08.SARASVATI 

MAHAL 

* 
8107 


தஞ்சாவூட் 
கற்றனைத்து 
ஊறும்அறியா 


சாசுவதி மகால் வெளியீடு எண் . 


61 


சரபேந்திர 
வைத்திய முறைகள் 
( ஜ்வர ரோக சிகிச்சை ) 


மகால் 


* 


सरस्वती 


महालयः 


- 


1 


- 


| 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் 


1991 


விலை ரூ . 50.00 

. 


சரபேந்திர வைத்திய முறைகள் 

( ஜ்வர ரோக சிகிச்சை ) 


AL 
" 

சரசுவதி மகால் 
. 
SL SVS 
- 

கஞ்சார் : non 

மற்றனைத்து 
ஊறும் அறிவு 
தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் 61 . 

* 

பதிப்பாசிரியர் : 
Dr. S. வெங்கட்டராஜன் , L.I M. ( Regd . ) 

முன்னாள் ஆயுர்வேத பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , தஞ்சாவூர் . 

KI 


सरस्वती 


இயக்குநர் : 
தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல்நிலையம் 

தஞ்சாவூர் . 


1991 ) 


(விலை : 


ரூ . 50-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு . 


நூற்பெயர் 


: சரபேந்திர வைத்திய முறைகள் 
( ஜ்வரரோக சிகிச்சை ) 


பதிப்பாசிரியர் 


: Dr S. வெங்கட்டராஜன் 


வெளியிடுபவர் 


: பேராசிரியர் மு . சதாசிவம் 

இயக்குநர் , சரசுவதி மகால் . 


வெளியீட்டு எண் : 61 


மொழி 


! தமிழ் 


பதிப்பு 


. 


மூன்றாம் பதிப்பு 


வெளியீட்டு நாள் : 1991 , ஜுன் 


தாள் 


: 


14.2 கி கி . சேசாயி 


நூல் அளவு 


: 21 x 14 செ . மீ . 


எழுத்து 


: 10 புள்ளி 


படிகள் 


: 1200 


பக்கங்கள் 


. 


394 


விலை 


: 


ரூ . 50-00 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ சரவணா அச்சகம் , சீர்காழி . 


பொருள் 


: சித்த மருத்துவம் , 


மூன்றாம் பதிப்பின் முன்னுரை 


சரபேந்திரர் வைத்திய முறைகள் - வரரோக சிகிச்சை 
என்னும் பெயரிலான இந்நூல் , மாமன்னர் போஜி அவர்களால் 
நம் நாட்டு மருத்துவர்களைக் கொண்டும் மேனாட்டு மருத்துவர் 
களைக் கொண்டும் நிகழ்த்தப்பெற்ற மருத்துவ ஆராய்ச்சியின் 
விளைவாகப் பெற்ற மருத்துவ முறைகளில் பலவித ஜ்வரங்களுக் 
கான மருத்துவ முறைகளைக் கொண்டுள்ளது . 


மருத்துவர் எஸ் . வெங்கட்டராஜன் அவர்களால் பதிப்பிக்கப் 
பெற்ற இந் நூல் இப்போது மூன்றாம் அச்காக வெளிவருகின்றது . 


நல்கிய 


இம்மூன்றாம் பதிப்பு வெளிவரப் பொருளுதவி 
நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் எமது நன்றி . 


இந்நூலைச் சீர்காழி ஸ்ரீ சரவணா அச்சகத்தார் 
முறையில் 

அச்சிட்டுத் தந்துள்ளனர் . அவர்களுக்கு என் 
பாராட்டுகள் . 


தமிழ்கூறு நல்லுலகிற்கு இந்நூல் பெரிதும் பயன்படும் என்ற 
நம்பிக்கையை , பயன்படவேண்டும் என்ற விழைவை வெளிப் 
படுத்தி மகிழ்கின்றேன் , 


தஞ்சாவூர் , 
21-6-91 . 


மு . சதாசிவம் , 

இயக்குநர், 
சரசுவதி மகால் நூலகம் . 


இரண்டாம் பதிப்பின் முன்னுரை 


ஔவை 


என்று 


• நோய்க்கு இடங்கொடேல் 

என்பது 
வாக்கு . பெறுதற்கரிய உடம்பினைப் பேணிக்காத்தல் 
முறைமையாகும் . அதற்காகவே . நமது மாமன்னர் 
சரபோஜி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் 
பல . தன்வந்தரி மகால் என்ற மருத்துவத் துறையினை 
ஏற்படுத்தி , அதன் மூலம் 

மூலம் பல மருத்துவர்களைக் 
கொண்டு , மக்கள் வாழ வழி வகுத்து , அனுபவத்தால் 
கண்ட மருத்துவ முறைகளைக் கொண்ட நூல்களில் 
இச் சுர ரோக சிகிச்சை யும் ஒன்றாகும் . 

சாதாரணமாக எல்லோரையும் பற்றக்கூடியது 
சுரம் ஆகும் . அதனை விரைவில் போக்கும் வழிகளைக் 
கூறும் இந்நூல் , இப்போது இரண்டாம் பதிப்பாக 
வெளிவருகின்றது . எமது மருத்துவ நூல்களை வாங்கிப் 
பயனடைந்த வைத்தியர்களும் , பிறரும் , அற்புதமாகக் 
குணமளிக்கின்றன 

கடிதமெழுதியுள்ளனர் . 
இந்நூலிலுள்ள வைத்திய முறைகள் எளிதில் குண - 
மளிக்கவல்லன . இவ்விரண்டாம் பதிப்பும் பல்லாயிரக் 
கணக்கான மக்களைக் காப்பாற்றும் என்பதில் 
ஐயமில்லை . 

இவ்விரண்டாம் பதிப்பு வெளிர உ.தவிசெய்த 
மத்திய அரசுக்கு எமது நன்றி இது செவ்வனே வெளி 
வர உதவியாயிருந்த எமது மகால் நூலகத்தாருக்கும் , 
அச்சேற்றித் தந்த எமது நூலக அச்சகத்தாருக்கும் 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறோம் . 

இதனைப் பெற்றுப் பயனடைவோர் , தங்கள் 
கருத்துகளையும் தெரிவிப்பார்களாயின் வரவேற்கக் 
கடமைப்பட்டுள்ளோம் , 

இங்ஙனம் , 

துரை . கந்தரேசன் I.A.S. 
தஞ்சாவூர் , மாவட்ட ஆட்சியர் & நிருவாகக்குழுத் தலைவர் 
23-10-80 / 

சரசுவதி மகால் நூலகம் . 


PREFACE 


This publication entitled Sarabendra Vaidya 
Muraigal Jwararoga Chikitsai is the ninth in the 
series of publications containing the tested recipes 
of Raja Serfoji II ( 1798 1832 ) , the scholar prince 
of Tanjore . These recipes have been selected by 
Serfoji as a result of the most satisfactory test 
that recipes can be put to , namely , actual adminis 
tration to patients in a Hospital pecially started 
for the purpose in which Indian and English 
doctors were employed to work in harmony . The 
nuniber of recipes thus selected total some five 
thousand . They have been reduced to Tamil verse 
by the Tamil pand is in his court and preserved 
in eighteen volumes of palm leaf Manuscripts , 
classified according to diseases . These eighteen 
books were chosen as the firs : in ur programme 
of publications , and the seven boks that have 
already been published have amply justified the 
preference shown to them . We have received 
numerous letters from doctors and layman who 
have purchased these volumes. istifying to the 
wonderful efficacy of the prescriptions contained 
in them . Extracts from these letters are given 
at the end of this book . The publications that have 
already appeared deal wish ( 1 ) Gauic complaints 
( 2 ) Children and when s dise ises , ( 3 ) Eye 
diseases . ( 4 ) Anaema und jaundice , ( 5 ) Cough 
and Asthma, ( 6 ) E N. and T. and ( 7 ) Diabetes . 
Two more that are about to be issued in addition 
to the present publication , deal with ( 1 ) Skin 


diseases , Boils , Abscess , Eczema , Cancer 

etc. , 
and ( 2 ) Rhuumatism , Lumbago etc. The other 
eight dealing with ( 1 ) Delirium , ( 2 ) Piles , 
( 3 ) Purgatives , 

Treatment of diarrhoed , 
( 5 ) Treatment for poisons ( 6 ) T. B. and allied 
diseases , ( 7 ) Diseases consequent on fever , and 
( 8 ) Leprosy , will soon be taken up for publication , 


In the present publication , 282 prescriptions 
for several kinds of fever have been included . 
Prose version of each prescription follows the 
original verses in each case . It will be noted that 
the drugs and herbs occurring in the recipes can 
he easily had in the market and especially profess 
ional herbalists . 


Dr. S. VENKATARAJAN has edited this work 
with great care and has contributed a valuable 
introduction in which he has described in detail 
the causes and symptoms of dift :rent kinds of 
fever according to Sanskrit and Tamil treatises 
on the subject. Our thanks are due to him for his 
valuable services 


We are grateful to the Government of Madras 
for their timely grants that have enabled us to 
publish this and other valuable manuscripts of 
this Library . 


Sarasvati Mahal Library , 

Thanjavur , 
Jaquary , 1953 . 


S. GOPALAN , 
Hony , Secretary . 


முகவுரை 


சரபேந்திரர் வைத்திய முறைகள் - ஜ்வரரோக சிகிச்சை 
என்ற இவ்வெளியீட்டில் சரபோஜி மஹாராவால் நம் நாட்டு 
வைத்தியர்களைக் கொண்டும் , மேல் நாட்டு வைத்தியர்களைக் 
கொண்டும் நடத்தப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சியின் பயனாகக் 
கைகண்டதெத் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்திய முறைகளுள் 
பலவித ஜ்வரங்களுக்கான முறைகள் அடங்கியிருக்கின்றன . 


கலை விஞ்ஞானங்களிலேயே தன் வாணாளையும் பொருளை 
யும் அர்ப்பணம் செய்த சரபோஜி மன்னர் மக்களுக்கு மிகவும் 
அவசியமான மருத்துவக் கலையில் அதிகமாக ஈடுபட்டு ஆழ்ந்த 
ஆராய்ச்சி செய்து அதன் பயனையும் நமக்கு அளித்திருக்கிறார் , 
நம் நாட்டு வைத்திய முறையையும் மேல் நாட்டு வைத்திய 
முறையையும் செவ்வனே பயின்று ஓர் ஆஸ்பத்திரியை 
ஏற்படுத்திச் செலவைப் பொருட்படுத்தாமல் 
இருவகை முறைகளிலும் வல்லவர்களான வைத்தியர்களை 
தியமித்து நம் நாட்டில் எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்துச் சரக்கு 
கள் , மூலிகைகள் சேர்ந்த மருந்து முறைகள் அனைத்தையும் 
நோயாளிகளுக்குப் பிரயோகம் செய்து . பரீக்ஷித்து நிச்சயம் 
பலன் அளிக்கக்கூடியதென சுமார் 4000 முறைகளை மன்னர் 
தெரிந்தெடுத்தார் . அம்மூறைகளைத் தனது ஆஸ் தானத் தமிழ்ப் 
புலவர்களைக் கொண்டு செய்யுள்களாக இயற்றுவித்து வியாதி 
களுக்கேற்ப அவைகளைப் பதினெட்டுப் புத்தகங்களாகத் 
தொகுத்துச் சுவடிகளில் காப்பாற்றி வைத்திருக்கிறார் . 


இப்பதினெட்டுத் தொகுதிகளில் இது வரையில் 
தொகுதிகள் வெளிவந்துள்ளன . 

( 1 ) குனம 
ரோகம் , ( 2 ) கர்ப்பிணி பாலரோகம் , ( 3 ) கண்ணைப் 


அவைகளில் 


பற்றிய வியாதிகள் , ( 4 ) பாண்டு காமாலை , 

( 5 ) ச்வாஸ 
காசம் , ( 6 ) சிரோரோகம் , ( 7 ) நீரிழிவு ( 8 ) 

( 8 ) விரணரோக 
சிகிச்சை 

இவைகளைப்பற்றிய சிகிச்சை முறைகள் அடங்கி 
யிருக்கின்றன . இவ்வெளியீடுகளை 

வாங்கி 

அவற்றை 
உபயோகித்த வைத்தியர்கள் பலரிடமிருந்து 
அற்புதமாக குணமளிக்கின்றன என்று 

கடிதங்கள் கிடைத் 
திருக்கின்றன . இவ்வெளியீட்டிலுள்ள முறைகளும் அவ்விதமே 
குணமளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை 


அவைகள் 


இந்நூலில் பதிப்பாசிரியர் டாக்டர் எஸ் . வெங்கட்ட 
ராஜன் 

செய்யுள்களுக்கு உரைநடையும் முகவுரையில் 
இதிலுள்ள முறைகளில் கண்ட பலவித ஜ்வரங்களின் குறி 
குணங்களையும் எழுதியிருக்கிறார் . அவரது அரிய சேவைக்கு 
எமது நன்றி உரித்தாகும் . 


இந் நூலையும் , இதுபோன்ற இம்மஹாலிலுள்ள 

மற்ற 
அரிய நூல்களையும் வெளியிடுவதற்குத் தக்க சமயத்தில் 
பொருளுதவி செய்து வரும் சென்னை அரசாங்கத்தாருக்கும் 
நாங்கள் எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளோம் . 


சரஸ்வதி மகால் , 

தஞ்சை 


எஸ் . கோபாலன் , 

கௌரவக் காரிய தரிசி . 


பொருளடக்கம் 


1 முகவுரை 


1 to 42 


2 மருந்து வகைகளின் அட்டவணை 


ito xiv 


1 ஜ்வரரோகத்தின் நிதான பூர்வ 


ரூபங்கள் 


1 to 6 


2 ஸந்நிபாத ஜ்வரத்தின் வகைகள் 


6 


3 ஆகந்துக ஜ்வர வகைகள் 


8 


13 


4 விஷ ஜ்வரம் 


14 


ஷை ஜ்வா வகைகள் 


5 


தாதுகத ஜ்வரங்களின் லக்ஷணங்கள் 


16 


6 “ யூகிமுனி வைத்ய சிந்தாமணி ” என்ற 

புஸ் தகத்திலிருந்து எடுத்தெழு தப் 
பட்ட 

ஜ்வரரோக லக்ஷணங்களும் 
வகைகளும் 


17 


28 


7 ஜ்வர கணிதம் 


8 ஜ்வர கண்டிகை 


31 


1 
. 


1 to 308 


3 சரபேந்திர வைத்ய முறைகள் 
4 மருந்துகளின் அகராதி 


309 to 320 


5 


யை 


| 


| | | | | 


-- 


எமது 
மருத்துவ 
வெளியீடுகள் 
வைத்திய 
நூல்கள் 

பதிப்பாசிரியர் 
அகத்தியர் 
110 

ச 
அரங்கராசன் 

16 
002 
பாண்டுகாமாலை 
சிகிட்சை 

எஸ்.வெங்கட்டராஜன் 

17 
00 
3 
4448 
வியாதிகள் 
ஒரு 
விளக்கம் 

ச 
. 
அரங்கராசன் 

20 
00 
4 
விரணரோக 
சிகிட்சை 

எஸ்.வெங்கட்டராஜன் 

65 
005 
கர்ப்பிணி 
பாலரோக 
சிகிட்சை 

45 
00 
6 
மச்சமுனி 
800 

எம்.எஸ்.ராஜன் 

12 
50 
7 
விஷரோக 
சிகிட்சை 

எஸ்.வெங்கட்டராஜன் 

40008கொங்கணர்சரக்குவைப்பு 

10 
( 
09 
நயனரோக 
சிகிட்சை 

எஸ் 
. 
அமிர்தலிங்கம்பிள்ளை 

4000010 
எண்ணெய் 
வாகடம் 

ச 
. 
அரங்கராசன் 

30 
00 
11 
ஆனந்த 
கந்தம் 

எஸ் 
வி 
. 
ராதாகிருஷ்ணசாஸ்திரி 
.... 
45 

45 
( 
10 
12 
சிரரோக 
சிகிட்சை 

எஸ்.வெங்கட்டராஜன் 

4000 
13 
வாதரோக 
சிகிட்சை 

29 
00 
14 
சித்தவைத்திய 
முறைகள் 

டாக்டர்நந்தகுமார் 

2000 
15 
அகத்தியர் 
2000 
பாகம் 
I 
, 
II 

எஸ்.வெங்கட்டராஜன் 

50 
00 
16 
போஜன 
குதூகலம் 

ராகவன் 

36 
00 
17 
அக்காலத்துச் 
சித்த 
வைத்தியஅனுபவ 
முறைகள் 

எஸ்நந்தகுமார் 

2000 
18. 
அகத்தியர் 
அட்டவணை 
வாடகம் 
ச 
. 
அரங்கராசன் 


11 II II | | | 


52 
00 


முகவுரை 


மனது 


பொதுவாகயாவருக்கும் அடிக்கடி உண்டாகும் ரோகம் 
ஜ்வரம் , மேலும் அது சரீர அவயவாதிகள் , 

முதலான 
வைகளைத் தாபமடையச் செய்வதாலும் , 

உயிர் 

பிரியுங் 
காலத்திலும் உற்பவ காலத்திலும் ஜ்வரம் ஸம்பவிப்பதா 
லும் , பிராணிகள் , மரம் , செடி கொடிகளையும் இது பீடிப்ப 
தாலும் ஜ்வரநோய்க்கு “ ரோகபதி " ( வியாதிகளுக்கரசன் ) 
என்ற பெயர் வழங்குகிறது . 

எனவே “ ஜ்வர 

ரோகம் 
ஸம்பவிக்காத 

ஜந்துகள் ஒன்றுமே இவ்வுலகில் 
யாது சரகஸம்ஹிதை 

3 - வது அத்தியாயத்தில் 
காணப்படுகிறது . 

காப்பியம் 

முதலான கிரந்தங்களில் 
ஸ்தாவர ஜங்கம ஜீவராசிகளுக்கு உண்டாகும் ஜ்வரங்களின் 
பெயர்கள் அடியில் கண்டபடி சொல்லப்பட்டிருக்கின்றன ; 


கிடை 


என்று 


பால 


யானைகளுக்கு ஏற்படும் ஜ்வரத்திற்கு பாகலம் 
குதிரைகளுக்கு 

அபிதாபம் 
மாடுகளுக்கு 

- ஈச்வரஸம்ஞ்ஞா 
ஆடுகளின் ஜ்வரம் 

ப்ரலாபம் 
கழுதைகளின் ஜ்வரம் 

சாலஸம் 
எருமைகளின் 

ஹாரித்ரம் 
மான்களின் 

ம்ருகரோகம் 
பக்ஷிகளின் 

அபிகா தம் 
மீன்களின் 

இந்திர மதம் 
பாம்புகளின் 

அக்ஷிகம் 
ஜலத்திற்கு ஏற்படும் 

- நீலிகா 
ஜ்வரத்திற்கு 
பூமிக்கு உண்டாகும் ஜ்வரம் 

ஊஷரம் 
மரங்களுக்கு உண்டாகும் ஜ்வரம் 

கோடரம் 


- 


--- 


ஜ்வர உற்பத்தி 
தக்ஷனால் அவமானம் செய்யப்பட்ட 

பரமசிவனுடைய 
கோபத்தினாலேற்பட்ட ஹும் காரத்திலிருந்து 

உண்டான 
தாகும் . 


a 


2 


ஜ்வர தேவதையின் ரூபம் 


ஹரிவம்சம் முதலான கிரந்தங்களில் ஜ்வரத்தின் அதிஷ்டான 
தேவதையின் ரூபம் . 


“ 3 பாதங்கள் , 3 தலைகள் , 6 கைகள் , 9 கண்கள் இவை 
களுடன் கூடியதாகவும் , உலகம் அழியும்போது உண்டாகும் 
யமனுடைய கோரக்காட்சியைப் போலவும் இருக்கும் என்று 
காணப்படுகின்றது . 


ஜ்வரத்தின் வகைகள் 


ஜ்வரம் உண்டாகும் காரணத்தைக் கொண்டு அதை அடியிற் 
கண்ட 8 வகையாகப் பிரித்திருக்கின்றனர் : 
1 வாத ஜ்வரம் 

5 வா தகப ஜ்வரம் 
2 பித்த ஜ்வரம் 

6 பித்த கப ஜ்வரம் 
3 கப ஜ்வரம் 

7 ஸந்நிபாத ஜ்வரம் 
4 

வாத பித்த ஜ்வரம் 8 ஆகந்துக ஜ்வரம் 

மேலும் சரீரத்தில் ஆரம்பிக்கும் ஜ்வரம் , மனதில் 
ஆரம்பிக்கும் ஜ்வரம் 

என்ற 

இருவகைகளும் : ஸௌம்யம் 
( அதிக குளிர்ச்சியால் ஏற்படுவது ) , ஆக்தேயம் ( அதிக 
உஷ்ணத்தால் ஏற்படுவது ) 

என்ற 

இருவகைகளும் அந்தர் 
வேகம் ( உள்ளுக்குள்ளேயே உஷ்ணம் இருப்பது ), பகிர் 
வேகம் (உஷ்ணம் விசிறியடிப்பது ) என இருவகைகளும் ; 
ப்ராக்ருதம் (இயற்கையாக ஏற்பட்டது ) வைக்ருதம் ( இயற் 
கைக்கு மாறாக ஏற்பட்டது ) என்ற இருவகைகளும் ; சாத் 
தியம் , அசாத்தியம் என்ற இருவகைகளும் ; காலப்பலத்தைப் 
பொருத்து , ஸந்ததம் , , ஸததம் , அந்யேத்யு , த்ருதீயகம் 
சதுர்த்தகம் என்ற 5 வகைகளும் , ஜ்வரம் தங்கியிருக்கும் 
தாதுக்களை பொறுத்து 7 வகைகளும் வகுக்கப்பட்டிருக் 


கின்றன . 


ஜ்வரத்தின் ஸம்ப்ராப்தி 

தவறுதலான உணவு , நடைமுறைகளினாலும் வாதம் 
முதலிய 

தோஷங்கள் ஆமாசயத்தையடைந்து அங்குள்ள 


3 


ரஸ தாதுவுடன் கலந்து , கோஷ்டத்திலுள்ள ( குடலிலுள்ள ) 
அக்னி பலத்தைக்குறைத்து (உஷ்ணத்தை ) வெளிக் 
கொணர்ந்து ஜ்வரத்தை 

உண்டாக்குகிறது . மேலும் , 
விகாரத்தையடைந்த ரஸதாது வியர்வை செல்லும் 
களையும் , ரஸவஹஸ்ரோதஸ்களையும் அடைத்து விடுவதால் 
ஜ்வரம் வ்யக்தமாகிறது . 


குழாய் 


ஜ்வரத்தின் லக்ஷணங்கள் 

( 1 ) வியர்வையின்மை ( 2 ) மனஸ் , தேகம் , இந்திரியங் 
கள் முதலானவைகள் தாபமடைதல் 

( 3 ) உடல் முழுமையும் 
வலி முதலானவைகள் சேர்ந்தாற்போல் ஏற்படும் . 


ஜ்வரத்தின் பூர்வரூபம் 

களைப்பு , சோம்பல் , உடம்பில் நிறவேற்றுனம . அரோ 
சகம் , கண்ணீர் தளும்புதல் , குளிர் , காற்று , வெயில் 

முத 
லானவைகளில் சிற்சிலசமயம் விருப்பம் சிற்சில சமயங்களில் 
வெறுப்பு , அடிக்கடி கொட்டாவி , உடம்புவலி, உடம்பு 
பாரம் , மயிர்சிலிர்த்தல் , முதலானவைகள் ஜ்வரம் வருவ 
தற்த அறிகுறிகளாகும் . 
விசேஷ பூர்வரூபம் 


வாத ஜ்வரத்தில் அதிக கொட்டாவியும் , பித்த ஜ்வரத் 
தில் கண்ணெரிச்சலும் , ஜ்வரத்தில் ஆஹாரத்தில் 
யின்மையும் உண்டாகும் . 


கப் 


ருசி 


வாதஜ் வர லக்ஷணங்கள் 


உடம்பு நடுக்கம் , ஜ்வர வேகம் மாறி மாறி அதிக 
மாகவோ அல்லது குறைவாகவோ 

இருத்தல் , கழுத்து , 
உதடு முதலான இடங்களில் வறட்சி , நித்திரையின்மை, 
தும்மல் இல்லாமை , அவயவங்களில் 

நைப்பின்மை , 
ஹ்ருதயம் முதலான இடங்களில் வலி , அரோசகம் , மலச் 
சிக்கல் , வயிற்றுவலி , அடிக்கடி கொட்டாவி முதலான குறி 
கள் ஏற்படும் . 


தலை , 


4 


பித்த ஜ்வரத்தின் குறிகள் 


டங் 


உடம்பு முழுவதிலும் ஒரே சமயத்தில் எரிச்சல் , பிதற் 
றல் வாயில் உறைப்புச்சுவை , மூக்கு , வாய் முதலான இட 
களில் வேக்காளம் , குளிர்ச்சியில் விருப்பம் , மயக்கம் , மூர்ச் 
சை , திமிர்ப்பு , சோம்பல் , பேதி , பித்தநீராக வாந்தியெடுத் 
தல் , வாந்தியுடன் இரத்தமும் வெளியாதல் , சிவப்பு நிற 
தடிப்புகளுண்டாதல் , தோல் , 

முதலானவைகளில் 
மஞ்சள் அல்லது பசுமை நிறம் , வியர்வை , மேல்மூச்சு விடு 
கையில் துர்நாற்றம் , தாங்கமுடியாத 

தாகம் 

முதலான 
குறிகள் உண்டாகும் . 


மான 


கபஜ்வர லக்ஷணங்கள் 
அரோசகம் , உடம்பு திமிர்த்தல் , ஸ்ரோதஸ்கள் 

அடை 
படுதல் , வாயில் உமிழ்நீர் சுரத்தல் , வாயில் இனிப்புச்சுவை , 
மார்பில் சளி கட்டுதல் , மேல் மூச்சு வாங்கல் , மூக்கிலிருந்து 
நீரொழுகுதல் , இருதயப் படபடப்பு , வாந்தி , இருமல் , 
தோல் முதலான டங்களில் குளிர்ச்சி , வீக்கம் , சோம்பல் , 
முதலானவைகளேற்படும் உடம்புபாரம் , கண்கள் 

முதலான 
இடங்களில் வெளுப்பு , மயிர் சிலிர்த்தல் முதலான குறிகளும் 
உண்டாகும் . 


பித்தவாத ஜ்வர லக்ஷணங்கள் 

தலைவலி , மயக்கம் . வாந்தி , தாகம் , கழுத்து , வாய் 
முதலான இடங்களில் வறட்சி , சோம்பல் , மூட்டுக்களில்வலி 
நித்திரை பங்கம் , 

நாவறட்சி , மயிர்க்கூச்சல் , கொட்டாவி , 
வெகுவேகமான பேச்சு முதலான குறிகளுண்டாகும் . 
வாத கப ஜ்வர லக்ஷணங்கள் 

சரீரத்தில் உஷ்ணம் குறைதல் , அரோசகம் , மூட்டுகளி 
லும் , தலையிலும் வலி , மூக்கொழுகுதல் , பெருமூச்சு . இருமல் , 
மலபந்தம் , திமிர்த்தல் , 

பார்வைக்குறைவு , 

மயக்கம் , 
சோம்பல் முதலான குறிகளேற்படும் . இதையன்றி 

கழுத்துப்பிடிப்பு , வியர்வைக்குறைவு 
முதலான குறிகளும் காணும் . 


மான 


வீக்கம் , 


5 


பித்த கப ஜ்வர லக்ஷணம் 


வியர்வைக்குறைவு 


உடம்பு திமிர்த்துப்போதல் , 
அழற்சி , நாவறட்சி , இருமல் , கபம் 

ருமல் , கபம் வெளியாதல் , மயக்கம் 
சோம்பல் , வாயில் கோழை நிறைந்தும் கசப்புச்சுவையுடனு 
மிருத்தல் முதலான குறிகுணங்கள் உண்டாகும் . 


ஸந்நிபாத ஜ்வர லக்ஷணங்கள் . ( Typhoid ) 


தனித்தனியான ஜ்வரங்களின் லக்ஷணங்கள் அனைத்தும் 
ஒருங்கே இதில் காணும் . அடிக்கடி நாவறட்சி , தேகத்தில் 
சிற்சில சமயங்களில் 

உஷ்ணமின்மை , பகல் நேரங்களில் 
தூக்கம் , இரவில் 

கண்விழித்தல் அல்லது எப்பொழுதுமே 
தூக்கம் இல்லாவிட்டால் தூக்கமின்மை முதலான 

குறிகள் 
உண்டாகும் . வியர்வையும் சிற்சில சமயங்களில் காணும் . 
காரணமின்றிப் பாட்டு , சிரிப்பு , எழுந்திருந்து ஓடல் முதலான 
சேஷ்டைகளையும் செய்வான் கண்களில் கலக்கமும் , கண்ணீரும் 
உண்டாகும் . இரெப்பைகளையடிக்கடி சிமிட்டுவான் . 


குறிக் 


போன்ற 


நாழை 


ஆடுதசை , விலாப்பக்கங்கள் , தலை , மூட்டுகள் , எலும்பு 
முதலான இடங்களில் தாங்கமுடியாத வலி , மயக்கம் , காது 
களில் இரைச்சலுடன் வலி , கழுத்தினுட்புறத்தில் சிறுசிறு 
முட்கள் போன்ற 

சதையெழுள், நாக்கில் முறமுறப்பு , 
வேக்காளம் முதலான 

காணும் , நாக்லையும் 
அசைக்கமுடியாமை , 

மூட்டுகள் 

ட்டுப்போனது 
உணர்ச்சி , பாத்தம் , பிர்ம் 

முதினன கள் 
அதிகமாக வீழ்தல் , த ot 4 

வலி முதலான குறி ளும் 
உண்டாகும் . உடம்பில் கறுப்பும் , சிவப்புங் கலந்த தடிப்பு 
களும் ஏற்படும் . இருதய வலி , வயிற்றுப்போக்கு , அல்லது 
மலபந்தம் , அல்லது குறைந்த அளவில் மலம் 
முதலான குறிகளுடன் 
குறிகளுடன் வாயில் 

கொழகொழப்பு பலஹீனம் 
குரல் கம்மல் , பிதற்றல் , கழுத்தில் “ க்ரீச் என்ற சப்தம் , 
முதலான குறிகளும் தோன்றும் . இதையே 

அபின் யாஸ 
ஸந்நிபாதம் " என்றும் “ ஹதௌ ஜஸ் ” என்றும் சிலர் 


போதல் 


கூறுவார்கள் . 


6 


ஸந்நிபாதத்தில் ஸாத்தியாஸாத்யம் 
மேலும் எந்நிபாத 

ஜ்வரத்தில் வாதகபங்களுடன் 
பித்தம் தனியாக நின்று 

குடல்களிலோ அல்லது சருமத் 
திலோ எரிச்சலைக் கொடுக்கிறது . இந்த அழற்சி ஜ்வரத் 
திற்கு முன்போ அல்லது பின்போ ஏற்படும் . வாதகபங்கள் 
மாத்திரம் மேலிட்டு நிற்கும் . ஸந்நிபாதத்தில் குடல்கள் , 
சருமம் முதலான இடங்களில் குளிர்ச்சி அதிகமாகும் . இவ் 
விருவித ஸந்நிபாதங்களுள் எரிச்சலைக் கொடுக்கும் ஸந்நி 
பாதம் மிகச் சிரமப்பட்டுச் சிகிச்சை செய்யக்கூடியது . 


ஸந்நிபாத ஜ்வரத்தின் வகைகள் 
1 விது சந்நிபாதம் 

உடலில் வெப்பம் , உடல்வலி , நாவறட்சி , சோம்பல் வயிறு 
உப்பிசம் , சுவா ஸகாஸம் , தலைச்சுற்றல் , சிரமம் முதலான 
குறிகளேற்படும் . 
2 பல்கு ஸந்நிபாதம் 

சோம்பல் , வலது புறத்தில் வலி , மார்பு , கழுத்து , சிரஸ் 
முதலான இடங்களில் பிடிப்பு , அடிக்கடி கபம் , பித்தம் 
முதலியவைகளைத் துப்புதல் , 

துப்புதல் , தொண்டை வலி , கழிச்சல் , 
நாவறட்சி , விக்கல் , அதிகமான தூக்கம் முதலாள குறிகள் 
காணும் . 
3 மகரீ ஸந்நிபாதம் 

குளிர் ஜ்வரம் , அதிநித்திரை , பசி நாவறட்சி விலாபக்க 
வலி , தலைபாரம் , சோம்பல் , கழுத்தில் சுளுக்கு , வயிற்றுவலி 
நீர்ப்பையில் வலி முதலானவைகள் ஏற்படும் . 


4 விஸ்புரக ஸந்நிபாதம் 


நாவறட்சி , அதிக ஜ்வரம் , சிரமம் , பக்கவலி , பார்வைக் 
குறைவு . ஆடுதசைகளில் இசிவு , எரிச்சல் , துடையில் மாம்ஸ 


7 


வளர்ச்சி குறைந்து வருதல் , தேக பலக்குறைவு , மல மூத்தி 
ரத்துடன் இரத்தம் 

கசிதல் , வயிற்று வலி , தூக்கமின்மை 
ஆஸனத்தில் வலி , மூத்திராசயத்தில் வலி உடம்பில் 
வேதனை , விக்கல் , மூர்ச்சை , கூச்சலிடுதல் முதலானவைகள் 
உண்டாகும் . 


வியர்வை 


குறிகள் 


5 சீக்ரகாரி ஸந்நிபாதம் 

கடுமையான ஜ்வரம் , சைத்யோபசாரத்தினால் கபம் 
விருத்தியா தல் , விக்கல் , மேல்மூச்சு , நித்திரை வயிற்றுளைவு , 
மூட்டுகளில் வலி , உடம்புபாரம் , தேகத்தில் 
உண்டாகி வயிற்றிலும் பக்கங்களிலும் வலி ஏற்படுதல் , 
ஸ்ரோதஸ் களிலிருந்து இரத்தம் வீழல் , நாவறட்சி , 

, , அழற்சி 
முதலான உண்டாகும் . 

அஸாத்யரோக 
மாகும் . 
6 கப்பண ஸந்நிபாதம் 

குளிர் ஜ்வரம் , மிதமில்லாத நித்திரை , சோம்பல் , 
வாந்தி , மூர்ச்சை , தாபம் , வயிற்றில் பார உணர்ச்சி , அரோ 
சகம் , ஹ்ருதயப் பிடிப்பு , வாயில் இனிப்புடன் கபம் வெளி 
யாதல் , இந்திரியங்கள் பலஹீனமடைதல் முதலான 

முதலான குறிகள் 
ஏற்படும் . இதற்கும் 

சிகித்சை செய்வது சிரமமானது . 3 
நாட்களுள் நோயாளியைக் கொன்றுவிடும் . 
ஸத்நிபாத ஜ்வரத்தின் அஸாத்ய நிலைமை 

மலபந்தம் ஏற்பட்டு . ஜாடராக்னியும் அவிந்து , ஸந்நி 
பாத ஜ்வரங்களுக்குக் கூறப்படும் லக்ஷணங்கள் அனைத்தும் 
ஒருங்கே சேர்ந்திருந்தாலும் அது அஸாத்யமானது . 
ஸந்நிபாத ஜ்வரம் குறைவதற்கான நாட்கள் 
வாதம் மேலிட்ட ஸந்நிபாத ஜ்வரம் 

14 நாட்களிலும் , 
பித்தம் அதிகமான ஸந்நிபாத ஜ்வரமெனில் 18 நாட்களி 
லும் , கபம் பிரதானமான ஸந்நிபாதம் 

22 நாட்களிலும் 
இறங்க ஆரம்பிக்கும் . அப்படிக்கு இறங்கவில்லையானால் 
மரணமும் சம்பவிக்கலாம் . 


8 


ஸந்நிபாத ஜ்வரத்தின் உபத்ரவம் 


ஜ்வரம் விடுவ தற்குச் சிவதினங்களுக்குமுன் 

காதுகளின் 
கீழே மிகப்பெரிய வீக்கம் ஸம்பவிக்கும் . 

அது ஏற்பட்டால் 
நோயாளி பிழைக்கமாட்டான் . 


அபின் யாஸ ஸந்நிபாத ஜ்வரம் ( Pneumonia ) 
தோஷாதிகள் பிரகோபமடைந்து , 

மார்பிலுள்ள 
ஸ்ரோதஸ்ஸுகளை அடைந்து 

அங்கு 

ஆமதோஷத்தை 
விருத்தி செய்து , தோஷங்கள் கெட்டியாகின்றன .. 

மேலும் 
இவ்வாமதோஷம் புத்திஸ் தானத்திலும் , இதர , 

இந்திரிய 
மார்க்கங்களிலும் பிரவேசித்து ஜ்வரத்தை உண்டாக்கும் . 

கண் 

முதலான உறுப்புகளைப் பாதிக்கின்றன . 
நோயாளிக்கு எந்த வேலைகளைச் செய்வதிலும் 

பிரியம் 
இருக்காது . ஸ்பர்ச உணர்ர்சி , வாசனைகளையறியும் சக்தி 
முதலானவைகள் மந்தப்பட்டுவிடும் . தலையை இங்குமங்கும் 
புரட்டுவான் . சாப்பாட்டில் விருப்பமிராது . கூச்சலிடுவான் . 
படுக்கையிலும் லைகொள்ளமுடியாது தவிப்பான் . வார்த் 
தைகளும் ஹீ.னமாகும் . இது அஸாத்யமாகும் .. 


காது , 


ஆகந்துக ஜ்வர வகைகள் 
1 அபிகாத ஜ்வரம் 


முதலான ஆயுதங்களினாலும் , நெருப்பு 
முதலானவைகள் சுட்ட புண்களினாலும் , கீழே விழுந்ததனால் 
ஏற்பட்ட அடிகளினாலும் , 

பிரகோபமடைந்த 
வாயு இரத் 
தத்தைக் கெடுத்து உடம்புவலி , வீக்கம் , வர்ண வேறுபாடு 
முதலியவைகளுடன் கூடிய ஜ்வரத்தை உண்டாக்குகிறது . 
2 அபிஷங்க ஜ்வரம் 

இது பர்தேவதைகளின் சேஷ்டைகளினாலும் , ஓஷதிகளை 
முகர்வதனாலும் , 

ஸம்பந்தத்தினாலும் , பயம் , கோபம் 
வருத்தம் , காமம் முதலானவைகளாலும் உண்டாகிறது . 


விஷ 


9 


( a ) தேவதைகளின் சேஷ்டையாகில் 
காரணமின்றிச் 

சிரிப்பும் , அழுனகயும் , நடுக்கலும் 
ஏற்படும் . மூன்று தோஷங்களும் பிரகோபித்து ஜ்வரத்தை 
ஏற்படுத்துகிறது . 

{ b } ஓஷதிகளை முகர்வதால் 
மூர்ச்சை , தலைவலி , நடுக்கம் , தும்மல் , வா 

தும்மல் , வாந்தி முதலான 
குறிகள் 

காணும் , இதுவும் ஸந்நிபாதத்தினால் ஏற்படக் 
கூடியது . 

( c ) விஷ சம்பந்தத்தாலுண்டான ஜ்வரத்தில் 
மயக்கம் , வயிற்றுளைவு . 

வாய் கறுத்தல் , 

எரிச்சல் 
மாரடைப்பு , நாவரட்சி , அன்னத்வேஷம் முதலான 

பக்ஷணங் 
கள் காணும் . மூன்று தோளங்களும் தில் 

கோபிக் 


கின்றன . 


( d ) கோபத்தினால் 
நடுக்கம் , தலைவலி 

முதலான 
பித்தப்ரகோபத்தாலுண்டாகும் . 


குறிகளேற்படும் 


{ e ) பயம் , வருத்தம் 

முதலானவைகளினால் ஏற்படும் ஜ்வரத்தில் உடல் 
நடுக்கமும் , பிதற்றலும் அதிகமாகத் தோன்றும் . 
வாதப்பிர கோபத்தினால் ஏற்படக்கூடியது . 


( f ) காம ஜ்வர லக்ஷணங்கள் 


மயக்கம் , ருசியின்மை , 

எரிச்சல் , 

வெட்கமின்மை . 
நித்திரையில்லாமை , அறிவு மயக்கம் , 

தைர்யக்குறைவு , 
சோம்பல் , ஆகாரத்தில் 

விருப்பமின்மை முதலியவைகளாம் , 
இதற்கும் வாதப்ரகோபமே காரணமாகும் . 


3 அபிசார ஜ்வரம் 

து அதர்வு வேதப்ரயோகங்களினால் 
ஏவல் முறையாகும் . நோயாளிக்கு 

b 


வைக்கப்படும் 
சித்தப்பிரமை 


முதலில் 


10 


ஏற்பட்டுப் பின்பு 

தேக 

உபாதைகள் காணும் . உடம்பில் 
தடிப்புகள் , தாகம் , மயக்கம் , உடம்பெரிச்சல் முதலியவை 
களுடன் கொஞ்சங் கொஞ்சமாக ஜ்வரம் அதிகரிக்கும் . 
4 அபிசாப ஜ்வரம் 

பெரியோர்கள் , பண்டிதர்கள் முதலியவர்கள் 
சாபத்தினாலேற்படும் ஜ்வரமாகும் . அபிசார ஜ்வரத்தில் 
ஏற்படும் குறிகளை யே 

இங்கு எடுத்துக் கொள்ளவும் . 
மேலும் இவ்விருவகை ஜ்வரங்களும் ஸந்நிபாத ப்ரகோபத் 
தாலேற்படுபவை . ஆகவே இது அஸாத்யமாகும் . 


இடும் 


நிற்க ஜ்வரங்களின் வகைகளை , 


1 சரீர ஜ்வரம் 
2 ஸௌம்ய ஜ்வரம் 
3 அந்தர்கத ஜ்வரம் 
4 ப்ராக்ருத ஜ்வரம் 
5 ஸாத்ய ஜ்வரம் 
6 ஸாம ஜ்வரம் 


மானஸ ஜ்வரம் 
தீ z ண ஜ்வரம் 
பஹிர் ஜ்வரம் 
வைக்ருத ஜ்வரம் 
அஸாத்ய ஜ்வரம் 
நிராம ஜ்வரம் 


என்று 


அவை 


முன்னமேயே 

கூறப்பட்டிருக்கின்றன . 
களின் குறிகள் கீழ்வருமாறு : 
சாரீர ஜ்வரத்தில் 


முதலில் தேகத்தில் சூடு அதிகரிக்கும் . பின்பு மனதைப் 
பாதிக்கும் . 


பின்புதான் 


சரீர 


மானஸ ஜ்வரத்திலோ 
முதலில் மனஸ் 

சம்பந்தப்படும் . 
உபாதிகளேற்படும் . 
ஸௌம்ய ஜ்வரம் 


உண்டாகும் 


வாதமும் கபமும் 

பிரகோபமடைந்து 
ஜ்வரம் ஸௌம்ய ஜ்வரமா கும் 


11 


வாதமும் பித்தமும் பிரகோபமடைந்து உண்டாவது தீ z ண 
ஜ்வர " மெனப்படும் . தேகத்தில் தாங்கமுடியாத எரிச்சலும் 
உண்டாகும் . 


அந்தர்கத ஜ்வரத்தில் 


ஜ்வரத்தின் வேகம் அதிகமாக இருப்பதுடன் , மலச் சிக்கல் , 
நீர் எரிச்சல் முதலானவைகளும் இருக்கும் . 


பஹிர் ஜ்வரத்திலோ 


உடம்பின்மேல் 

உஷ்ணம் அதிகமாக இருக்குமேயன்றித் 
தேகத்தினுள் அதிகமிராது . மேலும் பகிர் ஜ்வரம் சிகிச்சைக்கு 
சாத்யமானது . 


ப்ராக்ருத ஜ்வரம் 


வர்ஷா காலத்தில் ( ஆவணி , புரட்டாசியில் ) உண்டாகும் 
வாத ஜ்வரமும் , சரத் காலத்தில் ( ஐப்பசி , கார்த்திகை மாதங் 
களில் ) ஏற்படும் பித்த ஜ்வரமும் , வஸந்தருதுவில் ( சித்திரை , 
வைகாசி ) காணும் கப ஜ்வரங்களும் 

கப ஜ்வரங்களும் " ப்ராக்ருத " ஜ்வரங்க 
ளாகும் . இதையன்றி மற்ற காலங்களில் ஏற்படும் ஜ்வரங்கள் 
னைத்தும் வைக்ருத ஜ்வரங்களாகும் . 


மழை காலத்தில் உண்டாகும் வாதம் வரத்தில் பித்த 
கபங்களும் முக்கிய பங்கெடுத்துக்கொள்ளும் , சரத் காலத்திலேற் 
படும் பித்த ஜ்வரத்தில் , கபமும் சேர்ந்தே காணப்படும் . அவ்விரு 
தோஷங்களின் ஸ்வபாவங்களினாலும் , விஸர்க்க காலத்தினாலும் 
( தக்ஷிணாயனம் சீதகாலம் ) இவ்வகை ஜ்வரம் வரும்போது 
உணவு உண்ணாமலிருப்பதனால் கெடுதி உண்டாகாது . வசந்த 
காலத்தில் ஏற்படும் கபப் பிரதானமான ஜ்வரத்துடன் மற்ற 
இரு தோஷங்களான வாதமும் பித்தமும் சேர்ந்தே உண்டாகும் . 


ஸாத்ய ஜ்வர லக்ஷணங்கள் 


பலமுள்ளவர்களுக்கு ( பால்ய வயது ) ஏற்படுவதும் , 
காஸம் முதலான 

உபத்ரவங்கள் இல்லாமலும் , தோஷப்ர 


12 


கோபம் அதிகம் இல்லாமலும் இருக்கும் ஜ்வரம் “ ஸாத்ய ஜ்வர " 
மாகும் , இதை எளிதில் நிவர்த்திக்கலாம் . 


அசாத்ய ஜ்வர லக்ஷணங்கள் 


அநேக பலமுள்ள காரணங்களினால் ஏற்படும் ஜ்வரம் 
ஜ்வரங்களுக்குள்ள எல்லாக் குறிகளுடன் கூடியதும் , ப்ராணா 
வஸ்தையையுண்டு பண்பணுவதுமானதும் , தேகம் இளைத்த 
வனுக்கும் வீங்கியவனுக்கும் ஏற்படும் ஜ்வரங்களும் , நீண்ட 
காலமாய்த் தொடர்ந்து அடிக்கும் ஜ்வரமும் , வெகுகடுமை 
யான ஜ்வரமும் , தலையிலுள்ள மயிரை உதிர்ந்து போகுமாறு 
செய்யும் ஜ்வரமும் அசாத்யமாகும் . அந்தர்கதமான ஜ்வரம் 
நாவரட்சி , மலபந்தம் , கடுமையான இருமல் 

இருமல் முதலான குறி 
களோடு ஏற்படும் ஜ்வரங்களும் எளிதில் 

குணமாவதில்லை . 
ஜ் வரத்தின் வேகம் பற்பல விதமாக மாறிக் கொண்டிருந்தா 
லும் அது அசாத்யமாகும் . 


( ஞாபக சக்தியைப் போக்கிப் படுத்த 

படுக்கையாக 
இருக்கும் நோயாளியும் 

மரணமடைவான் . அதிகமான 
மயிர்க்கூச்சலுடன் . கண்கள் சிவந்து . மார்பில் வலியுடன் 

வலியுடன் கூடி 
வாயினால் மூச்சு விடும் நோயாளியும் பிழைக்கமாட்டான் 
பின்னும் விக்கல் , பெருமூச்சு , 

தாகம் , மிரண்ட 
பார்வை , மேல் மூச்சு 

இளைப்பு இவைகளோடு கூடி 
யிருக்கும் பிணியாளிக்கும் 

சகசை செய்யாமலிருப்பது 
நலம் . தேககாந்தி குறைவடை 

இந்திரியங்கள் பஞ்ச 
டைதல் , ஆகாரம் 

செல்லாமை , தீ ணம் , உஷ்ணம் இவை 
களின் வேகத்தால் பாதிக்கப்படுதல் 

முதலான குறிக 

கெளும் 
நோயாளியின் பிராணனைப் போக்கக் 

கூடியவைகளாகும் . 


ஆம ஸ்வர லட்சணங்கள் 


பிதற்றல் , மயக்கம் முதலியவைகள் அதிகமாக இருத்தல் 
களைப்பு , அதிகமான சிறுநீர்ப் பெருக்கு , மலபந்தம் பசி 
சாப்பிட்ட உணவு சீரணமாகாமை , 

முதலான 
குறிகளுண்டாகும் 


யின்மை 


13 


உமிழ்நீர்ச் சுரப்பும் , இருதயப் படபடப்பும் , 

பார 
உணர்ச்சியும் ஏற்பட்டாலும் , ருசியின்மையும் , சோம்பலும் 
அதிகமாக இருந்தாலும் 

ஆம ஜ்வரத்தின் 

லக்ஷணங் 
களாகும் . 


தோஷாதிகள் பக்குவ நிலைமைக்கு வரும் 

லட்சணங்கள் 


ஜ்வர வேகம் 

அதிகமாதல் , தாகம் பிதற்றல் , பெரு 
மூச்சு விடுதல் , தலைச்சுற்றல் , ஒரு தடவையோ அல்லது 2 
தடவையோ 

மலப்ரவ்ருத்தி ஏற்படுதல் , வாந்தி செய்ய 
வேண்டும் என்ற உணர்ச்சி முதலானவைகளுண்டாகும் . 


நிராம ஜ்வரம் 


நாள் 


எட்டாவது 

வந்ததும் , பசியெடுத்தல் , தேகம் 
இலகுவாதல் ஜ்வரம் சமனமடைதல் , தோஷங்கள் தானாகவே 
பக்குவமடைந்து 

அதன தன் 

ஸ் தானத்திற்கு வந்துவிடுதல் 
முதலான குறிகள் ஆம தோஷம் நீங்கிய ஜ்வரத்தின் 
இலக்ஷணங்களாகும் . 


விஷம ஜ்வரம் 
( MALARIA ) 


கின்றன . 


வாதாதி தோஷங்கள் காலை , மாலை முதலிய காலம் 
களின் பலத்தை அநுசரித்து இவ்வித ஜ்வரத்தை உண்டாக்கு 

சரீரத்தில் தோஷதிகள் சொல்பமாக இருந்து 
பின்பு ஹிதமல்லாத ஆஹார விஹாராதிகளை உபயோகப் 
படுத்துவதனால் மறுமுறை விருத்தியடை 
ஜ்வரத்தை உண்டாக்கும் . ஜ்வரம் நின்றபின் அதிவிரைவில் 
அபத்யங்களைச் செய்வதனாலும் மறுபடியும் ஜ்வரம் 
உண்டாகித் தாதுக்களைப்பற்றி விஷமம் 
காரணமாகும் . 


விடாத 


நிலையில்லாமல் காலந்தவறி வருவதுடன் , குளிர் , தாபம் 
இவ்விரண்டும் மாறி மாறி உண்டாகி , ஜ்வரத்தின் வேகமும் 


14 


அடிக்கடி வித்தியாசமாகிக்கொண்டும் வரும் . இவ்வகைக் 
காய்ச்சலுக்கு “ விஷமஜ்வரம் எனப்பெயர் . இதுவே 
முறை ஜ்வரமாகும் . 


விஷம ஜ்வரத்தின் வகைகள் 


1 சந்தத ஜ்வரம் 


தோஷங்கள் ரஸத்தைப் பற்றினால் இவ்வகை ஜ்வரம் 
உண்டாகும் . இது முறையே 7 நாட்களாவது , 10 நாட்க 
பாவது அல்லது 12 நாட்களாவது விடாமல் தொடர்ந்து 
அடிக்கும் . இந்தவித ஜ்வரத்தை விஷம ஜ்வர 

வகுப்பில் 
சேர்த்திருப்பதற்குக் காரணம் ஏனெனில் 

து 10 , 7 , 12 
நாட்களாகி இறங்கிய பின்னும் எளிதில் 

மறுமுறையும் 
விருத்தியாகும் இயல்புடையது என்றதால் தான் . 


2 சதத ஜ்வரம் 


இரத்த தாதுவைத் தோஷாதிகள் ஆச்ரயித்தால் இவ் 
வகை ஜ்வரம் ஏற்படும் . 

து ஒரு நாளில் 

நாளில் இரு தடவை 
விருத்தியாகித் தணிந்து விடும் . அதாவது பகல் வேளையில் 
ஒரு தடவை ஜ்வரம் வந்து இறங்கி 

றங்கி விடும் . அதேபோல் 
இரவிலும் ஒரு தடவை ஜ்வரம் அடித்து நிற்கும் . 


3 அன்யேத்யுஷ்க ஜ்வரம் 

தோஷங்கள் மாம்ஸ தாதுவைப்பற்றினால் ஜ்வரம் 
காலையில் ஆரம்பித்து சாயங்காலத்திலேயே இறங்கிவிடும் . 
ஆகவே தினந்தோறும் ஜ்வரம் ஒரு தடவை ஏறி இறங்கும் . 
மறுதினம் ஜ்வரம் அடிக்கும் . 

இரவு நேரங்களில் 
ஜ்வரம் இருக்காது . 


ஆனால் 


4 த்ரூதீயக ஜ்வரம் 

மேதோ தாதுவை ஆச்ரயித்தால் ஒருநாள் விட்டு மறு 
நாள் வரும் முறை ஜ்வரத்தை உண்டாக்கும் . அதாவது 
3 நாட்களுக்கொருமுறை காய்ச்சல் உண்டாகும் . 


15 


5 சதுர்த்தக ஜ்வரம் 


தால் 2 


தோஷங்கள் அஸ்தியையும் , மஜ்ஜையையும் பற்றியிருந் 
நாட்களுக்கொருமுறை உண்டாகும் 

ஜ்வரத்தை 
உண்டுபண்ணும் . இன்றைக்கு ஜ்வரம் ஏற்பட்டு இறங்கி 
விட்டால் 

மறுபடியும் நான்காம் தினத்தன்று தான் ஜ்வரம் 
வரும் . 


விஷம ஜ்வரத்திற்கு வேறொரு காரணம் 


என்று 


வ்வகை ஜ்வரம் பூதங்கள் சரீரத்தைச் தாக்குவதனால் 
ஏற்படுகிறது 

சிலர் கூறுகிறார்கள் . தற்காலத்தில் 
மலேரியா ஜ்வரத்திற்குக் காரணமான மலேரியல் பரா 
ஸைட் . ( Malarlal parasite ) 

வகைக் கிருமிகளையும் 
இவை குறிக்கலாம் என்று தோன்றுகிறது . 


என்ற 


வாத பலாஸக ஜ்வரம் ( அஸ்தி காங்கை ) 
எப்பொழுதுமே ஜ்வரம் 

உள்ளூர 

அடித்துக்கொண்டு 
இருக்கும் . உடம்பில் வறட்சியேற்படும் . வீக்கமும் 
அதிகரிக்கும் . உடம்பு இளைக்கும் . அவயவங்களை அசைக்க 
முடியாதபடி பலஹீனம் உண்டாகும் . 

கபதோஷம் 
அதிகரித்ததால் ஏற்படும் ஜ்வரமாகும் . 
தாஹசீதாதி ஜ்வரங்கள் 

1. இவ்வகையும் விஷம ஜ்வரத்தைச் சேர்ந்தவையே 
தேகத்தில் ரஸதாது குன்றிப்போய் கபமும் 

பித்தமும் 
விகாரமடைந்தால் சரீரத்தில் 

ஒருபாதி உஷ்ணமாகவும் , 
மற்ற பகுதி சீதளமாகவும் ஆகும் . 
2. பித்தம் சரீரத்தின் மத்யபாகத்திலும் , கபதோஷம் 

கால்களிலும் வியாபித்து நின்றால் அப்போது உடலில் 
உஷ்ணமும் கைகால்களில் 

குளிர்ச்சியும் உண்டாகும் ,. 


கை , 


கை , 


3. சரீரத்தில் கபம் முக்யமாகவிருந்து , பித்தம் 
கால்களில் வ்யாபித்தால் உடம்பில் குளிர்ச்சியும் கை , 

கால் 
களில் உஷ்ணமும் இருக்கும் 


16 


4. கபமும் , வாயுவும் சர்மத்தை ஆச்ரயித்தால் அவ் 
விரு தோஷங்களும் சைத்யத்தைக் கிளப்பிவிட்டுக் குறைந்த 
வுடன் , பித்தம் அதிகரித்து சூட்டைக் கிளப்பும் . 


முதலில் 


5. பித்தம் தோஷம் தோலையடைந்தால் 
தேகத்தில் உஷ்ணம் ஏற்பட்டும் 

உஷ்ணம் ஏற்பட்டும் பின்பு தானாகவே குறைந்து 
மற்ற தோஷாதிகளின் பிரகோபத்தால் சீதளம் 

அதிகம் 
ஆகும் . 


மேற்கூறிய வகைகள் 

ஸம்ஸர்க்க தோஷத்தினாலேற் 
படுவ தனால் அவைகளுக்குச் செய்வது சிரமமாகும் , 


தாதுகாத ஜ்வரங்களின் லக்ஷணங்கள் 


இரச தாதுவைப்பற்றினால் 


சரீர பாரம் , குமட்டல், உடல் இளைப்பு , வாந்தி , 
அரோசகம் , மனச்சோர்வு முதலிய குறிகளுண்டாகும் . 


ரத்தத்தை ஆச்ரயித்தால் 

இரத்தம் வாந்தியா தல் , அழற்சி , மயக்கம் , தலைச்சுற்றல் 
பிதற்றல் , இரத்தக் கட்டிகள் , நாவறட்சி முதலிய குறிகள் 
ஏற்படும் . 


மாம்ஸ தாதுவில் கலந்தால் 
காலிலுள்ள 

ஆடு தசையில் சிவுடன் வலி , நாவறட்சி , 
மல ஜலப்போக்கு அதிகரித்தல் , தேகத்தில் 

எரிச்சல் , 
கால்களில் வலிப்பு , சிரமம் முதலான லக்ஷணங்கள் 

உண்டா 
கும் . 


மேதோ தாதுவைப்பற்றினால் 

மிதமிஞ்சிய வியர்வை , நாவறட்சி , மூர்ச்சை , உளரல் . 
வாந்தி , துர் நாற்றம் , அரோசிகம் , உடல் தளர்ச்சி , அதிக 
மான ஜ்வரம் முதலியவைகள் ஏற்படும் . 


17 


அஸ்தியைப் பற்றியதில் 


எலும்பினுள் வே தனை . கூக்குரலிடுதல் , பெருமூச்சு , 
பேதி , வாந்தி , அவயவாதிகளில் வலிப்பு முதலியவைகள் 
உண்டாகும் . 
மஜ்ஜாகதமான ஜ்வரத்தில் 
கண்கள் இருண்டு வருதல் , விக்கல் , இருமல் , உஷ்ண 
வாந்தி , தேகத்தினுட்புறத்தில் அழற்சி , 

பெரு 
மூச்சு , மர்மாதிகளில் குத்துவலி, முதலான குறிகள் காணும் . 


மின்மை , 


சுக்ரதாதுவை ஆச்ரயித்தால் 

ஆண்குறி மேலெழுந்து , 
மரணமும் ஏற்படும் . 


சுக்ரம் . 


வெளியாகும் . 


ஜ் வரம் விட்டதின் குறிகள் 
வியர்வை 

தாராளமாக உண்டாகும் . தேகம் இலேசா 
ரூம் , தலையில் 

அரிப்பு , வாயில் லேசான வேக்காளம் , 
முதலானவைகளும் ஏற்படும் . உணவில் விருப்பம் 
உண்டாகும் , 


தும்மல் 


தமிழ் முறைப்படி ஜ்வரரோக லக்ஷணங்கள் 

பின் வருமாறு : 
இவை “ யூகிமுனி வைத்ய சிந்தாமணி " 
என்ற புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை 


ஜ்வர வரலாறு 
சொல்லவே சுரத்தினுட திறமைகேளாய் 

டத்திலுள்ள பிணிக்கெல்லா மிராசாவாகும் 
எல்லவெ நமனுக்கு மொக்கு மொக்கு 

மெழிலோடு பிரலாப கோபமாகும் 
தள்ளவே தக்கனிட வேள்வியைத்தாள் 
சாம்பசிவன் கோபத்தா லழித்தபோது 


18 


நெல்லவே நெற்றிக்கண் சுவாலை தன்னில் 

நேராகப் புறப்பட்டு நேர்ந்ததாமே . 
இதன் பொருள் : 

உலகத்திலுள்ள நோய்கள் 
எல்லாவற்றிற்கும் அரசரைப்போன்றது . 

எமனுக்கு 
நிகரானது . இது சிவனுடைய கோபத்திற்குச் சமானமானது . 
தக்ஷனுடைய யாகத்தை அழித்தபோது 

பரமசிவனின் 
மூன்றாம் கண்களிலிருந்து 

உண்டான ஜ்வாலையிலிருந்து 
ஏற்பட்டது . 
ஜ் வரங்களின் வகைகள் 


நேர்ந்ததோர் சுரமேழு விதமாகும் 

நிலையான நாமத்தி னேர்மைகேளாய் 
வார்ந்ததோர் வாதசுரம் பித்தசுரஞ் சிலேத்ம 

வாகான பூதசுரமசீர்ண சுரமாகும் 
ஆர்ந்தவபி காதசுரந் தொந்தசுரத்தோடு 

ஆர்க்கமா மேழுவித மறிந்து கொள்ளு 
தீர்ந்ததோர் சுரபேத வண்மையெல்லாம் 

செயலறிந்து குணத்தோடு செப்புறேனே . 


2 


( இ - ள் ) 1 . 

வாத ஜ்வரம் 
2. பித்த ஜ்வரம் 
3 . கப ஜ்வரம் 
4. பூத ஜ்வரம் 
5. அஜீரண ஜ்வரம் 
6. அபிகாத ஜ்வரம் 
7. தொந்த ஜ்வரம் 


என்று 


ஏழு வகைப்படினும் , இன்னும் பற்பல வகை 
ளும் உண்டு . அவை பின்னர் கூறப்படுகின்றன . 
வாத ஜ்வரத்தின் குறிகள் 
செப்புகிறேன் வாதசுரத் தின் குணத்தைத் 

திருமுகமு முதடுமே கறுத்துக்காணல் 
தப்புகிறே னுடம்பு திமி ரெடுக்க லுஷ்ணம் 

தேகம்பா ரித்திருக்கன் மலபேதத்தால் 


19 


தப்புகிறேன் சரீரமெல்லாந் தடித்து நோதல் 

தாகந்தான் மிகக்காணல் மெய்நடுக்கல் 
குப்புகிறேன் குளிர்ந்து மயிர்க் குச்செறிதலிந்தக் 

குணமெல்லாம் வாதசுரக் கூறுமாமே . 


3 


( இ - ள் . ) முகம் , உதடு முதலான டங்கள் 

கருமை 
நிறத்தை அடையும் . உடம்பு திமிர்க்கும் . தேகத்தில் 
காங்கை அதிகரிக்கும் . சரீரத்தில் தடிப்புகளுண்டாகி வலி 
அதிகரிக்கும் . தாகம் அதிகமாயிருக்கும் . உடம்பில் 

நடுக்கம் 
அதிகமாகும் . குளிரும் இருக்கும் . 

மயிர்க் கூச்சலும் 
டாகும் . 


உண் 


பித்த ஜ்வரம் 


கூறான பித்தசுரத் தின் குணத்தைக் 

கூறிடவே நித்திரை தான் மெத்தக்காணல் 
தேறான மலமூத்திரஞ் சிவந்திருத்தல் 

சிதறியே வயறுகழிந் திடுதல்சத்தி 
வாறான வாய்ப் பிதற்றல் வாய்தான் கைத்தல் 

மகத்தான மூர்ச்சையொடு தாகங்காணல் 
தாறான வெழுந்திருந்து மோடல் விக்கல் 

தவித்திடுதல் சந்தாபப் படுதல்காணே . 


4 


தூக்கம் 


( இ - ள் ) அதிகமான 

ஏற்படும் . மலமும் , 
மூத்திரமும் சிவந்து காணும் . வயிற்றுக்கழிச்சல் , வாந்தி , 
உளரல் , வாயில் கசப்புச்சுவை , யாச்சை , தாகம் உண்டா 
தல் , நிலையில்லாமல் எழுந்து ஓடுதல் , விக்கல் , உடம்பு எரிக் 
சல் முதலானவைகளுண்டாகும் . 


சிலேத்தும ஜ்வரம் 


சந்தாப மானசிலேத் துமச்சுரத்தைச் 

சாற்றிடவே நாக்கு முகம் வெளுத்துக்காணல் 
மந்தாப மார் தோத லிருமலிளைப்பு 

வருகுதல் வாய் துவர்த்துமே யுருசியில்லை 
முந்தாப மூச்சுவிடப் போகாமற்றான் 

முயங்கியே விக்கலோடு தாகங்காணல் 


20 


சிந்தாப மிடறு நொந்து மேன் மூச்சாதல் 

தினவெடுத்தல் தயங்கிடுதல் சிலேத்துமமாமே . 


5 


( இ - ள் . ) நாக்கு , முகம் முதலிய உறுப்புக்கள் வெளுத்து 
விடுதல் , மார்பில் வலியுண்டாகும் . 

இருமல் இளைப்பு , 
வாயில் துவர்ப்புச் சுவை 

முதலானவைகளேற்படும் . மயக்கம் 
மூச்சுத்திணறலுண்டாகும் , வாயில் 

ருசியும் இருக்காது . 
விக்கல் , தாகம் , மேல்மூச்சு , அரிப்பு முதலானவை ஏற்படும் . 


வாத பித்த ஜ்வரம் 


ஆகுமே வாதபித்த சுரத்தின் செய்தி 

யறிந்திடவே யங்கமெலா மசை தனோதல் 
நாகுமே நாக்குத் தான் கறுத்துக்காணல் 

நயந்து பிர லாபித்த னித்திரையாதல் 
வாகுமே மலபேத மாயிருத்தல் 

மலம் வெளுத்தல் வாய்கைத்தல் வடிவங்குன்றல் 
தேகுமே யறிவோடு தினவுமாதல் 

தியங்கிடுதன் பயங்கிடுதல் சிலேத்மமாமே , 


6 


( இ - ள் . ) உடம்பில் அசைக்க முடியாதவலி , நாக்கில் 
கறுநிறமுண்டாதல் , அடிக்கடி வாய் பிதற்றல், 

தூக்கம் 
உண்டாதல் , 

மலத்தில் நிறவேற்றுமை, வாயில் கைப்புச் 
சுவை , உடல் க்ஷணித்தல் , உடம்பில் அரிப்பு , மயக்கம் 
லான குறிகளுண்டாகும் , 
வாத சிலேத்தும ஜ்வரம் 


திண்ணமாம் வாதசிலேத் துமச்சுரந்தான் 

சடமெல்லாம் நொந்திடுதல் சுவாசங்காணல் 
எண்ணமா மிருமலுநா வெழுத்திருத்தல் 

இசைந்து மயிர்க் குச்செறிதல் மிடறுநோதல் 
கண்ணமாந் தாபமே மிகவுண்டாதல் 

தியங்கியே சஞ்சலித்தல் வாய்பிதற்றல் 
விண்ணமா மிரௗலொடு வியர்வைகாணில் 

மிக்கவழுத் திடலிதன் றன் விவர மாமே . 


21 


இ - ள் . ) உடம்பு முழுவதிலும் குத்துவலியுண்டாகும் . 
மேல்மூச்சு உண்டாகும் . இருமல் , நாக்கில் வெளுப்பு நிறம் , 
மயிர்க்கூச்சல் , உடம்பில் 

எரிச்சல் முதலான குறிகளும் 
காணும் . மனச்சஞ்சலம் , வாய் பிதற்றல் முதலியவைகளும் 
அதிகமாயிருக்கும் . மிரள மிரள விழிப்பான் . வியர்வையும் 
காணும் . 


பித்த சிலேத்தும ஜ்வரம் 


விவரவமாம் பித்தசிலேத் துமச்சுரந்தான் 

வியர்வையே மிகலருதல் வாய்பினத்தல் 
நிவாமாய் நித்திரையு மிகவேமிஞ்சல் 

நெடித்து மயிர்க்குச் செறித லிருமலா தல் 
தவரமா மார் நோதல் தாபங்காணல் 

தலைவலியும் பிடரிவலிதசைந்து காணல் 
நவாமா நாக்கதுவும் வழவழத்தல் 

நாக்கோடு மூக்கு நல மழிதல் காணே . 


8 


( இ - ள் . ) அதிகமான வியர்வை ,, வாய்பிதற்றல் , அதிகத் 
தூக்கம் , மயிர்க்கூச்சல் , இருமல் , முதலான வாதைசளுண் 
டாகும் . மார்புவலி , உடம்பில் எரிச்சல் , தலைவலி , பிடரிவலி , 
முதலியவைகளுடன் நோயாளியின் நாக்கும் வழுவழுப்பா 
யிருக்கும் . வாய் , மூக்கு முதலான அங்கங்களில் வேக்காள 
மும் உண்டாகும் , 
பூத ஜ்வரம் 
அழிதலாம் பூதசுரத் தாண்மை கேளீர் 

ஆதியந்த குமரகண்டம் போல் வலிக்கும் 
கழிதலாங் கண்ணுருட்டி யேவிழிக்கும் 

சுறுத்தலுடன் கருதியே பிரலாபிக்கும் 
விழிதலாம் போசனங்கண் மிகவிரும்பும் 

வேண்டினதெல் லாமிகவு மாசையாக்கும் 
பழிதலாம் பாடலோ டாடலா தல் 
பாரமயிர்க் குச்செறிதல் நித்திரையுமாமே . 

9 


22 


( இ - ள் . ) குமரகண்ட வலிப்பில் உண்டாவது போன்ற 
இசிவு ஏற்படும் . அப்போது மலம் வெளியாகிக் கண்களை 
உருட்டி விழிப்பான் . உடலில் கறுப்பு நிற முண்டாகிப் 
பிதற்றுவான் . ஆகாரத்தில் அதிகப்ரீதி உண்டாகும் . 
அவன் பார்வைக்குள்ளகப்பட்ட வஸ்துக்கள் 

எல்லாவற்றை 
யும் விரும்புவான் . ஆடல் , பாடல் , மயிர்க்கூச்செறிதல் ,, 
நன்றாகத் தூக்கம் முதலியவைகளும் அதிகமாயிருக்கும் . 


அஜீர்ண ஜ்வரம் 


நித்திரையா மசீர்ணசுர நேர்மை கேளீர் 

நேர்மையாய்ச் சுரமோட யிளைப்புக்காணல் 
மத்திரையாய் விக்கலொடு வயிறுமந்த 

மாயிருத்தன் மார்பு தொடை குரங்கு நோதல் 
பித்திரையாய்ப் புளித்தேப்ப மிடுதல் வாந்தி 

பேர் பெரிய தாகமொடு மூச்சுக்காணல் 
சித்திரையாய் வயிறுநொந்து பொருமிக்கொள்ளல் 

சீதளமா யுடம்பெங்குந் திமிருமாமே , 


10 


( இ - ள் . ) நன்றாகத் 

தூக்கம் 

உண்டாகும் . தேகம் 
இளைத்துச் சிற்சில . சமயங்களில் ஜ்வரம் அடிக்கும் . விக்கல் , 
வயிற்றில் பசியின்மை , மார்பு , தொடை , ஆடு தசை முதலிய 
இடங்களில் வலி , புளித்தேப்பம் , வாந்தி , தாகம் , மேல் மூச்சு 
வயிற்றுவலி, வாயுவுப்பொருமல் , உடம்பில் குளிர்ச்சி உண் 
டாதல் , ஒருவித மதமதப்பு முதலான பற்பல குறிகளும் 
ஏற்படும் . 
அபிகாத ஜ்வரம் 
திமிரான வதிக நடை குதிரையானை 

சுமையெடுத்த லதிசமாய் வேலை செய்தல் 
தமிரான தாகமோ டிளைப்பு கைகால் 

தளர்ந்திட்டுப் பனிதனிலே சஞ்சரித்தல் 
அபிரான வபிகா த சுரந்தானுண்டாகு 

மதன்குணங்க டாகமுட னுடப் பெல்லா னோகும் 


23 


வெமிரான வியர்வையோ டாலோபம் பிரமை 

மிகக் குளிர்ந்த போசனத்தி லாசையாமே . 


யாஜன 


( இ - ள் . ) அதிகமான நடை , குதிரை , 

இவை 
களில் சவாரி செய்தல் , சுமையை அதிகமாகத் தூக்குதல் , 
தாகம் , தேக ளைப்பு , கைகால் 

தளர்ச்சி 

முதலானவை 
இருக்கும் போது பனியில் சஞ்சரித்தல் 

முதலானவைகளினால் 
உடம்பில் ஜ்வரமுண்டாகும் . இது அபிகாத ஜ்வரம் என்று 
வழங்கும் . 


குறி குணங்கள் 


தாகம் , உடம்பு வலி , அதிகமான வியர்வை , மயக்கம் , 
நன்றாக ஆறிய ( குளிர்ச்சியான ) 

ஆகாரத்தில் பிரியம் முதலி 
யவைகளுண்டாகும் . 


ஆக்க வரம் 


ஆசையா மாகிகத்தின் ஜ்வரத்தைக் கேளீர் 

அதிககுளி ருண்டதால் தேகம் வாடல் 
தேசையாய்த் தேகம்புள கித்திருத்தல் 

சீறியே யிருமலுடம் பெரிவுகாணல் 
தசையாய்ச் சந்தாபந் தலை கண்ணோவு 

தருவிலா வுடம்பெல்லா முது குநோவு 
ஆசையாய்ப் பத்தியத்தின் மனதுண்டாதல் 

அதிகநித் திரை வரு தன் மயக்கந்தானாமே . 


12 


மயக்கமாய் மார்புமுக மெல்லாம் வாடி 

வடிவு வெளுத் திடுதல் கண்தான் பசுமையாதல் 
தியக்கமாய்க் கண்ணு கிரில் இரத்தமில்லையாதல் 

சிதறியே வயிறுகழிந் திடுதல்சத்தி 
கயக்கமா யுள்ளங்கா லுள்ளங்கையும் 

கண்ணியே யெரிந்திடுதற் றாகங்காணல் 
இயக்கமாய்த் தேகமெங்கு மழற்றல் காணல் 

இசைந்தபடி பேசலெண்ணம் வேறுமாமே . 


13 


24 


( இ - ள் ) அதிகக்குளிர் , தேகவாட்டம் , மயிர்க்கூச்சல் , 
விடாத இருமல் , 

உடம்பில் 

எரிச்சல் , கண்களில் எரிச்சல் , 
தலைவலி , கண்வலி, உடம்பு , முதுகு முதலான 

இடங்களில் 
தாங்கமுடியாத வலி , 

அதிக தூக்கம் , மயக்கம் முதலான 
வைகளேற்படும் . 


மார்பு , முகம் முதலான உறுப்புகள் வாடும் , தேகம் 
வெளுக்கும் . கண்களில் 

பசுமை நிறம் , உடம்பில் இரத்தக் 
குறைவு , 

வயிறு கழிதல் , வாந்தி , உள்ளங்கால் , உள்ளங்கை 
எரிச்சல் , தீராத தாகம் உடலில் அழற்சி , நினைத்தபடி 
பிதற்றல் முதலான குறிகுணங்களும் ஏற்படும் . 


ஆகீக மாறல் ஜ்வரம் 


வேறாகியொரு நாடான் மாறிக்காணல் 

விளங்கிரண்டு நாள் மாறிச் சுரமுண்டாதல் 
நாறாகி மூன்று நா டானாமாறல் 

நலத்தவைந்து நாண்மாற லர்த்தராத்திரி 
பாறாகி வருதல்பதி னைந்து நாண் மாறல் 

பகர் பந்த வொருமாதந்தான் மாறிக்காணல் 
வாறாகி வாதபித்தச் சிலேட்டுமங்கூடி 

மருவி நின்ற சுரந்தனு மாகீகப்ாமே . 


14 


( இ - ள் ) ஒரு நாள் விட்டொரு நாள் மாறி மாறி ஜ்வரம் 
உண்டாகும் . இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையும் ஜ்வரம் 
உண்டாகலாம் . மூன்று நாளுக்கொருமுறை ஜ்வரம் ஏற் 
படும் 5 நாட்களுக்கொரு தடவையும் சிற்சில சமயங்களில் 
ஜ்வரம் உண்டாகும் . அர்த்த ராத்திரி சமயங்களிலும் இது 
ஏற்படும் . 15 நாட்கொரு தடவையேற்படும் ஜ்வாமும் 
உண்டு . மாதமொரு முறை 

ஏற்படும் வகையான ஜ்வரமும் 
இருக்கிறது . 


25 


ஆகீக சீத ஜ்வரம் 
ஆகீகத்திற் சீதசுரத் தாண்மை கேளீர் 

தேகமெல்லா மிகக்கடுப்புற் றனல் போலாகித் 
தேகத்திற் சிரமிடது கண்களோடு புருவஞ் 

சிறுவலியாய் வலித்து மத பேதமாகி 
நாகிகத்தில் நாக்கு தடு வழவழத்து 

நல்ல நித் திரையில்லா துடல் திமிர்ந்து 
மேகிகத்திற் சுரங்குளிருந் தாகமூர்ச்சை 
மிகத்தாப மயக்கமொடு தியக்கமாமே . 

15 
( இ - ள் . ) தேகத்தில் மிக்கக்கடுப்பு வலி யுடன் எரிச்சல் 
மிகுந்திருக்கும் . தலை , இடது கண் , புருவம் முதலான இடங் 
களிலும் வலியுண்டாகும் , நாக்கு , உதடு 

உதடு முதலான இடங் 
களில் வழவழப்பு , உடலில் மதமதப்பு முதலானவைகள் 
உண்டாகும் நல்ல தூக்கம் 

இராது . குளிருடன் ஜ்வரம் 
அடிக்கும் . தாகம் , மூர்ச்சை , எரிச்சல் முதலியவைகளும் 
ஏற்படும் 
ஆம ஜ்வரம் 
தியக்கமா மாமஜ்வரத் தாண்மைகேளீர் 

சிறுவலியாய் வலித்துமா சனங்கடுத்து 
மயக்கமா மிரத்தமொடு சீதப்பேதி 

மருவு தண்ணீர் தாகஞ் சுரமுமுண்டாம் 
கயக்கமா யுடம்பூதி வெளிறிக்காணுங் 

கால்கையு மயர்ந்திருக்குங் கைக்கும் வாய்தான் 
தயக்கமாய்க் கால்கையுஞ் சைத்யமாகுஞ் 
சளியோடு யிருமலுமாய்த் தவிக்குந்தானே . 

16 
( இ - ள் . ) தேகத்தில் லேசான வலி உண்டாகும் , ஆசனக் 
கடுப்பு ஏற்படும் . மயக்கத்துடன் இரத்தம் , சீதம் இவைக 
ளுடன் மலம் வெளியாகும் . தண்ணீர்த் தாகமுண்டாகும் . 
ஜ்வரமடிக்கும் , உடம்பு வீங்கி வெளுப்பு நிறமடையும் . கை 
கால்களில் எரிச்சல் அதிகமாகும் . வாயில் கைப்புச் சுவை 

d 


26 


மேலிட்டு நிற்கும் . கைகால்கள் குளிர்ந்திருக்கும் . சளியுடன் 
இருமலும் காணும் . இவை ஆமஜ்வர லக்ஷணங்களாம் 
சர்மதாதுகத ஜ்வரம் ( தோலைப்பற்றிய ஜ்வரம் ) 
தவித்திடாச் சுர நூலின் தன்மைதன்னைச் 

சாற்றிடவே சடத்தினிற்குள் தோலைப்பற்றி 
துவித்திட்டச் சுரமோடு எலும்பைப்பற்றிச் 

சூட்சமாய்க் காய்ந்தசுர மாந்தந்தன்னை 
மவித்திடா தெரித்தசுர மாங்கிசந்தன்னை 

மருவி நின்ற சுர நூலின் வண்மைதன்னைக் 
குவித் திடாக் குணமெல்லாங் குறித்துச்சொல்லக் 
குறுந்தோலைப் பற்றியதோர் குணத்தைக்கேளே , 

17 


குணமாகச் சற்றுடலைக் காய்வதாகும் 

குடிலமாம் நாடிமந்த மாயிருத்தல் 
தணமாகச் சற்றே தான் றலையே நோதல் 

தண்ணீர் தான் வேண்டியே தாகங்காணல் 
பிணமாக வுடம்பெல்லாம் வெளுத்துக்காணல் 

பிரமையாய் வாய்பேசல் வாய்நீரூறல் 
நிணமாக வுடம் பெரிதல் மயக்கங்காணல் 

நேர்தோலைப் பற்றுசுர நேர்மையாமே , 


18 


ண் 


( இ - ள் . ) சரீரத்தில் சூடு அதிகரிக்கும். நாடி மந்தமா 
யிருத்தல் , தலையில் வலி முதலான குறிகள் ஏற்படும் . த 
ணீர் தாகம் உண்டாதல் . உடம்பு முழுவதும் 

வெண்மை 
நிறம் இவைகளும் காணும் , வாய் பிதற்றல் , வாயில் நீர் 
ஊறுதல் , உடம்பில் எரிச்சல் , மயக்கம் முதலான குறிகளும் 
ஏற்படும் . 


அஸ்திதாதுகத ஜ்வரம் ( எலும்பைப் பற்றிய ஜ்வரம் ) 


நேர்மையா யெலும்பைப்பற் றியசுரத்தின் 

நிலவரங் கேள்மிகத்தா கந்தான்காணல் 


27 


மேர்மையாய் மேலெல்லாங் குளிர்ச்சிகாணல் 

மிகக்கபடச் சுரந்தானும் மேலிருத்தல் 
தீர்மையாய்த் தேகம் வெளுத் திளைத்திருந்தால் 

தேகமெல்லாம் பஞ்சுபோற் சீரணித்தால் 
ஆர்மையா யடிவயிறு தனிலேநோ தல் 

அதிகதீ விரமான மலம்போக்காமே . 


19 


( ள் 

இ - ள் . ) அதிகமான தாகம் , உடம்பு குளிர்ச்சி , ஜ்வரம் 
வெளியில் தெரியா திருத்தல் , தேகத்தில் வளுப்பு நிறம் , 
இளைப்பு முதலான குறிகள் காணும் . தேகம் 

காணும் . தேகம் இலேசாக 
இருத்தல் , அடிவயிற்றில் வலி , கழிச்சல் முதலானவைகளும் 
உண்டாகும் . 
இரத்ததாதுக்க ஜ்வரம் 

( இரத்தத்தைப்பற்றி உண்டான ஜ்வரம் ) 
போக்கான ரத்ததாதுகதச் சுர குணத்தைப் 

புகன்றிடவே பிரமையாய்ச் சுரந்தான்காணல் 
தாக்கான வியர்வையோடு தாகமுண்டாய்த் 

தன்னுடம்பெல்லாம் நோதல் மூர்ச்சைகாணல் 
வாக்கான வுடம்பதுவுங் கன்றலுண்டாய் 

வழவழத்து நாக்கெல்லா மஞ்சள் போலாம் 
நீக்கான நெஞ்சதனிற் கோழையுண்டாம் 

நித்திரையாய் மலபந்த மாகுந்தானே . 
( இ - ள் ) மயக்கம் , ஜ்வரம் , வியர்வை , தாகம் , உடம்பு 
வலி முதலியவைகளேற்படும் . அடிக்கடி மயக்கம் , உடம்பில் 
எரிச்சல் , 

வழவழப்பு முதலிய குறிகளுண்டாகும் . 
கேகத்தில் மஞ்சள் நிறம் , நெஞ்சில் கோழைக்கட்டு , மலச் 
சிக்கல் முதலியவைகளும் ஏற்படும் . தூக்கம் அதிகரிக்கும் . 
மாம்ஸ தாதுகத ஜ்வரம் 

(தசையை ஆச்ரயித்த ஜ்வரம் ) 
மலபந்த மாம்ஸகத ஜ்வரகுணத்தை 

வழுத்திடவே யதிகசுர மாகக்காணல் 
சிலபந்த சுவாசமொடு வியர்வைதோன்றல் 

சிக்கியே தேகமெலாம் நொந்து காணல் 


20 


நாக்கில் 


28 


வலபந்த வு தடுலர்தல் பிரலாபித்த 

லுடம்புபுள கிதமா தன் மயிர்க்கூச்சாதல் 
அலபந்த மனது வியா கூலமாத 

லருவியெனக் கண்ணில் நீர் ததும்புந்தானே . 


2 


-ள் . ) மலச்சிக்கல் , அதிகமான ஜ்வரம் , மேல் மூச்சு 
வியர்வை ஒழுகுதல் , 6 

தேகமெங்கும் வலி . உதடு உலர்ந்து 
விடுதல் , வாய்க்கு 

வந்தபடி உளரல் . மயிர்க்கூச்சம் அதிக 
மாகவுண்டாதல் . மனச்சோர்வு முதலான 

முதலான குறிகளுண்டா 
கும் . 


சந்நிபாத ஜ்வரம் 


ததும்புகின்ற சன்னிவா தச்சுரத்தின் 

தன்குணந்தான் கழுத்து நெற்றி மார்பயர்க்கும் 
வெதும்பலொடு தந்திரமாஞ் சித்தப்பிரமை 

மிக்கான சரீரமெல்லா மெரிதனோ தல் 
அதும்பலொடு கண்சிவந்து பச்சைபாய்தல் 

அதிகமாய் வாய்பினத்தல் மூர்ச்சைகாணல் 
வதும்பலொடு மார்வலித்தல் தியக்கமாதல் 

மயிர் செரித்த லிருமல்விக்கல் சுவாசந்தானே . 


22 


( இ - ள் ) கழுத்து , நெற்றி , மார்பு முதலான இடங்கள் 
சோாவும் , புத்தி தடுமாற்றம் , உடம்பில் எரிச்சல் , கண்கள் 
சிவப்பு நிறத்துடன் பசுமை நிறமடைதல் முதலான குறிகள் 
உண்டாகும் . வாய் பிதற்றல் மூர்ச்சை அடைதல் , மார்பு 
வலி , மயிர்க்கூச்சல் , 

இருமல் , 

விக்கல் . மூச்சுத்திணறல் 
முதலான குறிகளும் ஏற்படும் . 


ஜ்வர கணிதம் 


கண 


என்ற 


( 109 நெ . சுவடியான " வைத்ய அட்டவகை 
சுவடியிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது ) 


29 


அசுவதி நாளில் ஏற்பட்ட ஜ்வரம் 

ஜ்வரம் எட்டாவது நாள் 
தீரும் . 

பரணியில் உண்டான ஜ்வரம் எட்டாவது நாள் தீரும் . 
கார்த்திகை நக்ஷத்திரத்திலேற்பட்ட ஜ்வரம் 

ஜ்வரம் எட்டா 
நாள் தீரும் . எட்டாவதுநாள் தீரா விட்டால் இருபதா 
வது நாளில் விடும் . 


ரோகணி நாள் பிடித்த ஜ்வரம் பத்தாவது நாள் தீரும் . 
பத்தாவது நாள் தீராவிட்டால் இருபதாவது நாள் தீரும் . 


மிருகசீர்ஷத்தில் பிடித்த ஜ்வரம் பத்தாவது நாள் 
விடும் . 


திருவாதிரையில் பிடித்த ஜ்வரம் ஐந்தாவது நாள் 
வேதனை செய்யும் . இருபதா நாள் தீரும் . 


புனர்பூசத்தில் ஏற்பட்ட ஜ்வரம் இரண்டாவது நாள் 
குண UT {தம் . இரண்டாவது நாளில் தீராவிட்டால் எட்டாம் 
நாள் தீரும் . 


பூசநக்ஷத்திரத்தில் பிடித்த 

பிடித்த ஜ்வரம் ஏழாவது நாள் 
விடும் . 


ஆயில்ய நாள் உண்டான ஜ்வரம் ஏழாம் நாள் வேதனை 
செய்யும் . இருபதாம் நாள் தீரும் . 


மக நட்சத்திரத்தில் பிடித்த ஜ்வரம் பன்னிரண்டாம் 
நாள் தீரும் . அப்படித் தீராவிட்டால் பதினைந்தாம் நாள் 
நீரும் . 

பூரநாளிலேற்படும் ஜ்வரம் பதினைந்தாம் நாள் குண 
மாகும் . 

உத்திர நக்ஷத்திரத்தில் உண்டாகும் ஜ்வரம் பதினேழா 
நாள் தீரும் . பதினேழா நாள் குணமாகாவிட்டால் மூன்றாம் 
மாதந் தீரும் . 

அத்தநாள் பிடித்த ஜ்வரம் எட்டாம் நாள் தீரும் . 
எட்டாம் நாள் தீராவிட்டால் மூன்றாம் மாதந் தீரும் . 


30 


சித்திரை நாள் பிடித்த ஜ்வரம் எட்டாம் நாள் தீரும் . 
இல்லாவிடில் மூன்று மாதத்தில் குணமாகும் . 

சுவாதி நாளில் ஆரம்பமான ஜ்வரம் பதினேழாம் நாள் 
குணமாகும் . 


விசாகநாள் பிடித்த ஜ்வரம் எட்டாம் நாள் கொல்லா 
விட்டால் , ஒருமாதத்தில் தீரும் , 

அனுஷ நாள் உண்டான ஜ்வரம் பதினேழாம்நாள் தீரும் . 

கேட்டை நக்ஷத்திரத்தில் ஆரம்பமான ஜ்வரம் ஐந்தா 
வது நாள் கொல்லாவிட்டால் ஐந்தாம் மாதம் தீரும் . 


மூலநாள் பிடித்த ஜ்வரம் ஒன்பதாம் நாள் 

தீராவிட் 
டால் பதினோராம் நாள் குணமாகும் . 

பூராட நாள் ஏற்பட்ட ஜ்வரம் ஒன்பதாம் நாள் தீரா 
விடில் பதினோறாம் நாள் தீரும். 

உத்திராட நாள் ஆரம்பமான காய்ச்சல் ஏழாவது நாள் 
தனை செய்யும் , பதினைந்தாம் நாள் தீரும் . 

திருவோண நட்சத்திரத்தில் உண்டான ஜ்வரம் ஏழாம் 
நாள் கொல்லாவிட்டால் ஒரு மாதத்தில் தீரும் . 
அவிட்டத்தில் பிடித்த ஜ்வரம் ஐந்தாம் நாள் 

கொல்லா 
விட்டால் பத்தொன்பதாம் நாள் நிவர்த்தியாகும் . 

சதைய நாள் ஆரம்பமான ஜ்வரம் ஐந்தாம் நாள் 
வேதனை செய்யும் . ஏழாவது நாள் தீரும் . 

பூரட்டாதி நாளில் ஏற்பட்ட ஜ்வரம் ஏழாவது நாள் 
வேதனை செய்யும் . பதினைந்தாம் நாள் தீரும் . 


உத்திரட்டாதிநாள் பிடித்த ஜ்வரம் 

ஏழாவது நாள் 
வேதனை செய்யும் . இருபத்தைந்தா நாள் தீரும் . 

ரேவதிநாள் ஆரம்பமான ஜ்வரம் எட்டாவது நாள் 
கொல்லா விட்டால் பத்தாம் நாள் தீரும் . 


ஜ்வர நூல் முற்றும் 


31 


ஜ்வர கண்டிகை 
அகஸ்தியர் 2000 என்ற சுவடியிலிருந்து 

எடுக்கப்பட்டவை 


குதிரை தன்னைச் சேர்முதற்கால் 

குறித்த ஒன்பது நாட்செல்லும் 
முதிரவிரண்டா பக்கத்தில் 

முதவாய்ப் பத்தா னாளாகும் 
பதிசேர் மூன்றாங் காலுக்கே 

பகரும் பதினைந்தானாளே 
நிதிசேர் நாலாங் காலுக்கு 

நில்லாபதுயிரும் நில்லாதே . 


| 


சுரத்தார் பரணி நாளுக்குத் 

தோன்றுங்காலே மூன்றானாள் 
உரைத்த விரண்டாங் காலுக்கே 

முளதேயேழா நாள்ச்சொல்லும் 
நிரைத்த மூன்றாங் காலுக்கே 

நேராய் பக்கம் பதினைந்தாம் 
சுரத்தீர் நாலாங் கால்மா தந் 

தனினாளிரண்டுஞ் சுகமாமே . 


2 


கார்த்திகை முதற்கா லொன்பது நாட் 

காட்டுமீழக்கு மிரண்டாங்கால் 
மாற்று மூன்றாங் கால் தானே 

மருவு பதினைந் தாய்நலமே 
பார்த்து நாலா வதுகாலே 

பதித்ததிங்கள் பதினெட்டாம் 
போற்று மிது நற் குணமாகும் 

பொருந்துமிதுவே பொருந்தீரே 


3 


ரோகிணி மரிக்கு முதற்காலே 

தம்மிலிரண்டா வது வென்னில் 
ரோகம் பதினெட்டாம் சுகமே 

லெகுவா மூன்று காலுக்கு 


32 


மாதமிருபது ரெண்டுகுண 

மாமே னாலாங் காலுக்கு 
போக விரண்டு திங்களுநாள் 

பொருந்திருபத்தஞ் சாய்விடுமே 


4 


மிருகந்திரர் முதற் காலே 

விடுமோ திங்களொன்றானால் 
மறகு மிரண்டாங் காலாகில் 

மாறவெட்டு நாளாமே 
குறுகு மூன்றாங் காலுக்கே 

குறித்து பிருபது மாகிவிடு 
தறுகா நாலா வது தானே 

தானேயிருபத் தஞ்சென்றே . 


5 


* புணரி பூச முதலதுவே 

பொருத்த சுரம் நாளேழாகும் 
மரண ரெண்டாவது தனக்கு 

மாறல் பதினஞ் சாகுமென 
குணமிக் கது மூன் றானதுவே 

குறித்த பத்து மொன்பதும் 
துணவே கெடுத்த னாலங்கா 

லுளமே மரிக்குங் கண்டீரே . 


6 


பூசநாட்சுர மேழுநாட் முதற் 

பொருக்குமே யிருகாலின் . 
நேசநாளீராறு காண்விடு 

நீதியா மிகல் மூன்றுமே 
பாசமாய்விடும் பத்து மொன்பது 

பகர நாலுஞ் சொல்லுகவே 
தோகைகேளி ருபத்தேழு 

சுத்தமாய் வருதேகமே ,. 


7 


* திருவா திரை நக்ஷத்திரத்தில் ஏற்படும் ஜ்வரத்தின் கால 
அளவு காணப்படாமலிருப்பதைக் காண்க . 


33 


8 


9 


ஆயில்ய முதற்சுரமே யொன்பதானா 

ளடுத்திரண்டு மிருபதுநா ளாகுமென்ப 
மேகியமூன் றருபது நாள் சுத்தமாகும் 

மேவுகால் நாலுக்கு மெய்யே சொன்னோம் 
தோகையே சொல் மாதமொன்று நாளுமாறு 

சொல்லுநா ளிதுசுகமே சுத்தமென்க 
ஆகமுடன் சொல்லியது சுரத்தின் மாலை 

யடலிதனை யறிந்தறிந்து ஆய்ந்து கொள்ளே . 
மகத்திடையீர் முதற்காலே மரிக்குமிரண்டா 

வது தானே யிருபது நாள் மாறுமென் . 
கத்துடையீர் கால் மூன்றுக் கெண்பத்தஞ்சு 

தினமானால் விடுக்கும் நாலுதானே 
சுகத்துடனே அஞ்சானாள் சுத்தமாகும் 

சொல்லுமென முந்நூலின் தொகுதிகாண்க 
முகத்துடையீர் வதனமலர் மாதேகண்ட 

முறையில்வரு மறையிலிது முயன்றநாளே . 
பூரமதில் வெப்பு திக்கில் முத்தக்கால்சாவாம் 

பொறுத்திரண்டு மிருபத்தஞ்சு நாளே செல்லுந் 
தீரமுள்ள மூன்றேகால் முப்பத்தாறு 

தினமாகிவிடுமிதனைத் தேர்ந்து கொள்க 
பாரமுட னாலாங்கா வெண்பத்தொன்று 

பத்தியநோ யது தீரும் படியே சொன்னோம் 
நாரணியாள் கேட்டருள அரனே சொல்ல 

நட்செத்தி ரமாலை நாடுங்காலே , 
உத்திர நாள் முதற்பாதம் நாளெட்டாகும் 

முடனிரண்டு இருபது நாள் செல்லுமென் 
அத்திரமே மூல்றேகா லன்பதாகு 

மதனோடு நாளிரண்டு மானதேகாண் 
குத்திரமா நாலாங்கால் குணமேயில்லை 

சொல்லுமிது சுரமீறில் கோதையேகே 
ளத்தனுரை செய்திடவே உமையாள் கேட்ட 

யாயுள் மறை யின்பயனை யறிவதாமே 


10 


34 


அத்தத்தில்த் தோன்றுசுர முதற்காலெட்டு 

மாசசெல்லு மிருபதாமஞ் சேனாளாகுஞ் 
சுத்தமுள்ள மூன்றாங்கா லிருபத்தெட்டு 

சொல்லுகுண மாமீது சுரமேநல்ல 
நற்றமிழால் நாலாங்கா லன்பத்திரண்டு 

நாட்சென்று விட்டுவிடும் நாரிகேளாய் 
சித்தமுடனுரைத்த சுர நூல்மாலை 

சொல்லிய நாள் முறைமீறாத் தொகுதியாமே . 


12 


சுத்திரைசேர் பா தமுத லொன்பதே நாட் 

சொல்லுமிரு காலுக்குப் பதினைந்தாகும் 
புத்தியுடன் மூன்றேநாற்பத்திரண்டு 

பண்புடனே சொல்லு நாள் பார்த்துச் சொல்லி 
மெத்தநலம் நாலாங்கால் நாற்பத்தொன் 

பதுமீ றாறுகுண முண்டாய்விடு 
மெய்யான வெற் கணமாதே கேளாயென்று 
விமலருரை சுரநூலின் வேதமாமே . 


13 


சோதிநாட் முதற்பாதம் பனிரண்டே 

நாட்சொல்லு மிருகால்ம ரிக்குமென்க 
மேதினியில் முப்பதாம் பதினெட்டே நாள் 

விடுசுரமே தப்பாது விளம்பினோம்காண் 
ஆதியே நாலாங்கால் பனிரெண்டே நா 

ளாறிவிடு வெப்பகலு மாதலாய்நீ 
நீதிசே ருமைதானே உரைத்தநாளே 

நெறியுடனே சேர்த்தறிந்த நீதிதானே 


14 


அனுஷமுதற் கால்மரிக்கு மிரண்டிருமதாகு 

மன்புடனே மூன்றாங்கால் தொண்ணூறாகு 
மனுவுடையீர் சதுர்பாத மிருபத்திரண்டு 

மறுமே சுரமதுவு மானே கேளாய் 
தனுவான கேட்டைமு தற்கால்சாவாம் 

தனித்திரண்டு மிருபது நாட் . சாந்தமாகும் 
பனுவலாய மூன்றாங்கால் முப்பத்தொன்று 

பார் நாலு காலெண்பத் திரண்டுமென்பதாமே . 15 


35 


மூலமுதற் கால் மரிக்கு மிரண்டாம்பாத 

மூன்றுநாளில்விடு மூன்றாங்காலே 
ளானாட்பத் து செல்லு நாலாம்பாதம் 

சத்தகமா னாட்சென்று சாந்தமாகு 
மால்விழியாயப் பூராடமாகிய நாள் 

முற்பக்கம் மொன்பதாகுங் 
கால் மரிக்கு கொல்லிரண்டாம் மூன்று கூறிய நாள் 

பத்தில் விடும் நாலாங்கா லஞ்சு சென்றே . 


16 


உத்திராட முதற்கால்சத் தனாளா முதித்திரண்டு 

மிருபது நாள் மூன்று முப்பதே சொல்லும் 
பத்தியிராய் நாலுக்கு நாற்பத்தி ரண்டுபாங் 

காகுந்திரு வோணம்முதற் கால்பதி னோர் நாள் 
சுத்தியிரா யிருகாலில் பத்தே செல்லும் 

சொல்மூன்றுங் காலுக்கு எட்டே சொன்னோய் 
மெத்தீராய் நாலாங்கால் மரிப்பதாகும் 

மெய் நூலில் படியி தனை விளம்புவோமே . 


17 


நிலமவிட்ட முதற்சுரநா ளொன்பதாகும் 

நேரிருகால் பதினஞ்சு மூன்றாங்காலே 
விதப்படியே மிருபதுவு மிரண்டுநாளே 

மீறாதே நாலாங்கா லிருபத்தொன்பதேகேள் 
பதத்துடைய சதையமுதற் பதினொன்றேசொல் 

பலமிரண்டிற் பதினொன்றா நாள தாகும் 
மிதப்படியே மூன்று மூவே ழெட்டேசெல்லு 

மீறாது நாலுங்காலிருபத்து ரெண்டுமாமே . 


18 


பூரட்டா திமுதற்கால் மரிப்பதாகும் 

பொருந்திருகால் பதினாரில் தீரும் 
நேரிட்ட மூன்றுக்கெழு பத்தோர் நாளாகிற் 

செயமே நாற்கால் நாற்பத்தொன் றேதீருஞ் 
சீரிட்ட உத்திரட்டாதி முதற்காலேழில் 

செல்லுமிரு கால்பதினெட் டில்த்தானாம் 
சேரிட்ட திரிவிதக்கா லேழில்த் தீர்ந்து 

செல்லும் நாற் கால் மரிப்ப தென்று நூலே . 


19 


36 


ரேவதியின் சுரமுதற்கால் மரிப்பதாகும் 

மிரண்டாங்கால் பதினோரா நாளே தீரு 
மாதியே மூன் றாங்கால்பதி னெட்டில் தாளும் 

வருசுரம் நாற் காலதுவே இருபத்தாறில் 
பூபதிசே ரனுகூல மடையுங்கண்டீர் 

புகல்சுரநூல் கண்டிகை புகலக்கேள் மின் 
தாபதிசே ருமைகேட்க வரனேசொன்ன 

சாஸ்திரத்தை உரைப்பவர் கேள் தப்பாதென்றே 


20 


( இ - ள் ) * அச்வினி நக்ஷத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஜ்வரம் 
ஏற்பட்டால் , ஒன்பது 

நாட்கள் கழித்தே குணம் ஆகும் . 
இரண்டாம் பாதத்தில் ஆரம்பித்தால் பத்து நாட்களில் தீரும் . 
மூன்றாம் பாதமாகில் பதினைந்து நாட்களில் சொஸ்தமாகும் , 
நாலாம் 

பாதத்தில் ஜ்வரம் ஆரம்பித்தால் நோயாளி 
இறப்பான் . 


பரணி நக்ஷத்திரத்தில் முதற் பாதத்தில் ஏற்பட்ட ஜ்வரம் 
மூன்றாம் நாள் தீரும் இரண்டாம் பாதமாகில் ஏழாவது நாளில் 

குணமாகும் . மூன்றாம் பாதத்தில் உண்டான ஜ்வரம் 
15 நாளில் விடும் . நான்காம் பாதத்தில் ஏற்படில் 32 நாட்களில் 
குணமாகும் . 


தான் 


கார்த்திகை நக்ஷத்திரம் முதற் பாதத்தில் 

பாதத்தில் உண்டான 
ஜ்வரமாகில் 9 நாட்களில் தீரும் . இரண்டாவது பாதத்தி 
லும் அப்படியேதான் . மூன்றாம் பாதத்தில் ஏற்படும் 
ஜ்வரம் 15 நாட்களில் விடும் . நான்காம் பாதமாகில் 18 
நாளில் குணமாகும் . 

ரோகிணி நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் தொடர்ந்த 
ஜ்வரம் ஆயுளைப் போக்கும் . இரண்டாம் பாதத்தில் ஆரம்ப 
மானால் 18 நாள் கழித்துத்தான் காய்ச்சல் விடும் . 


* ஒரு நக்ஷத்திரத்தின் மொத்த நாழிகையை 4 பாகங்களாகப் 
பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாதமாகக் கணக்கிடுகிறார் 
கள் . நக்ஷத்திரத்தின் மொத்த நாழிகை 60 என்று வைத்துக் 
கொண்டால் ஒவ்வொரு பாதமும் 15 நாழிகை அதாவது 6 மணி 
நேரங்களாகும் . 


37 


மூன்றாம் பாதத்தில் ஜ்வரம்முண்டாகில் இருபத்திரண்டு 
நாட்கள் கழித்துத்தான் குணமாகும் . நான்காம் பாதமாகில் 
2 மாதத்தில் தீரும் . 


மிருகசீர்ஷ நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் ஜ்வரம் 
ஏற்பட்டால் ஒரு மாதத்தில் தீரும் . இரண்டாம் பாதத்தில் 
உண்டான ஜ்வரம் எட்டு நாட்களில் குணமாகும் . மூன்றாம் 
பாதத்தில் ஏற்பட்ட காய்ச்சல் . இருபது நாட்களில் தீரும் . 
நான்காம் பாதத்தில் ஆரம்பமான ஜ்வரம் இருபத்து ஐந்தாம் 
நாள் தீரும் . 


புனர்பூச நக்ஷத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஆரம்பமாகிய 
ஜ்வரம் 7 வது நாள் தீரும் . இரண்டாம் பாதத்தில் ஜ்வரம் 
வந்தால் 15 நாட்களில் குணமாகும் . மூன்றாம் பாதமாகில் 
19 நாட்களில் தீரும் . 

பாதமெனில் நோயாளி 
பிழைக்கமாட்டான் . 


நாலாம் 


பூச நக்ஷத்திரம் முதல் பாதத்திலுண்டான காய்ச்சல் 
ஏழாவது நாள் தீரும் . இரண்டாம் 

பாதத்தில் ஆரம்பம் 
ஆனால் 12 நாட்களில் குணமாகும் . மூன்றாம் பாதத்தில் 
ஏற்படில் 19 வது நாள் தீரும் . நான்காம் பாதமெனில் 27 வது 
நாளில் தான் ஜ்வரம் இறங்கும் . 


ஆயில்ய நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் உண்டான ஜ்வரம் 
ஒன்பதாவது நாள் தீரும் . இரண்டாவது பாதத்தில் ஏற்பட்ட 
ஜ்வரமெனில் இருபது நாட்கள் அடிக்கும் . மூன்றாவது பாதத்தில் 
ஆரம்பமானால் இருபது நாட்கள் சென்றே குணமடையும் . 
நாலாவது பாதமெனில் ஒரு மாதமும் , 6 நாட்களும் சென்ற 
பின்பு தான் சொஸ்தமாகும் . 


மக 


நக்ஷத்திரம் முதற் பாதத்திலுண்டானால் ஆயுளைப் 
போக்கும் . இரண்டாம் பாதத்தில் ஏற்பட்ட காய்ச்சல் தணிய 
இருபது நாட்களாகும் . மூன்றாவது பாதத்தில் ஆரம்பமானால் 
85 தினம் சென்றபின் குணமாகும் . 4 வது பாதத்திலுண்டான 
ஜ் வரம் 5 வது நாள் தீரும் . 


38 


நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் 

ஆரம்பமான 
காய்ச்சல் நோயாளியைக் கொல்லும் . இரண்டாவது 
பாதத்தில் ஏற்பட்டால் 

ஏற்பட்டால் இருபத்தைந்தாம் நாள் தீரும் . 
மூன்றாவது பாதமாகில் 36 வது நாளில் குணமாகும் . 
பாதத்தில் ஆரம்பமானால் 81 நாட்கள் சென்றுதான் 
குணமாகும் . 


4 வது 


உத்திர நக்ஷத்திரம் முதற்பாதத்தில் பற்றிய ஜ்வரம் 
எட்டு நாட்களில் தீரும் . இரண்டாவது 

ரண்டாவது பாதமெனில் 
இருபதாவது நாள் ( குணமாகும் 

மூன்றாவது 

பாதத்தில் 
ஏற்பட்ட ஜ்வரம் 32வது நாள் தீரும் . நாலாவது பாதத்தில் 
ஆரம்பமான ஜ்வரம் நோயாளியைக் கொல்லும் . 


ஹஸ்த நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் ஏற்பட்ட ஜ்வரந் 
தீர எட்டு மாதங்களாகும் . இரண்டாவது பாதமாகில் இருபத் 
தைந்தாம் நாள் தீரும் . மூன்றாவது பாதத்தில் ஏற்பட்ட 
ஜ்வரம் இருபத்தெட்டு நாட்கள் சென்றபின் தான் தீரும் . 
நான்காவது 

பாதத்தில் ஆரம்பித்த ஜ்வரம் தீருவதற்கு 
ஐம்பத்திரண்டு நாட்களாகும் 


சித்திரை நக்ஷத்திரம் 

முதல் பாதத்தில் காய்ச்சல் 
உண்டானால் 

அது ஒன்பது நாட்களில் தீரும் . இரண்டாம் 
பாதமானால் 15 நாட்கள் ஆகும் . மூன்றாம் பாதத்தில் பிடித்த 
ஜ்வரம் 42 வது நாள் தான் குணமாகும் . நான்காம் பாதத்தில் 
ஏற்படில் 49 வது நாள் தான் தீரும் . 


சுவாதி நக்ஷத்திரத்தில் பிடித்த ஜ்வரம் 12 வது நாள் 
தீரும் . இரண்டாம் பாதமாகில் அது பிணியாளியைக் கொன்று 
விடும் . மூன்றாம் பாதத்தில் ஏற்பட்ட 

பாதத்தில் ஏற்பட்ட காய்ச்சல் 48 நாட்கள் 
சென்று குணமாகும் . நான்காம் பாதத்தில் தொடர்ந்த ஜ்வரம் 
12 வது நாள் தீரும் 


அநுஷ 

நக்ஷத்திரத்தில் முதல் பாதத்தில் ஜ்வரம் 
உண்டானால் நோயாளி இறப்பான் . இரண்டாம் பாதத்தில் 
ஆரம்பமாகில் 

ரண்டாவது 

மாதம் தீரும் . மூன்றாவது 


39 


பாதத்தில் உண்டான காய்ச்சல் 90 நாட்களில் குணமாகும் . 
நான்காவது பாதத்தில் இருபத்திரண்டாவது நாள் தீரும் . 


கேட்டை நக்ஷத்திரம் 

முதல் 

பாதத்தில் காய்ச்சல் 
ஆரம்பமானால் ரோகி மரிப்பான் . இரண்டாவது பாதம் 
ஆனால் காய்ச்சல் 20 வது நாள் தீரும் . மூன்றாவது பாதத்தில் 
உண்டான ஜ்வரம் முப்பத்தொன்றாவது நாள் குணமாகும் . 
நாலாவது பாதத்திலேற்பட்ட காய்ச்சல் எண்பத்திரண்டாவது 
நாள் தீரும் . 


மூல நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் ஏற்பட்ட ஜ்வரம் 
நோயாளியைக் கொல்லும் . இரண்டாவது வாதத்தில் 
ஆரம்பமானால் மூன்று நாட்களில் 

நாட்களில் குணமாகும் . மூன்றாவது 
பாதத்தில் ஜ்வரம் தொடர்ந்தால் பத்தாவதுநாள் தீரும் . 
நாலாவது பாதமானால் ஏழாவது நாள் குறையும் . 


பூராட நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் உண்டான ஜ்வரம் 
தீருவதற்கு ஒன்பது நாளாகும் , இரண்டாவது பாதமானால் 
அது நோயாளியை மரிக்கச் செய்யும் , மூன்றாவது பாதத்தில் 
ஆரம்பித்தால் பத்தாவது நாள் தீரும் . 

நான்காவது பாத . 
மாகில் ஐந்தாவது நாள் குணமாகும் . 


உத்திராட நக்ஷத்திரம் முதற்பாதத்தில் தொடர்ந்த 
ஜ்வரம் தீருவதற்கு ஏழு நாட்களாகும் . இரண்டாவது பாதத் 
திலேற்படில் இருபதாவது நாள் தீரும் . மூன்றாவது பாதத்தில் 
ஆரம்பமான ஜ்வரம் முப்பதாம் 

நாள் 

அநுகூலமாகும் . 
நான்காவது பாதத்தில் காய்ச்சல் உண்டானால் நாற்பத்தி 
இரண்டாவது நாள் தீரும் . 


திருவோண நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் ஜ்வரம் 
ஏற்பட்டால் பதினோராம் நாள் தீரும் , இரண்டாம் பாதத் 
தில் ஆரம்பமான காய்ச்சல் பத்தாவது நாள் குணமாகும் . 
மூன்றாம் பாதத்தில் தொடர்ந்த காய்ச்சல் அநுகூலமாகும் . 
எட்டு நாட்கள் ஆகும் . நான்காவது பாதமானால் ஆயுளைப் 
போக்கும் . 


40 


அவிட்ட நக்ஷத்திரத்தில் முதல் பாதத்தில் ஆரம்பமான 
ஜ்வரம் குணமாக ஒன்பது நாள் 

ஒன்பது நாள் பிடிக்கும் .. ரண்டாம் 
பாதமானால் 15 நாளில் தீரும் . மூன்றாம் பாதமாகில் 22 வது 

குணமாகும் . நான்காம் பாதத்தில் தொடர்ந்த 
காய்ச்சல் 29 வது நாள் விட்டுவிடும் . 


நாள் 


சதைய நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் தொடர்ந்த 
ஜ்வரம் பதினொன்றாம் நாள் தீரும் . இரண்டாம் பாதமா 
னாலும் பதினொன்றாவது நாள் தான் குணமடையும் . மூன்றாம் 
பாதத்திலேற்படில் 15 நாட்களிலும் , 

நான்காம் 

பாதமாகில் 
22 நாட்களிலும் குணமாகும் . 


பூரட்டாதி நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் ஜனித்த 
ஜ்வரம் நோயாளியைக் கொல்லும் . இரண்டாவது பாதத் 
தில் ஆரம்பமானால் பதினாறு நாட்களில் தீரும் . மூன்றாவது 
பாதத்தில் காய்ச்சல் வந்தால் எழுபத்தொன்றாவது நாள் 
குணமாகும் . நான்காவது பாதமாகில் நாற்பத்தொன்றாம் 
நாள் விடும் . 


உத்திரட்டாதி நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் ஜ்வரம் 
உண்டானால் ஏழு நாட்களில் தீரும் . இரண்டாவது பாத 
மெனில் 

பதினெட்டாவது நாளன்று தான் ஜ்வரம் விடும் . 
மூன்றாவது பாதத்தில் ஆரம்பித்த ஜ்வரம் ஏழாவது நாளில் 
குணமடையும் . நான்காவது பாதத்தில் ஜ்வரம் ஏற்பட்டால் 
நோயாளி பிழைக்கமாட்டானென்று அறியவும் . 


ரேவதி நக்ஷத்திரம் முதல் பாதத்தில் பிடித்த ஜ்வரம் 
ரோகியைக் கொல்லும் . இரண்டாம் பாதமாகில் பதினொன் 
றாம் நாளன்று குறைவடையும் . மூன்றாவது பாதத்தில் 
ஏற்பட்ட ஜ்வரம் பதினெட்டாம் நாள் தான் 

சௌக்கியம் 
ஆகும் . நான்காவது பாதத்தில் ஆரம்பமான காய்ச்சல் 
இருபத்தாறாவது 

ணமாகும் என்றும் தெரிந்து 
கொள்ளவும் . 


நாள் 


சரபேந்திர வைத்ய ஜ்வர சிகித்ஸை 
முறைகளில் காணப்படும் சிற்சில 
மருந்தின் பெயரை மற்ற கிரந்தங்களி 
லிருந்து சேகரித்து எழுதப்பட்ட 

அட்டவணை 


நெ 
. 


பக்கம் 


oceno 


யின் 
நெ 
. 


1 


6 


5 


2 8 
3 10 


7 
9 


4 12 11 


இதர கிரதங்களி 
சரபேந்திர வைத்ய லிருந்து எடுக்கப்பட்ட 
முறைப் பெயர் 

பெயர் 
பாழாண மாத்திரை 

ஸர்வஜ்வர ஹர 

மாத்திரை 
இரஸாதி மாத்திரை ஜ்வரவிரேசனி 
வெள்ளைப் பாஷாண 

அர்த்த நாரீச்வரம் 
மாத்திரை 
கௌரீ பாஷாண 

ராமபாணம் 
குளிகை 
வெள்ளைப் பாஷாண 

சீதஜ்வர குடிகா 
மாத்திரை 
பாஷாணலிங்கமாத்திரை ராமபாணம் 
கெந்தகாதி மாத்திரை ரஸாதிகுளிகை 
துத்தாதி குளிகை மேகநாதி ரஸம் 
துத்தாதி மாத்திரை சீத ஜ்வர குடிகா 
கெந்தகாதி குளிகை ஸந்நிபாத குலாந்தக 


5 18 


16 


6 24 
7 25 


8 30 
9 39 
10 42 


22 
23 
28 
36 
39 


ரஸம் 


11 45 

42 
12 48 44 
13 51 46 
14 55 50 


தாளகாதி பற்பம் 
கெந்தகாதிமாத்திரை 
சாதிலிங்ககுளிகை 
சாதிலிங்க குளிகை 


மருத்யுஞ்ஜயரஸங் 
தாருண கௌரீ ரஸம் 
ஆனந்த பைரவ ரஸம் 
ஸித்தானந்த பைரவ 


ரஸம் 


15 56 51 
16 63 57 


சீதபஞ்சன ரஸம் 
ஜ்வராங்குச ரஸம் 


சந்தனாதி மாத்திரை 
கெந்தகாதி பற்ப 
மாத்திரை 
சாதிலிங்காதிக் 
கலிக்கம் 
துத்தாதிதளிகை 


17 65 59 


ஆனந்த பைரவ 


ரஸம் 


ராமபாண ரஸம் 


18 66 60 

f 


42 


சரபேந்திர வைத்ய 


a 
w 


நெ 


பக்கம் 


ன்யி 
நெ 
. 


முறைப் பெயர் 


இதர கிரந்தங்களி 
லிருந்து எடுக்கப்பட்ட 

பெயர் 


19 74 67 
20 75 68 


அரிதாரக்குளிகை 
மடல் துத்த பாஷாண 
மாத்திரை 
எலிப்பாஷாண 
மாத்திரை 
கெந்தகாதி குளிகை 
துத்தாதி மாத்திரை 


காணிய்யன் குளிகை 
சீதஜ்வர கஜஸிம்ம 
ரஸம் 
சீதஜ்வர குடிகா 


21 80 74 


22 82 76 
23 86 79 


ரஸ குடிகா 
சங்காரபைரவன் 
குளிகை 
ரத சூடா குளிகை 


24 87 80 


கெந்தகத்திரி பாஷா 
ணாதி மாத்திரை 
அரிதாரக் குளிகை 


25 88 81 


வெள்ளை வாகடக் 
குளிகை 
ரஸ குளிகை 


26 89 82 


துத்த அரிதார பற்பல 
மாத்திரை 
கெந்தகாதி மாத்திரை 


27 90 83 


28 96 88 
29 97 89 


மஹா ஜ்வராங்குச 
ரஸம் 
ஆனந்த பைரவ ரஸம் 
வைரவன் குளிகை 


30 98 90 
31 99 91 


சாதிலிங்க குளிகை 
சாதிலிங்க இஞ்சி 
குளிகை 
சந்தனாதி உருண்டை 
கெந்தக மடல் துத்த 
குளிகை 
சாதிலிங்க நாபி 
மாத்திரை 
கௌரீ பாஷாணக் 
குளிகை 
வெங்காரக் குளிகை 


யவ க்ஷாராதி குடிகா 
அம்ருத ஸஞ்சீவி 
மாத்திரை 
ஜ்வராங்குச ரஸம் 


31 101 93 


33 103 95 


சித்தகிரி பாஷாணக் 
குளிகை 
ஸித்தானந்த பைரவ 


34 105 97 


ரஸம் 


35 106 98 


கெந்தகத் தாம்ராதி 
மாத்திரை 
அதிவிடய மாத்திரை 


36 111 102 


ராஜசண்டேச்வர 
ரஸம் 
அம்ருதா ஸஞ்சீவி 
மாத்திரை 
கோடாசூழி மாத்திரை 


37 112 103 


கெந்தகாதி மாத்திரை 


வர ரோக சிகித்ஸையிலுள்ள மருந்து 

வகைகளின் அட்டவணை 


1. கஷாயங்கள் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


145 


1 


139 


277 


146 


5 


149 


227 


7 


2 


9 


116 


அகத்திவேர்க் கஷாயம் ( லாத ஜ்வரங்களுக்கு ) 
2 ஆடாதோடைக் கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
3 ஆடுதீண்டாப்பரளைக்கஷாயம் ( வாத , பித்த 

ஜ்வரங்களுக்கு ) 
ஆமணக்கம் வேர்க்கஷாயம் ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
5 ஆலம்பழுப்புக் கஷாயம் ( சீத ஜ்வரத்திற்கு ) 
6 இருவேலிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 

லந்தைக் கஷாயம் ( அதிசார ஜ்வரங்களுக்கு ) 
8 இலாமிச்சைட்டை கஷாயம் { ஜ்பரத்திற்கு ) 
இலாமிச்சைவேர் அடைகஷாயம் ( குளிர் 

ஜ்வரத்திற்கு ) 
10 இலாமிச்சைவேர்க் கஷாயம் ( பித்த 

ஜ்வரங்களுக்கு ) 
1 ! இலாமிச்சைவேர்க் கஷாயம் ( பித்த 

ஜ்வரங்களுக்கு ) 
12 இலாமிச்சைக் கஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
13 இலாமிச்சையாதி கஷாயம் ( அஜிர்ண 

ஜ்வரங்களுக்கு ) 
14 இலுப்பைப்பூக் கஷாயம் ( பித்த , வாத 

ஜ்வரங்களுக்கு ) 
15 உசீராதி கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
16 உசீராதி கஷாயம் ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
17 உ ¥ ராதி கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 


146 


148 


158 


291 


264 


68 


80 


158 


iil 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


230 


7 


137 


177 


191 


208 


219 


161 
173 


163 


59 


18 உசீராதி கஷாயம் ( அதிசார ஜ்வரங்களுக்கு ) 
19 கடுகரோகிணிக் கஷாயம் ( பக்கசூலை 

முதலானவைகளுக்கு ) 
20 கடுகரோகிணிக் கஷாயம் ( பித்த ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
21 சுக்காதிக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
22 கடுகரோகிணி சுக்குக் கஷாயம் ( கப 

ஜ்வரங்களுக்கு ) 
23 கடுகரோகிணியாதி கஷாயம் ( பக்கநோய் , வாத 

பித்த ஜ்வரங்களுக்கு ) 
24 கண்டகாரிக் கஷாயம் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
25 கஸ்தூரிமஞ்சள் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 

குண்டலாதிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
27 குண்டலாதி வேர்க்கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
28 குருவிச்சவேர்க் கஷாயம் ( ஜ்வரத்திற்கு ) 
29 குருவிச்சவேர்க் கஷாயம் (சந்நிக்கு ) 
30 கொத்தமல்லிக் கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
31 கொத்தமல்லிக் கஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
32 கொத்தமல்லிக் கஷாயம் ( சேத்தும 

ஜ்வரங்களுக்கு ) 
33 கொத்தமல்லிக் கஷாயம் ( கபத்திற்கு ) 
34 கொத்தமல்லியாதிக் கஷாயம் ( ப ஜ்வரத்திற்கு ) 
35 கொத்தமல்லிக் கஷாயம் ( மித்தகாசம் , ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
36 கொத்தமல்லிக் கஷாயம் ( வரள் ஜ்வரத்திற்கு ) 
37 கொன்றைவேர்க் கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
38 கோரைக்கிழங்குக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
39 சந்தனாதி கஷாயம் ( தொந்த ஜ்வரங்களுக்கு ) 
40 சந்தனாதி கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
41 சந்தனாதி கஷாயம் ( வாத ஜ்வரங்களுக்கு ) 


204 


73 


159 


186 


192 


255 


252 


300 


33 


143 
76 


131 
140 


iii 


கெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


154 
185 
256 
228 


267 


270 


29.3 


135 


176 


304 


78 


162 


42 சந்தனாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
43 சந்தனாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
44 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
45 சந்தனாதி கஷாயம் ( அதிசார ஜ்வரத்திற்கு ) 
46 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
47 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
48 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
49 சந்தன உசீராதி கஷாயம் ( வாத ஜ்வரத்திள்கு ) 
50 சித்ர முலாதிக் கடாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
51 சித்ரமூலாதிக் கடாயம் ( விஷம ஜ்வரங்களுக்கு ) 
52 சிறுகாஞ்சோறிக் கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
33 சிறுகாஞ்சோறிக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
54 சிறுகாஞ்சோறி வேர்க்கஷாயம் ( கப 

ஜ்வரங்களுக்கு ) 
55 சீதேவிச் செங்கழுநீர்க் கஷாயம் ( பற்பல 

ஜ்வரங்களுக்கும் ) 
56 சீந்தில் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
57 சீந்தில் கொடிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
58 சீரகாதி கஷாயம் ( ஜ்வரங்கள் உழலை 

முதலியவைகளுக்கு ) 
59 சீரகாதி கஷாயம் ( விஷம ஜ்வரம் , சீத 

ஜ்வரங்களுக்கு ) 
60 சுக்காதிக் கஷாயம் ( வாத ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
61 சுக்காதிக் கஷாயம் ( வாத , கப ஜ்வரங்களுக்கு ) 
62 சுண்ட்யாதி கஷாயம் ( கப , காசம் , ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
63 செங்கழுநீர்க் கிழங்குக் கஷாயம் ( கப 

ஜ்வரங்களுக்கு ) 


298 


174 


189 


107 


305 


134 


260 


187 


193 


iv 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


277 


37 


231 


149 


81 


64 செங்கழுநீர்க் கிழங்காதி கஷாயம் ( வாத , 

பித்த ஜ்வரங்களுக்கு ) 
65 தசமூலகடுத்ரயாதி கஷாயம் (சீதஜ்வரங்களுக்கு ) 
66 தாடிமாதி கஷாயம் ( பேதியுடன் கூடிய 

ஜ்வரங்களுக்கு ) 
67 தான்றிக்காய் கடாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
68 திப்பிலி உருண்டையும் , கஷாயமும் ( பழஞ் 

ஜ்வரங்களுக்கு 
69 திப்பிலி மூலாதிக் கடாயம் ( பித்த , சந்நிபாத 

ஜ்வரங்களுக்கு ) 
70 திராக்ஷாதிக் கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
71 திராக்ஷாதிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
72 திராக்ஷாதிக் கஷாயம் ( பித்த காய்ச்சலுக்கு ) 
73 திராக்ஷாதிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
74 திராக்ஷா திக் கஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
75 திராக்ஷாதிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
76 திராக்ஷாதிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
77 திராக்ஷாதிக் கஷாயம் ( பித்த காய்ச்சலுக்கு ) வேறு 
78 திரிகடுகுக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
79 தூதுவளைக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
80 தூதுவளைக் கஷாயம் ( முறைக் காய்ச்சலுக்கு ) 
81 தூதுவளையாதிக் கஷாயம் ( கப ஜ்வரம் , 

வெள்ளோக்காளம் முதலியவைகளுக்கு ) 
82 தூதுவளை வேராதிக் கஷாயம் ( பற்பல 

ஜ்வரங்களுக்கு ) 
83 தூதுவளை வேர்க்கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
84 

தூது வளை வேராதிக் கஷாயம் ( கபஜ்வரத்திற்கு ) 
85 தேவதார்வதி கஷாயம் ( கப ஜ்வரத்திர்கு ) 
86 சிறுகுமிழ் கஷாயமும் , நாபிக்குளிகையும் 

( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 


142 
144 
157 
160 
165 


170 


170 


190 


164 


241 


182 


247 


254 


195 
187 


196 


V 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


132 
21 


120 


184 


233 


240 


287 


165 


189 


218 


300 
219 
181 


87 நிர்குண்டிக் கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
88 நிலவேம்புக் கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
89 நிலவேம்புக் கஷாயம் ( நாட்பட்ட ஜ்வரங்களுக்கு ) 
90 நிலவேம்புக் கஷாயம் ( தலைபாரம் , இடுப்புவலி 

வீக்கம் , கபஜ்வரம் முதலியவைகளுக்கு ) 
91 நிலவேம்புக் கஷாயம் ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
92 நிலவேம்புக் கஷாயம் (சாயங்கால வேளைகளில் 

வரும் ஜ்வரங்களுக்கு ) 
93 நெல்லிமுள்ளிக் கஷாயம் ( அசீரணஜ்வரங்களுக்கு ) 
94 படோலாதிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
95 படோலாதிக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
96 படோலாதிக் கஷாயம் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
97 படோலாதிக் கஷாயம் ( அந்தர்கத ஜ்வரங்களுக்கு ) 
98 பலா கஷாயம் ( தோஷ ஜ்வரங்களுக்கு ) 
99 பலாகுடூச்யாதி கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
100 பலாகுடூ கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
101 பற்பாடகக் கஷாயம் ( அதிசார ஜ்வரங்களுக்கு ) 
102 பற்பாடகாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
103 பற்பாடகாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
104 பார்ங்கியாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
105 பிப்பல்யாதி கிருதமும் , கஷாயமும் ( விஷ 

ஜ் வரங்களுக்கு ) 
106 பிரமிக் கஷாயம் ( அஜீரண ஜ்வரங்களுக்கு ) 
107 பூசினிக்கொடிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
108 பெருந்துத்தி வேர்க்கஷாயம் ( அதிசார 

ஜ்வரத்திற்கு ) 
109 பெருமரப் பட்டைக் கஷாயம் ( அதிசார 

ஜ்வரங்களுக்கு ) 
110 பேய்க்கரும்புக் கொழுந்து கஷாயம் 

( ஜ்வர வீக்கங்களுக்கு ) 


275 
223 


253 


3 


168 


235 


295 
153 


228 


229 


275 


vi 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


194 


303 


188 


85 


94 


141 
147 


172 
166 


180 


207 


235 
266 


111 பொன்முசுட்டைக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
112 பொன் முசுட்டைக் கஷாயம் ( விஷம் , சீத 

ஜ்வரங்களுக்கு ) 
113 முன்னைக் கடாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
114 முஸ்தாதிக் கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கு ) 
115 முஸ் தாதிக் கஷாயம் ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
116 முஸ்தாதிக் கஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
117 முஸ்தாதிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
118 முஸ்தாதிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
119 முஸ் தாதிக் கஷாயம் ( பித்தக்காய்ச்சலுக்கு ) 
120 முஸ் தாதிக் கஷாயம் ( சேத்தும ஜ்வரங்களுக்கு ) 
121 முஸ்தாதிக் கஷாயம் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
122 முஸ்தாதிக் கஷாயம் ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
123 முஸ்தாதிக் கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
124 மூஸ் தாதிக் கஷாயம் ( தொந்த ஜ்வரங்களுக்கு ) 
125 வசாதி கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
126 விடத்தகரைபாதி கஷாயம் ( சகல 

ஜ்வரங்களுக்கும் ) 
127 விளாமிச்சைக் கஷாயம் ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
128 விஷ்ணுக்ராந்திக் கஷாயம் ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
129 வெட்பாலையாதிக் கஷாயம் (திரிதோஷ 

ஜ்வரங்களுக்கு ) 
130 வெள்ளிலோத்திரக் கஷாயம் ( சகல 

ஜ்வரங்களுக்கும் ) 
131 வேப்பலகு கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
132 ஸுரஸாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
133 ஸுரஸாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
134 ஹரித்ராதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
135 ஹரீதக்யாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் 


282 


175 


249 


41 


141 


69 


64 


181 


19 


67 
183 


71 


vii 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


2. மாத்திரைகளும் குளிகைகளும் 


111 
27 


74 


88 
121 


238 


100 


8 


9 


20 


72 


1 அதிவிடைய மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
2 அரிதாரக் குளிகை ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
3 அரிதாரக் குளிகை ( சீத ஜ்வரம் , விஷம 

ஜ்வரங்களுக்கு ) 
4 அரிதாரக்குளிகை ( விடாத ஜ்வரங்களுக்கு ) 
5 அரிதாரக்குளிகை ( சீத ஜ்வரங்களுக்கு ) 
6 அரிதாரக்குளிகை ( விஷம ஜ்வரங்களுக்கு ) 
7 அரிதாரச் சுண்ணாம்புக்குளிகை ( பலவித 

ஜ்வரங்களுக்கும் ) 
8 இரசாதிக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
9 இரசாதிக் மாத்திரை ( ஜ்வரத்திற்கு ) 
10 இரசாதிக் குளிகை ( குளிர் ஜ்வரம் , ஆமஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
11 இரசா திக்குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
12 இர தா திக்குளிகை (சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
13 இலவங்காதி மாத்திரை ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
14 இலுப்பைப்பூ மாத்திரை (திரிதோஷ 

( ஜ்வரங்களுக்கு ) 
15 இலுப்பைப்பூ மாத்திரை (திரிதோஷ 

ஜ்வரங்களுக்கு ) 
16 எலிப்பாஷாண மாத்திரை ( முறைக்காய்ச்சலுக்கு ) 
17 எலிப்பாஷாண மாத்திரை ( சீத ஜ்வரங்களுக்கு ) 
18 ஏலாதிக்குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
19 ஏலாதிக்குளிகை ( பித்த , (சந்நிபாத 

ஜ்வரங்களுக்கு ) 
20 கடுகரோகிணி மாத்திரை ( விடுபடாத 

ஜ்வரங்களுக்கு ) 
21 கடுகரோகிணி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கு ) 


198 


95 


52 


104 


244 


80 
28 


151 


22 


83 


viii 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


91 


177 


296 


13 


25 


42 


44 


48 


63 


82 


90 


92 


112 


22 கடுகரோகிணி மாத்திரை ( திரிதோஷ 

ஜ்வரங்களுக்கு ) 
23 கடுகரோகிணி மாத்திரை ( கப ஜ்வரங்களுக்கு ) 
24 கடுகரோகிணி மாத்திரை ( ஆம ஜ்வரத்திற்கு ) 
25 சஸ் தூர்யாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
26 கெந்தகாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
27 கெந்தகா தி குளிகை ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
28 கெந்தகாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
29 கெந்தகாதி மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
30 கெந்தகாதி பற்ப மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
31 கெந்தகாதி குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
32 கெந்தகாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
33 கெந்தகாதி மாத்திரை ( முறைக்காய்ச்சலுக்கு ) 
34 கெந்தகாதி மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
35 கெந்தகாதி குளிகை ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
36 கெந்தகாதி மாத்திரை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
37 கெந்தகாதி மாத்திரை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
38 கெந்தகாதி குளிகை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
39 கெந்தகாதி மாத்திரை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
40 கெந்தகாதி மாத்திரை ( பற்பா ஜ்வரங்களுக்கு ) 
41 கெந்தகாதி மாத்திரை ( அஜீர்ண ஜ்வரங்களுக்கு ) 
42 கெந்தகதிரிப் பாஷாணக்குளிகை ( சகல 

ஜ்வரங்களுக்கு ) 
43 கெந்தக தாம்ராதி மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
44 கெந்தக மடல் துத்த குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
45 கெந்தக தாம்ராதி மாத்திரை ( சந்நிபாத 

ஜ்வரங்களுக்கு ) 
46 கொக்கினெச்ச குளினை ( அஜீர்ண ஜ்வரங்களுக்கு )) 


133 


212 


220 


225 


231 


268 
288 


87 


106 


99 


200 


284 


ix 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


203 


4 
12 


103 


15 


98 
56 


40 
47 


51 


55 


96 


47 கோரோசனாதி மாத்திரை ( பித்த ஜ்வரம் 

சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
48 கோரோசனை குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
49 கௌரீ பாஷாணக்குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கு ) 
50 கௌரீ பாஷாணக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
51 கௌரீ பாஷாணப் பற்ப மாத்திரை ( சகல 

ஜ்வரங்களுக்கு ) 
52 சந்தனாதி உருண்டை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
53 சந்தனாதி மாத்திரை ( சீத ஜ்வரத்திற்கு ) 
54 சாதிலிங்கக் குளிகை ( தாப , வாத , சீத 

ஜ்வரங்களுக்கு ) 
55 சாதிலிங்கக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
56 சாதிலிங்கக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
57 சாதிலிங்கக் குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
58 சாதிலிங்கக் குளிகை ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
59 சாதிலிங்கக் குளிகை ( தீராத ஜ்வரங்களுக்கு ) 
60 சாதிலிங்கக் குளிகை ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
61 சாதிலிங்கக் குளிகை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
62 சாதிலிங்க இஞ்சிக் குளிகை ( வாத , மாந்த 

ஜ்வரங்களுக்கு ) 
63 சாதிலிங்கக் கோரோசனைக் குளிகை ( தாப 

ஜ்வரங்களுக்கு ) 
64 சாதிலிங்கப் பாஷாணக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
65 சாதிலிங்கநாபி மாத்திரை ( கொடூரமான 

ஜ்வரங்களுக்கு ) 
66 சாதிலிங்க மாத்திரை ( தாப , சீத ஜ்வரங்களுக்கு ) 
67 சாதிலிங்க மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
68 சாதிலிங்க மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
69 சாதீபலாதி மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 


60 


131 


205 


97 


115 


16 


31 


213 


245 


271 


X 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


209 


211 


279 


79 


26 


129 


102 


30 


61 


66 


35 


39 


70 சீரகாதி உருண்டை ( பித்த சந்நிக்கு ) 
71 சீரகாதி உருண்டை ( சந்நிபாத , விஷம 

ஜ்வரங்களுக்கு 
72 சுக்கிரதா திக் குளிகை (பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
73 தாளகக் கோரோசனைக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
74 தாளக மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
75 திப்பிலி உருண்டையும் , கஷாயமும் (பழஞ் 

ஜ்வரங்களுக்கு ) 
76 திராக்ஷாதி மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
77 துத்தாதிக் குளிகை ( தாப , சீத ஜ்வரத்திற்கு ) 
78 துத்தாதிக் குளிகை (பற்பலமுறை ஜ்வரங்களுக்கும் ) 
79 துத்தாதிக் குளிகை ( குளிர் காய்ச்சலுக்கு ) 
80 துத்தாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
81 துத்தாதி மாத்திரை ( சகல சீத ஜ்வரங்களுக்கும் ) 
82 துத்தாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
83 துத்தாதி மாத்திரை ( மாறல் ஜ்வரங்களுக்கு ) 
84 துருசு அரிதாரக் குளிகை ( கப ஜ்வரங்களுக்கு ) 
85 துத்த அரிதாரப் பற்ப மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
86 துருசு மாத்திரை ( குளிர் ஜ்வரம் , வரள் 

ஜ்வரம் முதலியவைகளுக்கு ) 
87 நாபிக்குளிகை ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
88 நாபிக் குளிகையும் சிறகுமிழ் கஷாயமும் 

(சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
89 நேர்வாளக் குளிகை ( தோஷ ஜ்வரங்களுக்கு ) 
90 நேர்வாள மாத்திரை ( சீத ஜ்வரங்களுக்கு 

பேதியாக ) 
91 நேர்வாள மாத்திரை ( சகல சுரங்களுக்கும் ) 
92 நேர் வாள மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 


86 


239 


77 


89 


58 


242 


196 


278 


38 


52 


221 


xi 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


6 
24 


285 


275 
34 


75 


150 


128 
105 


93 பாஷாண மாத்திரை ( முறைக் காய்ச்சலுக்கு ) 
94 பாஷாணலிங்க மாத்திரை ( குளிர் ஜ்வரங்களுக்கு ) 
95 

பாஷாணா திக் குளிகை ( சீத ஜ்வரத்திற்கு ) 
96 பேதிக் குளிகை ( ஜ்வரத்திற்கு ) 
97 மடல் துத்த குளிகை ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
98 மடல் துத்த பாஷாண மாத்திரை ஜ்வரத்திற்கு ) 
99 வாள மாத்திரை ( பித்த ( ஜ்வரங்களுக்கு ) 
100 வெங்கார மாத்திரை ( வாத ஜ்வரத்திற்கு ) 
101 வெங்காரக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
102 வெட்டிவேர் மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 

வெள்ளைப்பாஷாண மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
104 வெள்ளைப்பாஷாண மாத்திரை ( குளிர் 

ஜ்வரத்திற்கு ) 
105 வெள்ளைப்பாஷாண மாத்திரை ( குளிர் 

ஜ்வரங்களுக்கு ) 
106 வெள்ளைப்பாஷாண மாத்திரை ( குளிர் 

ஜ்வரத்திற்கு ) 
107 வெள்ளைப் பாஷாண குளிகை ( 18 வித 

ஜ்வரங்களுக்கும் )) 


29 


103 


10 


18 


23 


36 


281 


109 


123 


3. தைலயோகங்கள் 
1 அரக்குச் சந்தனாதித் தைலம் ( ஜ்வரங்களுக்கு ) 
2 எலுமிச்சம்பழ எண்ணெய் ( பழஞ் ஜ்வரத்திற்கும் 

வீக்கத்திற்கும் ) 
3 ( கடல் நுரைத் ) தைலம் ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
4 சவுட்டு மண்தைலம் ( அஸ்தி ஜ்வரத்திற்கு ) 
5 சீதேவிச் செங்கழு நீரெண்ணெய் ( நாட்பட்ட 

ஜ்வரங்களுக்கு ) 


49 


259 


265 


xiil 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


261 


127 


296 


124 


301 


6 சீதேவிச் செங்கழுநீரெண்ணெய் ( வாதம் , 

பித்தம் முதலான தோஷங்களினாலேற்படும் 

பல வியாதிகளுக்கும் ) 
7 திராயெண்ணெய் ( பழஞ் ஜ்வரங்களுக்கு ) 
8 தேங்காய்ப் பாலெண்ணெய் ( ஆம ஜ்வரங்களுக்கு ) 
9 பலாச்வகந்தாதி தைலம் ( பழய ஜ்வரங்களுக்கு ) 
10 பலாலாக்ஷாதி தைலம் ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
11 பேய்ப்பீர்க்கம் எண்ணெய் ( ஜ்வரத்திற்கும் , 

வீக்கத்திற்கும் ) 
12 முக்கூட்டெண்ணெய் ( பழஞ் ஜ்வரத்திற்கு ) 
13 முலைப்பாலெண்ணெய் ( விடாத ஜ்வரங்களுக்கு ) 
14 வெண்ணொச்சி யெண்ணெய் ( பழஞ் 

ஜ்வரங்களுக்கு ) 
15 வெருகங்கிழங்கெண்ணெய் ( குளிர் ஜ்வரத்திற்கு ) 
16 வெருகங்கிழங்கெண்ணெய் ( விஷம ஜ்வரம் , 

சீத ஜ்வரங்களுக்கு ) 
17 ஹரித்ராதித் தைலம் ( ஜ்வரங்களுக்கு ) 


233 


127 


283 


118 


122 


258 


11 


4. நெய்வகைகள் 


119 


284 


297 


126 


1 அதிவிடைய நெய் ( பழங்காய்ச்சலுக்கு ) 
2 இலவங்காதி கிருதம் ( ஜ்வரம் . வெட்கைகளுக்கு ) 
3 உப்பிலி நெய் ( ஆம ஜ்வரத்திற்கு ) 
4 சத்திச்சாரணை நெய் ( பழய ஜ்வரங்களுக்கு ) 
5 பிப்பில்யாதி கிருதமும் , கஷாயமும் ( விஷ 

ஜ்வரங்களுக்கு ) 
6 வெள்ளிலோத்திர நெய் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
7 ஸஹதேவிநெய் ( சகல ஜ்வரத்திற்கு ) 
8 ஸஹதேவி நெய் (சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 


235 


43 


201 


202 


xiii 


கெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


5. பற்ப வகைகள் 


250 


1 கெந்தகாதி பற்பம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
2 தாளகாதி பற்பம் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
3 தாளக பற்பம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 


45 


6. லேகிய வகைகள் 


273 


1 கூஷ்மாண்ட கண்டம் ( அஸ்தி ஜ்வரத்திற்கு ) 
2 முசுமுசுக்கை லேகியம் 


306 


7. விழுது வகை 
1 பற்பாடக விழுது ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 


248 


8. ஸத்வம் 
அமுத சர்க்கரை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 


1 


289 


9. சூரண வகை 
1 இர தாதிச் சூரணம் ( நீடித்த ஜ்வரம் , திரிதோஷ 

ஜ்வரங்களுக்கு ) 


57 


10. கலிக்க வனக 


1 சாதிலிங்காதிக் கலிக்கம் ( ஜ்வரங்கள் , 

சந்நிபாதத்திற்கு ) 


65 


xiy 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


11. வேது வகை 


1 வெண்ணொச்சிவேது ( ஜ்வர வீக்கத்திற்கு ) 


237 


12. குளிச வகை 


1 வேலிப்பருத்திக் குளிசம் ( பலவகை 

ஜ்வரங்களுக்கும் ) 


114 


13. பால் வகை 


1 சீரகாதிப்பால் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 


167 


14. வடகவகை 


1 முந்திரிகை வடகம் ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 


225 


15. தின்பண்டம் 


1 பஞ்சாமிர்தம் (உள்காய்ச்சலுக்கு ) 


54 


ஓம் 


சரபேந்திரர் வைத்திய முறைகள் 
( ஜ்வரரோக சிகிச்சை ) 


காப்பு 


செந்தமிழின் முதலாய சகலகலை 

நாயகனார் சிவனாரீன்ற 
மைந்தர்கந்த ருக்குமுன்னோர் மேருதனிற் 

பாரதத்தை மருப்பினாலே 
அந்தமதா யெழுதுகையர் சுர நூலைச் 

சொல்லுதற்கே யருள் செய் மூர்த்தி 
கந்தமலர்ப் பொன்னிலங்குந் தஞ்சைவெள்ளைப் 

பிள்ளையார் காப்புத்தானே . 


சந்திரனொப் பாயிலங்குஞ் சண்முகனார் செந்தமிழ் செய் 
சிந்தகத்தி யர்க்குகந்த சீர்முருகர் - சந்ததமுஞ் 
சுந்தரஞ் சேரிந்த சுர நூலை செப்புதற்கே 
கந்தரிரு தாளிணையே காப்பு . 


வெண்மணியா ரந்திகழ் மெய் வேதனிரு நாவினில் வாழ் 
கண்மணியா முத்தமிநீ கற்றோர்பால் - உண்மணியார் 
சொன்ன ளினமாகச் சுரநூலைச் செப்புதற்கு 
நன்னளின நின்னளிக் கண் நல்கு . 

-த 


அகிலமதிற் திருமருவுங் கோதண்ட 

ரனுமதிக் குமனுமார் மூர்த்தி 
பகலவன்பாற் கல்விகற்றோர் அஞ்சனையார் 

மகிழ்ந்து பெற்றோர் பண்பாம் தொண்டர்க் 


2 


கிகலது செய் நோய்தீர்க்குஞ் சஞ்சீவியாஞ் 

சுர நூலை யியல்பாய்ப் பாடச் 
சகலபொரு ளுகன் றருள் செய் யனுமந்த 

ராயரிரு சரணங் காப்பாம் . 


1. சுரத்திற்கு இலாமிச்சையடை கஷாயம் 


சுந்தரமிகும்விலா மிச்சைவேர் வெட்டிவேர் 

சுக்குபற் பாடகமலால்ச் 
சுகந்தமுள சந்தனம்கோரைக்கி ழங்கினோடு 

சொல்லுமிவ் வாறுவகையு 
மந்தமுடனேபக்கு வங்கள் தப் பாமலே 

யதையடைச் சாறாகவைத் 
தப்பாமல் கொடுத்துவரில் வெப்பாயெழுந்திடு 

மந்தபித்தச் சுரமெலாம் 
முந்தப்பரந்திடும் சிந்தனைகள் வாராது 

முகவசி கரமதாகும் 
மூலமென்றோலமிடு யானையைக் கார்த்திடும் 

முராரி மகிழுந் தங்கைபால் 
சந்ததம் நிறைந்தபெரு விடையீசர்கிருபையால் 

சற்புருட சிங்கமெனவும் 
சாலதே சந்து திசெய் சரபேந்திர பூபதி 

சங்கநிதி சொன்னமுறையே , 


1 


( இதன் பொருள் ) 


இலாமிச்சை வேர் 
வெட்டிவேர் 


பற்பாடகம் 
சந்தனத் தூள் 
கோரைக்கிழங்கு 


சுக்கு 


வைகளைச் சமனெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டு 
இடித்து , ஒரு புதுப்பாத்திரத்திலிட்டு , இதற்கு 6 மடங்கு 
சுத்த ஜலம் விட்டு ஒரு இரவு முழுதும் ஊற வைக்கவும் .. 
பின்பு இதில் 4 சோ 

வடுத்துத் தினம் 2 அல்லது 3 


ள 


3 


வேளை 

உட்கொள்ளப் பித்த சுரங்கள் நீங்கி முக வசீகரம் 
உண்டாகும் . 


குறிப்பு : இதற்கே ஹிமகஷாயம் அல்லது சீத கஷாயம் 
என்றும் கூறுவர் 

கூறுவர் மேலும் இந்த மருந்து ஷடங்க கஷாயம் 

பெயரில் ஆயுர்வேத கிரந்தங்களில் காணப்படுகிறது . 
அஷ்டாங்க ஹ்ருதயம் சிகி . ஸ் தானம் 15 - வது ச்லோகம் , 


என்ற 


சகல ஜ் வரங்களுக்கும் பற்பாடகாதி கஷாயம் 


பொன்னணிப்பற் பாடகஞ்சுக்கு கைத்தபேய்ப் 

புடல்சிறுகாஞ் சோறியின் வேர்ப் 
புனிதமாம் வெட் பாலைப்பட்டை சீந்திற் கொடி 

புகழ்நில வேம்பு காஷ்டம் 
நன்னயமிகும் முத்தக் காசுமொவ் வோர் வகை 

நயந்தரைப் பலஞ்சேர்த்துமேல் 
நன்றாயிடித்தெடுத் துக்கொண்டு மேலதை 

நாலும்பங் காய்ப்பிரித்து 
சொன்னதொரு பங்கிட்டு நாழிநந்நீர்விட்டு 

சுறுக்கிலதி லெட்டிலொன்றாய் 
சூட்சமொடுகாய்ச்சிடு கஷாயத்தை யீந்திடில் 

சுரமெல்லாம் விட்டோடுமே 
பன்னிருகரத்தைப் பெற்றசிவ கிருபையால் 

பலகோடி சங்கமகிழப் 
பராசரர் கண்டுதுதி சரபேந்திர பூபதி 

பாங்காயுரைத்த முறையே . 


2 


( இ - ள் ) பற்பாடகம் 

பேய்ப்புடல் 
சுக்கு 

சிறுகாஞ்சோறி வேர் 
வெட்பாலைப்பட்டை சீந்தில் கொடி 
நிலவேம்பு 

கோஷ்டம் 
கோரைக்கிழங்கு 
வைகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்துக் கல்லுரலி 
லிட்டு ஒன்றிரண்டாக இடித்து 4 பங்குகளாகப் 

பிரித்து 


4 


வைத்துக்கொள்ளவும் . முதலில் ஒரு பங்கையெடுத்து 1 படி 
( பட்டணம் படி கால் ) சுத்த ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எட்டிலொன்றாக வற்றக்காய்ச்சி வடிக்கட்டிச் சாப்பிடவும் . 
இவ்வாறு தினம் 2 வேளை வீதம் இரு நாளைக்குச் சாப்பிடவும் 
பற்பல சுரங்களுந் தீரும் . 


3. சகல ஜ்வரங்களுக்கும் கோரோசனை குளிகை 


திருவுந்த பொன்னி னரிதாரமேலஞ் 

சகஸ்ரவேதி கோரோசனை 
திறம்பெற்ற ருத்திராட்சங் கலங் கொம்பு 

மேர் திகழ் செண்பகந்தரும் 
பருவுற்றிலங்குதுல வங்கமிவ் வகையெலா 

மறவாமணிஞ் சமதைசேர் 
மங்கையர்முலைப்பாலி லங்கதை யரைத்தெடு 

மா நயமுடன் குளிகைசெய் 
தொருவுச்சிதக்குளிகை யச்சிண முலைப்பாலி 

லுள்ளபடி யேகொடுத்தால் 
உண்டான தாபச் சுரங்களும் நீங்குமே 

லுளமகிழ்ந் தென்னாளுமே 
தருவுற்ற கைய்யர்பெரு விடையீசர் பூசையால் 

தந்தையினு மதிககீர்த்தி 
தழைத்து நற் றஞ்சைவாழ் சரபேரந்திபூபதி 

தானுகந் துரைசெய்முறையே 


3 


( இ - ள் ) சுத்தி செய்த தாளகம் 

ஏலக்காய் 
சகஸ்ரவேதி 
ருத்ராக்ஷம் 


கோரோசனை 
மான் கொம்பு 
செண்பகப்பூ 
கிராம்பு 


இச்சரக்குகளைச் சமனெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டு 
இடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொண்டு . கல்வத்திலிட்டு 
முலைப்பால் விட்டு , ஒரு நாள் முழுவதுமரைத்துப் ( பயறளவுள்ள ) 
மாத்திரைகளாக உருட்டி நிழலிலுலர்த்தவும் . 


5 


வேண்டும்போது ஒரு குளிகையை முலைப்பாலிலிழைத் 
துக்கொடுக்கத் தாபச்சுரங்கள் தீரும் . 


குறிப்பு : 1. தாளகத்தைச் சுண்ணாம்புத் 

சுண்ணாம்புத் தண் ணீ ருள் 
ளிட்டோலா யந்திரமாக 2 ஜாமம் எரிக்கவும் . 


கஸ் தூரியை 


2 . ச க ஸ் ர வேதிக்கு இவ்விடத்தில் 
எடுத்துக்கொள்ளலாம் . 


4 சீதச்சுரத்திற்கு ஆலம்பழுப்புக் கடாயம் ” 


ஆலம்பழுப்புமர மஞ்சள் பே ராமுட்டி 

யாய்ந்தசீ ரகந்திப்பிலி 
யலால்மூங்கிலிலைநொச்சி யிலை விட்டுணு காந்தி மே 

லந்தமூக் கரட்டையின்வேர் 
சீலவட்டத் திருப்பிபெரும் பட்டையிலை 

சிறுதேக்கு மிளகுசுக்கு 
செப்புமில வங்கப்பத்திரி யுனளியொட்டடை 

சீர்கஞ்சாங் கோரைதுளசி 
கோலநாரத்தையிலை பிஞ்சிந்த வகையினில் 

குறுணிச லத்தைவிட்டுக் 
கொண்டெரித்தேயுழக் காய்க்காய்ச்சி யேகொடு 

கொடுஞ்சீதச் சுரந்தீருமே 
வாலசுந்தரிநிமலி பெரிய நாயகி கௌரி 

பங்கர்பெரு விடையீசனார் 
பதபூசைசெய்து வாழ் சரபேந்திர பூபதி 

பாங்கா யுரைத்த முறையே . 


4 


( இ - ள் ) ஆலம்பழுப்பு 

பேராமுட்டி 
திப்பிலி 
நொச்சியிலை 
மூக்கரட்டைவேர் 


மரமஞ்சள் 
சீரகம் 
மூங்கிலிலை 
விஷ்ணுக்ராந்தி 
வட்டத்திருப்பி வேர் 


6 


பெருமருந்துப்பட்டை 
சிறுதேக்கு 


சுக்கு 


பெருமருந்துயிலை 
மிளகு 
இலவங்கப்பத்திரி 
கஞ்சாங்கோரை 
நாரத்தையிலை 


ஒட்டடை 


துளசி 


நாரத்தைப்பிஞ்சு 


இவைகளை வகைக்கு ( 1 பலம் ) வீதமெடுத்து . ஒரு பெரும் 
பானையிலிட்டு 1 மரக்கால் சுத்த ஜலம் விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி எரித்து ஒரு உழக்காகும்வரைச் சுண்டக் காய்ச்சவும் . 
இதைச் சாப்பிட்டுவரச் சீத சுரங்கள் தீரும் . 


5. முறைக்காய்ச்சலுக்குப் பாழாண மாத்திரை 


வன்னமயி லின்மத்து காசிடையி லோர்பத்து 

வல்லெலிப் பாழாணமும் 
வைத்து மொருகாசெடை சுத்திசெய்துக் கொண்டு 

வன்றூமத் தஞ்சாற்றினில் 
இன்னவகை ரெண்டையும் மேனாலு சாமமே 

யியல்புடனரைத் தொருபணத் 
திடைமாத்தி ரைகள் செய்து நாலாமுறைக் காய்ச்சலுக்கு 

கீந்திடில்சர்க் கரை தனில் 
சொன்னபடி மற்றொரு சுரத்திற்கு மே கொடு 

சுறுக்கில் முக் கால்பணவெடை 
சொல்லாமலே காய்ச்ச லெல்லாம் பறந்திடும் 

சூரியனைநேர் பனிகள் போல் 
அன்னதியிலங்கு சடை சிவகிருபையால் தன்னை 

அடுத்தோரை ரட்சித்திடு 
மன்ன தாதா தஞ்சைச் சரபேந்திர பூபதி 

அமிர்தகுண னுரைசெய்முறையே . 
( இள் ) சுத்திசெய்த துருசு - 10 வராகனெடை 
எலிப்பாஷாணம் 

1 


5 


7 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டு ஊமத்தையிலைசி 
சாறுவிட்டு நன்றாக 4 ஜாமங்கள் அரைத்து ( 12 மணிநேரம் ) 
1 வராகனெடையுள்ள மாத்திரைகளாக உருட்டி 

நாலா 
முறைக் காய்ச்சலுக்குக் கொடுக்கவும் . ( Malaria ) இதற 
ஜ்வரங்களானால் பணவெடை , நிறையுள்ள மாத்திரை 

உருட்டிச் சர்க்கரையுடன் உட்கொள்ளவும் . 
தீரும் , 


களாக 


6. பக்கசூலை முதலியவைகளுக்குக் கடுகுரோகிணி 

கஷாயம் 


காரமுள கடுகரோ கணிசீந்தில் நிலவேம்பு 

கணத்தவெட் பாலையரிசி 
கந்தமித கோரைக் கிழங்கு கா மரைவளையம் 

கதிர்பெருங் குமிழ்திரிபலை 
சாரந்தருந் தேவ தாரமொடு சுக்குமே 

சரிவகைக் கிருகா செடைச் 
சரியா யிடித்ததி லிருபடி நவநீர்விட் 

டதனைவுழக் காய்க்காய்ச்சியே 
சேரக் கொடுக்கமுன் வந்தபக் கச்சூலை 

சிரபாரம் வாய்ப்பேத்துதல் 
சேர்பீனி சம்வயற் றுப்பொருவ லிதுவெலாம் 

சீக்கிரமதாய்த் தீருமே 
வாரண முகத்தரைப் பெற்ற சிவ கிருபையால் 

வளர் தஞ்சை நகரமதில்வாழ் 
வசீகர சிகாமணி சரபேந்திர பூபதி 

வரிசையாய்ச் சொன்ன முறையே . 


6 


( இ - ள் . ) கடுகரோகிணி 

நிலவேம்பு 
கோரைக்கிழங்கு 
பெருங்குமிழ் 


சீந்தில் கொடி 
வெட்பாலையரிசி 
தாமரையிலையினுட் சுருள் 
கடுக்காய்த்தோல் 


8 


தான்றிக்காய்த்தோல் 
தேவதாரு 


நெல்லிவற்றல் 
சுக்கு 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து , 8 மடங்கு ( அதா 
வது 11 சேர் ) சுத்தமான புதிய 

புதிய ஜலம் விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி , உழக்காகும் வரை வற்றக் காய்ச்சவும் , இதைப் 
பருகிவரப் 


தலைபாரம் 
பீனிஸம் 


பக்கசூலை 
வாய்பேத்து தல் 

வயிற்றுப் பொருமல் 
முதலான ரோகங்கள் தீரும் . 


7. ஜ்வரங்களுக்கு இரஸாதி குளிகை 
சட்டமாய் கேளிரத மேயிரு வராகனெடை 

சார்ந்தகூத் தங்குதம்பைச் 
சாற்றினி லரைத்துமேற் சுத்திசெய்துகொண்டுச் 

சரிநிறைகள் காரீயமும் 
திட்டமாய்க் காய்ச்சி உரு கிறபோது முந்தரசத் 

தேவிட் டெடுத்தபிறகு 
டமான கெந்தகம் போடிரு வராகனெடை 

திப்பிலிகி ராம்புசுக்கு 
மட்டமாய் வகைக்கொரு வராகனெடை சேர்த்தேயாம் 

மருவவெந் நீர்விட்டரை 
மகிழ்பச்சைப் பயறளவு குளிகை செய் தனுபான 

மறவாமலே கொடுசுரம் 
விட்டகலு முண்மையோ டுசிவகிருபை யாலென்றும் 

வெற்றிநிறை தஞ்சை நகரில் 
விஸ்தாரக் கீர்த்தி பெரு சரபேந்திர பூபதி 
வீரப்பனுரைத்த முறையே . 

7 
( இ - ள் ) பாதரசம் 2 வராகனெடை எடுத்துக் கல்வத்தி 
லிட்டுக் 

கூத்தங்கு தம்பைச் சாறு விட்டு நன்றாக 4 மணி 


9 


நேரம் அரைக்கவும் . 

பின்பு அதை அலம்பிக்கொள்ளவும் . 
சுத்தமாகும் . காரீயம் 2 வராகனெடை எடுத்து 

உருக்கி 
இலுப்பெண்ணெயில் விட்டுச் சுத்தி 

செய்து கொண்டு , 
காரீயத்தை ஒரு சட்டியிலிட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து 
அது உருகும் தருணத்தில் 

பாதரசத்தைக் 

கொடுத்துத் 
தொந்திக்கவும் , பின்பு இக்கலவையைக் கல்வத்திலிட்டு, 


கெந்தகம் 2 வராகனெடை 


சுத்திசெய்த நெல்லிக்காய் 
திப்பிலி 


1 


சுக்கு 
கிராம்பு 


நன்றாக 


வைகளையும் அதனுடன் சேர்த்து வெந்நீர் 

வெந்நீர் விட்டு 
அரைத்துப் பச்சைப்பயறளவுள்ள மாத்திரைகளாக 
உருட்டி வைத்துக்கொள்ளவும் . 

தக்க 

அனுபானங்களில் 
கொடுக்கப் பலவித ஜ்வரங்கள் தீரும் .. 


8. ஜ்வரத்திற்கு இரஸாதி மாத்திரை 


சொல்லிர தம் நல்லதிப் பிலிகடுக ரோகணி 

சுக்குநேர் வாளமிளகு 
சுகமான கெந்தகம் வெங்கார மிந்துப்பு 

சூழ்ந்ததான் றிக்காயலால் 
நெல்லிமுளி யிந்தவகை சமதையாய்ச் சேர்த்து நல் 

நேர்த்தியெலு மிச்சம்பழ 
நீர்வார்த் தரைத்துக் கொண்டு குன்றிமணி 

நிகராக மாத்திரைகள் செய் 
நல்லிஞ்சிச் சாற்றினில் கொடுத்துவரச் சுரமெலாம் 

நடுங்கிப் பயந்தோடுமே 
நாரணி பவானிபரி பூரணிகல்யாணி 

பலநாழி சிவகாமிவாம 
வல்லிமகிழ் நேசர் பெரு விடையீசர் கிருபையால் 

வண்மைபெரு போசலகுலன் 
2 


10 


வளர் தஞ்சை யதிபதி சரபேந்திர பூபதி 

வண்மையாய்ச் சொன்னமுறையே . 


8 


( இ - ள் ) சுத்திசெய்த பாதரசம் 

நெல்லிக்காய் கெந்தகம் 

நேர்வாளப்பருப்பு 
திப்பிலி 
கடுகரோகிணி 


சுக்கு 


மிளகு 
பொரித்த வெங்காரம் 

இந்துப்பு 
தான்றிக்காய்த் தோல் 
நெல்லி வற்றல் 


இவைகளைத் தனித்தனியே 1 வராகனெடை யெடுத்து , 
முதலில் இரஸத்தையும் , கெந்தகத்தையும் கல்வத்திலிட்டுக் 
கஜ்ஜலி செய்து கொண்டு , பின்பு சரக்குகளைச் சூரணித்துச் 
சேர்த்து எலுமிச்சம் பழச்சாறு விட்டு நன்றாக 

அரைக்கவும் 
இதைக் குன்றிமணி நிகரான 

மாத்திரைகளாக உருட்டி 
நிழலில் காயவைக்கவும் . 


சாற்றில் 


உட்கொள்ள 


இம்மாத்திரையை 

இஞ்சிச் 
எவ்விதமான ஜ்வரங்களும் அகலும் . 


குறிப்பு : - அதிஸாரத்தோடு கூடிய ஜ்வரத்திற்கு இம் 
மாத்திரையைக் கொடுக்கக்கூடாது . 


9. ஜ்வரங்களுக்கு வெள்ளைப் பாஷாண 

மாத்திரை 


சுத்தநீர் முற்றுடும் வெள்ளைப்பா ஷாணமது 

சொல்லுநிரை யெட்டுப்பலம் 
சுகமான துத்தமும் குறையாமல் நாலுபலம் 

சூழ்பாக லிலைச்சாறு விட் 


11 


டதனையு மெத்தவும் சட்டமா யெட்டுநா 

ளம்மி தனி லிட்டரைத்தே 
யதைப்பயிறி னிகரதாய்க் குளிகைசெய் தேயடுத் 

தனுபான மோரிலீந்தால் 
நித்தியமெழு காய்ச்சலுங் குளிர்விட் டோடுமே 

நிமலர்சங் கரமயேசர் 
நீண்டபிறை வேணியார் தொண்டர்களு கந்தது 

நிறைந்திட மகிழ்ந்தருள் செயு 
முத்தணி நிருத்தர் பெரு விடையீசர் கிருபையால் 

முழுது நலத் தஞ்சை நகர்வாழ் 
முத்தமிழ் நயத்தர்து தி சரபேந்திர பூபதி 

மோகனனு ரைத்தமுறையே . 


9 


சுத்தி செய்த 


வெள்ளைப்பாஷாணம் 


8 பலம் 


துத்தம் 


4 பலம் 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டுப் பாகலிலை ( மிதி 
பாகல் ) சாறுவிட்டு 8 நாட்கள் அரைத்துப் , 

பயறளவுள்ள 
மாத்திரைகளாக உருட்டி , நிழலில் காயவைத்துக்கொள்ள 
வும் , இம்மாத்திரையிலொன்றை எடுத்து மோருடன் 
தினம் 2 வேளை உட்கொள்ளவும் , தினமும் ஏற்படும் 
காய்ச்சலும் குளிரும் நீங்கும் . 


10. ஜ்வரங்களுக்கு " ஹரித்ராதி தைலம் 


மஞ்சள் நன் னாரிகோஷ் டஞ்சந்தனமர 

மஞ்சள் பொன் மெழுகரத்தை 
மன்னுசட் டிக்கிழங் கமுக்கிரா வேருமதி 

மதுரம் பெருங்குறும்பை 
செஞ்சந்த னங்கள் நீர் வள்ளிக்கி ழங்கினொடு 

செப்புதிப் பிலிமூலமும் 
சிறந்திடுமி லாமிச்ச வேர்தேவ தாரமுஞ் 

சேர்த்திடொன் மரைக்காசெடை 


12 


நெஞ்சுகந் தேயரைத் தொரு நாழி யெண்ணெயில் 

நீருமொரு நாழிவிட்டு 
நீகாய்ச்சே ரக்குடம் பில் பூச சுரமெல்லாம் 

நீங்குமுட லும் பெருக்குந் 
தஞ்சைநகர் மேவுபெரு விடையீசர் கிருபையால் 

தயவு நிரை புருஷசிங்கம் 
தருமநெறி தவறாத சரபேந்திர பூபதி 

தாதாவு ரைத்தமுறையே . 


10 


( இ - ள் ) பஞ்சள் 

நன்னாரிவேர் 
கோஷ்டம் 

சந்தனத்தூள் 
மரமஞ்சள் த்தோல் பொன்மெழுகு 
பேரரத்தை 

மஞ்சிஷ்டிக்கிழங்கு 
அமுக்கிராக்கிழங்கு அதிமதுரம் 
பெருங்குறும்பை செஞ்சந்தனத்தூள் 
தண்ணீர்விட்டான் ண்டத்திப்பிலி 

கிழங்கு 
இலாமிச்சம்வேர் தேவதாரம் 


இவைகளை 

வகைக்கு 11 வராகனெடை எடுத்துக் கல் 
உரலிலிட்டு நன்றாக இடித்துத் , தண்ணீர் விட்டூறவைத்துக் 
கொள்ளவும் . பின்பு அம்மியின்மேல் இதனைவைத்து நன்றாக 
அரைத்து நல்லெண்ணெய் 

1 படி 

படி ( 3 சேரி ) யில் குழப்பி 
அடுப்பில் மேலேற்றி , ஒரு படி சுத்தஜலம் விட்டு நன்றாக 
எரித்துப் பதத்திலிறக்கவும் . 


பின்பு இதனை உடம்பில் தேய்த்துக் கொண்டு ஸ்நானஞ் 
செய்யச் சுரங்களனைத்தும் தீரும் . உடம்பும் பெருக்கும் . 


11 . 


சகல ஜ்வரத்திற்கும் கௌரீ பாஷாண குளிகை 


அந்தமுள கௌரீபா ஷாணமடற் றுத்தமு 

மதுவகைக் கிருகழஞ்சு 
அல்லாம லேயுலகி லுல்லாச மீறுநல் 

லரிதார மொருகழஞ்சு 


13 


யிந்தவகை மூன்றதையும் பேய்க்கருப் பஞ்சாற்றி 

லியல்புட னரைத்தெடுத்தே 
யிங்கித மிகுங்குளிகை குன்றிமணி நிகர தாய் 

எல்லாமு லர்த்திநிழலில் 
விந்தைசர்க் கரைவெல்லத் தினிலதையு ழக்கினிளம் 

வெந்நீரி லோர்குளிகையீ 
வெஞ்சுரமெல் லாந்தீரும் கைப்புப் புளிப்பு மேல் 

வேண்டாது நல்பத்தியம் 
கொந்தலர்ப் பாதர்பெரு விடையீசர் கிருபையால் 

குபேர நிகர் புகழ்போசல 
குலசேக ரன் தஞ்சை சரபேந்திர பூபதி 
குணசீலனுரை செய்முறையே . 

11 
( இ - ள் ) 
சுத்திசெய்த கௌரீ பாஷாணம் 

21 வாரகனெடை 
மடல் துத்தம் 

11 


தாளகம் 


இவைகளைக் 

கல்வத்திலிட்டுப் பொடிசெய்து , பேய்க் 
கருப்பஞ்சாறுவிட்டு 

நன்றா ( 4 ஜாமங்கள் ) அரைக்கவும் . 
பின்பு இதனைக் ன்றி மணி அளவுள்ள மாத்திரைகளாக 
உருட்டி நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . 
சுரரோகிகளுக்கு 

வெல்லத்துடனோ , 

அல்லது 
சர்க்கரையுடனோ அல்லது இளஞ்சூடான வெந்நீரிலோ 
உட்கொள்ளக்கொடுக்கவும் . 


பத்தியம் : 


புளிப்புச் 


சுவையுள்ள 


கைப்புப் பண்டங்களையும் , 
பதார்த்தங்களையும் நீக்கிவிடவும் . 


12 . சகல ஜ்வரங்களுக்கும் கஸ்தூரியாதி மத்திரை 
கெந்தக மனோசிளை நாபிவெங் காரமபின் 

கிராம்புகஸ் தூரிதுத்தம் 


14 


கேளிர தம் நல்ச்சாதி லிங்கமிவ் வகையெலாம் 

கிரமமுட னேசமதைசேர்த் 
தந்தமிகு மூமத்தஞ் சாத்திலோர் நாள் கையாந் 

தகரைச்சாத் திலொருநாள் 
அல்லா லெருக்கவேர் சாற்றிலொரு நாளதை 

அரைத்துவரக் குக்கு நன்றாய் 
இந்தநேர் குளிகைசெய் தேநிழ லுலர்த்திவைத் 

திடறானசுர வருமுன்னே 
யோ குளிகை யொன்றொன்று வெந்நீரில் மூன்று நா 

ளீந்திடச் சுரந்தீருமே 
சுந்தரர்க்காய் பரவை பால் சென்றுவரு 

சோமசுத்தரர் கிருபையால் 
சுகம்பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சொல்லுமிது நல்ல முறையே . 


12 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

மனோசிலை 


நாபி 


துத்தம் 
பொரித்த வெங்காரம் 
சுத்திசெய்த அபின் 

பா தரசம் 

லிங்கம் 
கஸ்தூரி 
கிராம்பு 


இவைகளைச் சமனெடையெடுத்துக் (வகைக்கு 1 பலமி ) 
கொள்ளவும் . 

முதலில் இரசத்தையும் கெந்தகத்தையும் 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு 
கஸ்தூரியைத்தவிர மற்ற சரக்குகளை ஒவ்வொன்றாகப் 
போட்டு ஊமத்தையிலையின் சாறு விட்டு ஒருநாள் முழுவதும் 
அரைக்கவும் , கையாந்தகரைச் சாற்றில் ஒரு நாளும் 
எருக்கம்வேர்ச் சாற்றிலொரு நாளும் நன்றாக அரைத்துக் 
கொண்டு , கல .சியில் கஸ்தூரியைச் சேர்த்துக் குன்றிமணிப் 


15 


உருட்டி , நிழலில் 


காய 


பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
வைத்துக்கொள்ளவும் . 


கரம் வருமுன்னே , ஒவ்வோர் மாத்திரை வீதம் ( தினம் 
2 வேளை ) வெந் நீ ருடன் கொடுக்கவும் . 3 நாளைக்குள் 
ஜ்வரம் தீரும் . 


13 . 


சகல ஜ் வரங்களுக்கும் கௌரீ பாஷாண பற்ப 

மாத்திரை . 


சுந்தாக் கௌரிபா ழாணங்க ழஞ்சியில் 

சொல்லுமெலி மிச்சம்பழச் 
சுகந்தநற் சாற்றினில் புடமிட் டெடுத்தபின் 

சொன்னசாற் றிலரைத்து 
பந்தமொடு குளிகைசெய் தேநிழலு லர்த்தியே 

பத்துமிள கின் பொடிதனில் 
பண்பாயிரண்டுநா ளொவ் வொன்றை யீந்து மேல் 

பகர்கஞ்சி காய்ச்சிக் கொடுத் 
தொந்தமாய்ப் பத்தியந் தப்பாமல் வைத்திடு 

தோய்ந்தகுளி ரும் ஜூரம் விடும் 
தும்புரு பராசர கிம்புருடர் நாரதர் 

துதி பெரிய நாயகி மகிழ் 
செந்தளிர் பாதர் பெரு விடையீசர் கிருபையால்ச் 

சீர்பெருகு போசலகுலம் 
செல்வ நிரைத் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சீருடனு ரைத்தமுறையே . 


-13 


னெடை 


( இ - ள் ) சுத்திசெய்த களரீ பாஷாணம் 11 வராக 

எடுத்துக் கல்வத்திலிட்டு , எலுமிச்சம் பழச்சாறு 
விட்டு நன்றாக அரைத்து வில்லை தட்டி , 2 வராட்டியில் புட 
மிடவும் . பின்பு 

இதனையொரு சுத்தமான கல்வத்திலிட்டு , 
எலுமிச்சம்பழச்சாறு விட்டுப் பயறளவுள்ள குளிகைகளா 
கச்செய்து வைத்துக் கொள்ளவும் . இதில் ஒரு குளிகையைப் 

மிளகின் தூளுடன் சேர்த்துக் காடுக்கவும் . 


பத்து 


16 


இவ்வாறு 2 நாளைக்கு உட்கொண்டு கஞ்சி காய்ச்சிக் 
கொடுக்கவும் . குளிர் ஜ்வரம் தீரும் . 


14. ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்கப் பாஷாண 

குளிகை 


சாதிலிங்க மெலிப் பாஷாண மரிதாரம் 

சட்டமொடு சுத்திசெய்து 
சார்ந்த பொன்னூமத்தை யிலைச்சாத்தில் நாள் முழுதும் 

சரியாகவே யூறவைத் 
தோதியப டிக்கந்தச் சாற்றினி லரைத்ததை 

ஒளிர்குன்றி நேர்குளிகைசெய் 
தொன்றையிஞ் சிச்சாத்தில் கொடுசீத சுரம்விடும் 

வுயர்பயத் தம்கட்டுமே 
நீதியுட னே கொடுத் தெண்ணெயைக் கையினால் 

நேர்ந்திடா ததுபத்தியம் 
நேத்தியா முருங்கையிலை யின் சாறு கூட்டவும் 

நில்லாது சீதச்சுரம் 
பாதிமதி பூண்டபெரு விடையீசர் கிருபையால் 

பராசர சிங்கமெனுங் 
கற்பர்குண னுக்கு நிகர் சரபேந்திர பூபதி 

பண்பாயு ரைத்தமுறையே . 


14 


( இ - ள் . ) சுத்திசெய்த லிங்கம் .. 

எலிப்பாஷாணம் 


தாளகம் 


வைகளைச் சமனெடை யெடுத்துக் கல்வத்திலிட்டு 
பொன்னூமத்தையிலைச் சாறுவிட்டு ஒருநாள் முழுதும் ஊற 
வைத்து மறுநாள் நன்றாக அரைத்து குன்றியளவுள்ள 
மாத்திரைகளாகச் செய்யவும் . இதை நிழலிலுர்த்திப் பத் 
திரப்படுத்தி , சீத ஜ்வரங்களில் ஒரு 

சீத ஜ்வரங்களில் ஒரு மாத்திரையை இஞ்சிச் 
சாற்றிலுரைத்துக் கொடுக்கவும் . 


17 


பத்தியம் : பயத்தங்கஞ்சி கொடுக்கவும் . நல்லெண் 
ணெயைக் கையினால் 

கூடத் 

தொடக்கூடாது . முருங்கை 
யிலைச்சோறு கூட்டிக் கொள்ளலாம் . குளிருடன் கூடிய ஜ்வரம் 
நிற்கும் . 


15. சகலஜ்வரங்களுக்கும் தாளகபற்பம் 


அந்தநற் தாளகத் தையெருக் கம்பாலி 

லங்கரைத்தே வில்லை செய் 
தப்பாமல் விராட்டியொரு மூன்றதை முறித்துவைத் 

ததன் மீதி லோறாலிலை 
முந்தவைத் ததன்மீதில் வில்லை தனை வைத்து மேல் 

மூடியோ ராலிலையினால் 
முன்கணக் குப்படி விராட்டியைத் திட்டமொடு 

முறித்து வைத் தேநயமதாய் 
இந்தவித மேபுட மிட்டெடுத் தேயதை 

யீயுமனு பானமது கேள் 
யெழிலான தேனில்க் கொ டுத்திடில் மாறலாய் 

எழுந்த குளிர் காய்ச்சல்விடுமே 
சுந்தரிக் கன்பர் பெரு விடையீசர் கிருபையால் 

சுபமிலகு போசகுலன் 
சோழநிகர் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சொல்லுமிது நல்லமுறையே , 


15 


( இ - ள் ) சுத்திசெய்த தாளகம் 1 பலமெடுத்துக் கல் 
வத்தில் வைத்து எருக்கம்பால் விட்டு நன்றாக அரைத்துக் 

அளவுள்ள வில்லைகளாகத் தட்டிக் காயவைத்துக் 
கொள்ளவும் . 


காலணா 


ஒருசாண் 


அதன் 


மேல் ஒரு 


அகலமுள்ள 3 வராட்டிகளை எடுத்துச் சிறு 
சிறு துண்டுகளாக்கிக் கீழே பரப்பவும் . 
ஆலிலையை வைத்து அதில் ஷ தாளக வில்லைகளை வைத்து 
மேலே இன்னொரு ஆலிலையை வைத்து மூடி முன்போல் 3 

3 


18 


வராட்டிகளின் துண்டுகளை மேலே போட்டுக் கொளுத்தி 
விடவும் . தாளகம் பற்பமாகும் . 
இப்பற்பகத்தில் 

அரிசியளவெடுத்துத் தேனில் 
கொடுக்கவும் . மாறி மாறி வரும் 

காய்ச்சல் - தீரும் . 


குளிர் 


16. குளிர் ஜ்வரத்திற்கு வெள்ளைப் பாஷாண 

மாத்திரை 


சங்கநிற வெள்ளைப்பா ழாணங் சழஞ்சியஞ் 

சாரமுள துருசியரையாம் 
சார்ந்திடுங் கழஞ்சியூ மத்தையிலை யின்சாரதில் 

சட்டமுட னொருசாமமே 
அங்கதையரைத்துமிள குக்கு நிகர் குளிகைசெய் 

தக்குளிர் சுரவருமுறை 
யந்த நாள் விடியவு மிரண்டுநாழிகைக்குமுன் 

பாய்க்குளிகை யொன்றைநன் றாய்க் 
கொங்குலவு பொற்பசுவி நற்பா லி லீந்திடில் 

குளிர்சுரமும் விட்டோடுமே 
கோமள பவானியபி ராமிசிவ காமிதிகழ் 

கோகிலநல் வாணி கௌரீ 
மங்கையிட வைத்தபெரு விடையீசர் கிருபையால் 

மாகன மேருநிகராய் 
மகிழ்ந்து நற் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

மானமர னுரை செய் முறையே . 


16 


ள் . ) 
சுத்தி செய்த வெள்ளைப்பாஷாணம் - 40 குன்றியெடை 

-10 


துருசு 


இவ்விரண்டையும் ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டு , 
ஊமத்தையிலைச்சாறு விட்டு நன்றாக ஒரு ஜாமம் ( 3 மணி 
நேரம் ) அரைக்கவும் . இதை மிளகளவுள்ள மாத்திரைகளாக 
உருட்டிக் கொண்டு , குளிர் ஜ்வரம் வரும் நாளன்று 
( Malaria ) காலை 2 நாழிகைக்குள்ளாக ஒரு மாத்திரையை 


19 


குளிர்சுரம் 


எடுத்துப் பசுவின் பாலுடன் விழுங்கவும் , 
நிற்கும் . 


17. சகல ஜ்வரங்களுக்கும் " ஸுரஸாதி கஷாயம் 


கீதங்கள் சூழ்ந்திடுந் துளசிகஞ் சாங்கோரை 

கிளர்முத்தக் காசுமூன்றில் 
கிரமமொடு முக்குறுணி தண்ணீர எந்து விடு 

கேள் கடுகு ரோகணியுடன் 
யே தமில் வாத்திப்பி லியுமொரு துணியினி 

லியல்பாய் முடிந்து போட்டே 
யெரித்தி டறுநாழியா கக்காய்ச்சி மூன்று நா 

ளீந்திடதை யாறு பொழுதில் 
ஆதவன் முன் பெதிர்த் திடுபனிகள் போலவே 

வச்சுரமும் விட்டோடுமே 
வம்பிகை பராசக்தி பெரியநா யகிகௌரீ 

வன்பருத் தமலிங்கராம் 
நாதசங் கீதர் பெரு விடையீசர் கிருபையால் 

நாகரீகமிகு தஞ்சைவாழ் 
நற்புருஷ மேருவாம் சரபேந்திர பூபதி 

நன்றா யுரைத்தமுறையே . 


17 


- ள் . ) 


துளசி 


கஞ்சாங்கோரை 
கோரைக்கிழங்கு 


இவைகளை வகைக்கு ( 2 பலமெடுத்துக் ) கல்லுரலிலிட்டு 
இடித்து , ஒரு 

பாத்திரத்திலிட்டு 3 மரக்கால் ஜலம் விட்டு , 
அதனுள் , 


கடுகுரோகிணி 
திப்பிலி 


இவ்விரண்டையும் (வகைக்கு * பலமெடுத்து ) ஒரு 
வெள்ளைத்துணியில் வைத்து முடிச்சாகக் கட்டிப் போடவும் . 


20 


பின்பு பாத்திரத்தை அடுப்பின் மேலேற்றி 6 படியாகும் 
வரை ( 3 ) சேர் ) வற்றக்காய்ச்சவும் . இக்கஷாயத்தை 6 
பங்குகளாக்கி வேளையொன்றுக்கு 1 பங்கு வீதம் தினம் 2 
வேளை காலையிலும் மாலையிலும் பருகவும் . சூரியனைக்கண்ட 
பனியைப்போல் ஜ்வரங்கள் தீரும் . 


18. குளிர்சுரம் , ஆமஜ்வரம் முதலானவைகளுக்கு 

ரஸாதி குளிகை 


சொன்னசிறு புள்ளடிவேர் கடுக்காயும் மிளகு 

சுக்கிரதம் நேர்வாளமும் 
சொற்கடுக ரோகணிவ கைக்கொரு விராகனெடை 

சுகியெலு மிச்சம்பழம் 
நன்னயச் சாத்தினி லரைத்தெடுத் துக்கொண்டு 

நற்சுண்டைக் காயினிகறாய் 
நண்ணுமொழி லுண்டையைப் புளியினுள் ளேவைத்து 

நழுவாம லுண்ட பிறகே 
யின்னமொரு வார்த்தைகேள் வெந்நீர் குடிக்கவு 

மிகுகைகால் சுத்திவெந்நீ 
ரிப்படிச் செய்துவரில் குளிர்சுரம் வேமஞ்சுர 

மெல்லாம் பறந்தோடுமே 
பொன்னணித் தஞ்சைபெரு விடையீசர் கிருபையால் 

போசமக ராசனெனவே 
பூசுரர்கள் சங்கநிறை சரபேந்திர பூபதி 

புண்ணிய னுரைத்த முறையே . 


18 


( இள் ) சிறுபுள்ளடிவேர் 

கடுக்காய்த்தோல் 


மிளகு 


சுக்கு 


சுத்திசெய்த பாதரஸம் 

நேர்வாளம் 
கடுகரோகிணி 


21 


இவைகளை வகைக்கு ஒரு வராகனெடை யெடுத்துக் 
கல்வத்திலிட்டு . எலுமிச்சம்பழச்சாறு 

விட்டு 

நன்றாக 
அரைத்துக் கொள்ளவும் . 

பின்பு இதனைச் சுண்டைக்காய் 
அளவுள்ள குளிகைகளாக உருட்டிவைத்துக் 

கொள்ளவும் 
வேண்டும்போது ஒரு உருண்டையை கோதுகளில்லாத புளி 
யினுள்ளே வைத்து விழுங்கிவிடவும் , பின்பு வெந்நீர் 
சாப்பிடவும் . 


கை , 


உ U 


பத்தியம் : 
யோகிக்கவும் . 
தீரும் . 


கால்கள் , 

சுரம் . 


கழுவ வெந்நீரையே 
ஆமச்சுரம் முதலானவைகள் 


குளிர் 


குறிப்பு : - இம் மாத்திரை 

மாத்திரை நன்றாகப் பேதியாகும் குண 
முள்ளதால் ஜாக்கிரதையாக உபயோகிக்கவும் , 


19. ஜ்வரங்களுக்கு நிலவேம்புக் கஷாயம் 


துங்க நில வேம்புகோரைக்கிழங் கொடுசீந்திற் 

துளிர் பொன் முசுட்டைவேரும் 
துய்யபரி மளமெழும் வெட்டிவேர் சட்டமாய் 

இலங்கும் விலாமிச்சவேர் 
திங்கள் நிகர் சுக்கையும் வகைக்கிரு வராகனெடை 

திடமாயி டித்தவுடனே 
தண்ணீரி ரண்டுபடி விட்டுழக் காய்க்காய்ச்சித் 

திறமையுட னேகொடுத்தால் 
அங்கம்வ ருத்திடுஞ் சுரமெலாந் தீருமே . 

அதிகபல முண்டாகுமே 
அந்தரி நிரந்தரி சுந்தரி தயானிதி 

யபிராமி யபையபாணி 
சங்கரர் மகிழ்ந்தருள் செய் போசள குலாதிபதி 

சகலகலை நிறைதஞ்சைவாழ் 
சரசகுண தருமதுரை சரபேந்திர பூபதி 

ஸரளமொடு சொன்னமுறையே . 


19 


22 


( இ - ள் ) நிலவேம்பு 

கோரைக்கிழங்கு 
சீந்தில் கொடி 
பொன் முசுட்டை வேர் 
வெட்டிவேர் 
விலாமிச்சைவேர் 
சுக்கு 


தண் 


முதலான சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்து ஒரு பாத்திரத்திலிட்டு , 2 படி 
a ர் விட்டு அடுப்பின் மேலேற்றி , உழக்காகும் வரை வற்ற 
வைத்து வடிக்கட்டிக் கொடுக்கவும் . வலியுடன் கூடிய 
ஜ்வரங்கள் தீரும் . உடம்பிற்கும் பலத்தையுண்டாக்கும் . 


20. விடுபடாத ஜ்வரங்களுக்குக் கடுகரோகிணி 

மாத்திரை 


செங்கடுக ரோகிணி புகையூரல் நல் மஞ்சள் 

சீறான கொத்தமல்லியுஞ் 
சேர்வகைக் கரைக்கழஞ் சல்லாமல் நேல்வாளம் 

சேர்த்திடெட்டரைக்கழஞ்சி 
அங்கடுக் காய்ப்பொடியைக் கற்றாழஞ் சோத்தினி 

வளாவிப் பிசைந்து கொண்டு 
அந்தநீர் தன்னைவிட்டரைத் தெடுத்துக் கொண்டதைப் 

பயறுநிகா குளிகை செய்து 
பங்குட னுலர்த்தியே கற்றா நீரிலப் 

பால் முலைப் பாலில் முன்பு 
பகர் குளிகை மூன்று நா ளொன்றொன்று கொடுவிடு 

படாச்சுரமும் விட்டோடுமே 
சங்கரர் மகிழ்ந்தருள் செய்கிருபையால் நல்லோர்கள் 

சகலலருந் துதிசெய்விசையன் 
சரசமர நிறைவுரை சரபேந்திர பூபதி 
சற்குணனு ரைத்த முறையே . 


20 


23 


( இ - ள் ) கடுகுரோகிணி 


ஒட்டடை 
கொத்தமல்லிவிதை 


மஞ்சள் 


முதலானவைகள் 

வகைக்கு 20 குன்றியளவும் சுத்தி 
செய்த நேர்வாளப் பருப்பு 81 கழஞ்சு ( சுமார் 11 பலம் ) 
எடுத்துக்கொள்ளவும் . 


சோற்றுக் கற்றாழையைக் கொண்டுவந்து சிறுசிறு 
துண்டுகளாக நறுக்கிக் கடுக்காய்த் தூள் சேர்த்திடித்து ஒரு 
பாத்திரத்தில் அமுக்கி வைக்கவும் . அதிலிருந்து சாறு வடி 
யும் , இதைத் தனியாக எடுத்து வடிகட்டிக் கொள்ளவும் . 


மேற்சொன்ன மருந்துகளைக் கல்வத்திலிட்டுச் , சோற்றுக் 
கற்றாழைச் சாறு விட்டரைத்துப் பயறளவுள்ள மாத்திரை 
களாகச் செய்து வைத்துக் கொள்ளவும் . இதை நிழலில் 
உலர்த்திக் கொண்டு கற்றாழைச்சாற்றிலோ , அல்லது முலைப் 
பாலிலோ ஒரு குளிகையை இழைத்துக் கொடுக்கவும் . இம் 
மா திரி 3 நாட்களுக்கொரு தடவை கொடுக்கவும் . 


விடாத ஜ்வரங்கள் தீரும் . நன்றாகப் பேதியாகுந் 
தன்மையையுடையது . 


21. குளிர் ஜ்வரங்களுக்கு வெள்ளைப் பாஷாண 

மாத்திரை 


இங்கித மிகுந்திடும் வெள்ளைப்பா ஷாணமு 

மிரண்டது பழஞ்சிய தனை 
யெருக்குநற் பாலினி லெட்டுநாளூறவைத் 

தெடுத்து நன் றாய்க்கழுவியே 
ங்கந்தப் பாலலா மறுபாலில் நாள் முழுது 

மரைத்து நய மாயெடுத்தே 
அழகான கம்பரிசி நேர்குளிகை செய்தொன்றை 

யந்தமு . சர்க்கரையி லீ 


24 


சங்கையில் லாமலே கஞ்சிகாய்ச் சிக்கொடு 

சார்ந்தகுளி ரும்சுரமுமே 
சட்டமாய்த் தீருமேல் பெரிய நாயகி கௌரீ 

சங்கரியிடங் குலவும் நற 
பங்கயப் பா தர்பெரு விடையீசர் கிருபையால் 

பராசரர் புகழ்கிரீடி 
பாங்கு பெரு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

பண்புட னுரைத்தமுறையே , 


21 


( இ - ள் ) வெள்ளைப்பாஷாணம் 2- வராகனெடை 
( ஒரேரகட்டியாக ) எடுத்து ஒரு பாத்திரத்திலிட்டு , அது 
முழுகும் வரை எருக்கம்பால் விட்டு 8 நாளை 
ளக்கு 

ஊறவைக்க 
வும் . பின்பு அக்கட்டியை எடுத்துச் சுத்த ஜலத்தில் கழுவி 
கல்வத்திலிட்டு , மீதமுள்ள 

எருக்கம் பாலினாலோ 
அல்லது புதிய பாலினாலோ ஒரு நாள் முழுவதும் அரைக்க 
வும் . 


கம்பரிசிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 

உருட்டிக் 
கொண்டு , சர்க்கரையில் ஒரு குளி கை யை க் 

கொடுக்கவும் . 
அன்று கஞ்சி மாத்திரமே சாப்பிடவும் . 

குளிர் ஜ்வரம் 
தீரும் . 


குளிர் ஜ்வரங்களுக்கு “ பாஷாணலிங்க 

மாத்திரை " 


சாதிலிங் கந்துய்ய வெள்ளைப்பா ஷாணமும் 

சரிவகைக் கிருகழஞ்சி 
சார்ந்திடும் பாகலின் னிலைச்சாறு விட்டதைச் 

சட்டமுட னிருநாழிகை 
யோ திய படிக்கரைத் துக்கொண்டு பயறு நிக 

ரொணங்குளிகை செய்தொன்றையே 
யுண்முலைப் பாலினில் கருப்புட்டி தன்னிலீ 

யுற்றகுளி ருய்சுரம்விடும் 


25 


கோதிலாப் பத்தியம் வைத்திடுநல் வெற்றிவேல் 

குமர குரு பரமுருகரைக் 
குழந்தையாய் பெற்று மகிழ் பெரிய நா யகிகௌரீ 

கோமள பவானிவாணி 
யாதிபர மேச்வரி தயாநிதி பராசக்தி 

அய்யர்பெரு விடையீசனார் 
அருள் கிருபை பெற்றுவாழ் சரபேந்திர பூபதி 

யான்பாயு ரைத்தமுறையே . 


22 


3 கழஞ்சு 


( இ - ள் . ) சுத்திசெய்த லிங்கம் 

வெள்ளைப்பாஷாணம் 


இவற்றைக் கல்வத்திலிட்டுப் பாகலிலைச்சாறு விட்டு 
நன்றாக 

அரைத்து ( சுமார் 1 மணி நேரம் ) ப் பயறளவுள்ள 
மாத்திரைகளாககச்செய்து வைத்துக்கொள்ளவும் . 

இதிலொன்றை எடுத்து முலைப்பாலிலோ அல்லது பனை 
வெல்லத்திலோ வைத்து விழுங்கிடவும் . குளிர் ஜ்வரம் 
நீங்கும் . 


23. ஸகல ஜ்வரங்களுக்கும் " கெந்தகாதி மாத்திரை " 
கெந்தகம் வெங்காரம் நேர்வாளம் ரஸமுமே 

கேள்வகைக் கோர்கழஞ்சி 
கிரமமாய்ச் சுத்தியது செய்தெடுத்துக்கொண்டு 

கிளர்ந்திடும் குளிர்ந்தநீரில் 
நதமுட னேயிந்த னாலுவகை மேலுநன் 

றாயரைத் தெடுபயறினேர் 
மாத்திரைகள் செய்து ஓர் கடலைநிகர் வெண்ணைய 

தனிலனு பானமுடனே 
யிந்தவித மீந்திடில் முந்தவரு சுரமெலாம் 

யினித்தெண்டனிட்டோடுமே 
ந்தி ராணி மாதங்கி சிங்காரி பார்வதி 
யெங்கள் பெரு விடையீசர்பால் 


4 


26 


அந்தரி பராசக்தி பெரியநாயகி கௌரி 

யருளினா லென்னாளுமே 
யணிதஞ்சை நகரில்வாழ் சரபேந்திர பூபதி 

யகமகிழ்ந் துரைத்த முறையே . 


23 


. 


( இ - ள் . ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

பாதரசம் 

நேர்வாளம் 
பொரித்த வெங்காரம் 


முதலானவைகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்துக் 
கொள்ளவும் . 

சுத்தமான கல்வத்தில் இரஸத்தையும் 
கெந்தகத்தையும் 

போட்டுக் 

கல்ஜலி செய்து பின்பு மற்ற 
இரு சரக்குகளையும் போட்டுக் குளிர்ந்த ஜலம் விட்டு ஒரு 

முழுவதும் அரைத்துப் பயறளவுள்ள மாத்திரை 
களாகச்செய்து நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் , 


நாள் 


இதிலொரு மாத்திரை எடுத்து 

கடலைப் பிரமாணம் 
வெண்ணெயுடன் சேர்த்து உட்கொடுக்க 

ஜ்வரங்கள் 
தீரும் . 


24 . 


ஸகல ஜ்வரங்களுக்கும் தாளகமாத்திரை 


தாளகம் வெங்காரம் வகைக்கொரு கழஞ்சியும் 

தானுரைசெய் நேர்வாளமும் 
தகுநாற் கழஞ்சியது சேர்த்துப்பின் ன திமதுரம் 

தானரைத் தெடுத்தொருமையாய்க் 
கேள் 
களதனை நன்றாக நீரைவிட் டுக்கலக் 

கிக்கொதிக ளிட்டவுடனே 
கிரமமா யந்தநீர் விட்டரைத் திடுகுளிகை 

செயுமனு பானமதுகூறு 
வாளணிக் கண்ணியர் முலைப்பாலி லிஞ்சியில் 

வளருகற்றாழைநீரில் 


27 


வனங்குளிகை மூன்று நா ளீந்திடில் விடாமல் முன் 

வந்தசுரம் விட்டோடுமே 
தோளணிவு மாபதிய யேசரருள் கிருபையால் 

துலங்குநல் தஞ்சைநகர்வாழ் 
துதிபெற்ற மன்னர்புகழ் சரபேந்திர பூபதி 

சுந்தரனு ரைத்தமுறையே . 


24 


( இ - ள் . ) சுத்திசெய்த தாளகம் 

1 கழஞ்சு 
நேர்வாளம் 4 
பொரித்த வெங்காரம் 1 


மதுர 


இவைகளை ஒரு சுத்தமான கல்வுத்தில் வைத்து 

கஷாயம்விட்டு நன்றாக அரைத்துப் ( பயறளவுள்ள ) 
மாத்திரைகளாக உருட்டி வைத்துக்கொள்ளவும் . இதில் 
மாத்திரையை எடுத்து 

முலைப்பாலிலோ 

அல்லது 
இஞ்சிச்சாற்றிலோ , அல்லறு கற்றாழைச்சாற்றிலோ , சமயம் 
போல் மூன்று 

நாட்களுக்குக் கொடுக்கவும் . நன்கு மலம் 
கழிந்து நாட்பட்ட ஜ்வரங்கள் தீரும் . 


25. தாப ஜ்வரத்திற்கு அரிதாரக் குளிகை 
அஞ்சாமல் நல்லரி தாரத்தை யேசுத்தி 

யாக்கியுட னே நீற்றிடும் 
அந்தநற் சுண்ணாம் பிரண்டுவகை சமதைசேர்த் 

கரைத்துளுந் துக்கு நிகராய் 
மிஞ்சாம லேகுளிகை செய்துமேற் திரிகடுகு 

மெனங்கொத்த மலிச்சூரணம் 
மென் பொடிகள் போட்டொன்றைத் தேனிற் 

கொடுத்த நாள் 
மேச்சுரம் குளிரதிகமாம் 
அஞ்சாது மற்றைநாள்ச் சீராகும் மூன்று நா 

ளீந்தால் தாபசுரம்விடும் 
இலங்கும் முருங்கையிலை கஞ்சிகாய்க் சிக்கொடுத் 

திடில் பின்னை யும் வராது 


28 


பஞ்சாய்ப்ப ரந்திடும் பத்தியமோ ரேபொழுது 

பண்பாய்ச்செய் சிவபூசையால்ப் 
பலன் பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

பாங்காயு ரைத்தமுறையே . 


25 


( இஇ - ள் ) சுத்திசெய்த தாளகம் -- 1 வராகனெடை 

நீற்ற கற்சுண்ணாம்பு 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டுச் , சுத்த ஜலம் விட்டு 
நன்றாகவரைத்து உளுந்தளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
நிழலிலுலர்த்தவும் , இதிலொரு மாத்திரை எடுத்துத் திரி 
கடுகு ( சுக்கு , மிளகு , திப்பிலி ) ச் சூரணத்திலோ அல்லது 
கொத்தமல்லிவிதைச் சூரணத்திலோ கூட்டித் தேன் விட்டுக் 
குழைத்துக் குளிர் ஜ்வரங்களுக்குக் கொடுக்கவும் . 3 நாட்களுள் 
தாப ஜ்வரங்களும் தீரும் . 


காய்ச்சிக் 


பத்தியம் : முருங்கையிலைக் கஞ்சிக் 
கொடுக்கவும் , ஜ்வரங்கள் அனைத்துத் தீரும் , 


26 . 

ஸகல ஜ்வரங்களுக்கும் ஏலாதி குளிகை 
ஏலமில வங்கமதி மதுரம் நன் னாரிவே 

ரிலங்குகொத் தமல்லி சுக்கு 
இலுப்பையின் பூவெள்ளி லோத்திரம் சந்தன 

மேழில் கோரைக் கிழங்கு 
கோலமாம் கடுகுரோ கணிமுந்தி ரிப்பழம் 

குலவுபே ரீச்சம்பழம் 
குணமான வெட்டிவேர் தண்டினிட வகையெலாங் 

கூட்டியே சமதையாக்கி 
ஆலைக்க ரும்பின் நற் சாற்றினி லரைத்தெடுத் 

தக்கடலை நேர் குளிகை செய் 
தவ்வேகச் சுரங்கண்டு இரண்டு நாள் மூன்று நா 

ள திலொன்றை முலைப்பாலிலீ 
மேலச்சு ரந்தீரும் வாமிசிவ காமியுட 

மேவுசங் கரர்கிருபையால் 


29 


(மேலான தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

பாங்கா யுரைத்தமுறையே . 


26 


( இ - ள் ) ஏலக்காய் 

அதிமதுரம் 
கொத்தமல்லி 
இலுப்பைப்பூ 
சந்தனத் தூள் 
கடுகுரோகிணி 
பேரீச்சம்பழம் 


கிராம்பு 
நன்னாரிவேர் 
சுக்கு 
வெள்ளிலோத்திரம் 
கோரைக்கிழங்குச்சர்க்கரை 
திராக்ஷைப்பழம் 
வெட்டிவேர் 


வைகளையெல்லாம் சமனெடை எடுத்துக் கல்லுரலி 
லிட்டிடித்துப் பின்பு கல்வத்திலிட்டுக் கருப்பஞ்சாறு விட்டு 
நன்றாக அரைத்துக்கொண்டு கடலைப்பருமனுள்ள மாத்திரை 
களாக உருட்டி நிழலில் காயவைக்கவும் . 


நன்றாக ஜ்வரம் அடிக்கையில் 

இம்மாத்திரையில் 
ஒன்றையெடுத்து முலைப்பாலிலிழைத்துக் 

கொடுக்கவும் . 
இவ்வாறு 2 அல்லது 3 நாட்களுக்குக் கொடுத்தால் எல்லா 
விதமான ஜ்வரங்களும் தீரும் . 


27. சகல ஜ்வரங்களுக்கும் வெட்டிவேர் மாத்திரை 


இருவேலி சந்தனம் விலாமிச்சை தாமரை 

யின் வளையம் நெல்லிமுள்ளி 
எழிலான செங்கழு நீர்க்கோட்டம் வண்டுசூ 

N னித்தாம ரைத்தாதோடும் 
மருவுலா வியபச்சைக் கர்ப்பூரம் கேசமதி 

மதுரம்பே ரீச்சம்பழம் 
மதுரமுந் திரிப்பழம் வளருமுத் தக்காசு 

மகிமை கர்ப் பூரமிளகும் 
அருமையாற் பாடகம் தண்ணிலொட்டாங்கிழங் 

கவ் வகையெலா முலைப்பா 


30 


27 


லதிலரைத் துத் தூது வளங்காயி பேனர் குளிகை 

யதிலொன்றை முலைப்பாலில் 
வருஞ்சுர மெலா முழலை மேலெரிவு நிற்குமே 

வலிமைதரு சிவபூசையால் 
வளமை பெரு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

வண்மையாய் சொன்ன முறையே . 
( இ - ள் ) வெட்டிவேர் சந்தனத் தூள் 

விலாமிச்சைவேர் தாமரையிலையினுட்சுருள் 
நெல்லிவற்றல் செங்கழுநீர்க் கிழங்கு 
கோஷ்டம் 

தாமரைப்பூத்தது 
அதிமதுரம் 

பேரீச்சம்பழம் 
திராக்ஷப்பழம் கோரைக்கிழங்கு 
கர்ப்பூரம் 

மிளகு 
பற்பாடகம் 

தண்ணீர் விட்டான் கிழங்கு 


முதலான சரக்குகளை வகைக்கு 1 வரானெடை 
எடுத்து இடித்துக் கல்வத்திலிட்டு முலைப்பால் விட்டு நேக 
வரைத்துக் கொள்ளவும் , குளிகைகளாக 

உருட்டுவ தற்கு 
5 நிமிட நேரத்திற்குமுன் , 

பச்சைக்கர்ப்பூரம் - 1 வராகனெடையும் 
குங்குமப்பூ 


தூது வளங்காய்ப் 


போட்டு நன்றாகவரைத்துப் பின்பு 
பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டிக்கொள்ளவும் . 


சுரம் , உடம்பு எரிச்சல் , 

உழலை முதலான ரோகங் 
களுக்கு முலைப்பாலில் கொடுக்கவும் . அவை தீரும் . 


28. தாப , சீத ஜ்வரங்களுக்குத் துத்தாதி குளிகை 
பாலணித் துத்தம்ரச மொவ்வோர் கழஞ்சிசேர் 

பகர் நாவி யிருகழஞ்சு 
பத்துக்க ழஞ்சிநேர் வாளம்ம னே . சிலை 

பண்புட னரைக்ழஞ்சு 


31 


சீலம் நற் சாதிலிங் கமறு கழஞ்சிசி 

றந்திடும் வெங்காரமோ 
சேரநாற் கழஞ்சியும் மெலுமிச்சம் பழச்சாத்தில் 

சீருடனி ரண்டுசாமம் 
கோலமுட னேயரைத் துளுந்து நிகர் குளிகை செய் 

கூறுமிஞ் சிச்சாற்றினிற் 
கொடுத்திடிற் மூன்று நாள் தாபசீ தச்சுரம் 

கொடூரம்விட் டோடும் நிசமாய் 
நீலமயி லைப்பாகம் வைத்துமகி ழுத்தமரை 

நேசமொடு செய்பூசையால் 
நெஞ்சமகிழ் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

நேமமொடு சொன்ன முறையே . 


28 


னடை 


( இள் ) சுத்திசெய்த பால்துத்தம் 

பாதரசம் 


நாபி 


- 


11 வராக 
1 . 
21 
121 
20 குன்றியெடை 
71 வராகனெடை 
6 


- 


நேர்வாளம் 
மனோசிலை 

சாதிலிங்கம் 
பொரித்த வெங்காரம் 


றியெடை 


முதலான சரக்குகளை ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டு 
எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நன்றாக அரைக்கவும் . 2 ஜாமங் , 
கள் ( 6 மணிநேரம் ) சென்றபின் உளுந்தளவுள்ள மாத்திரை 
களாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் . 


இக்குளிகையிலொன்றை இஞ்சிச்சாற்றுடன் 3 நாட் 
களுக்குக் கொடுக்கத் தாப ஜ்வரம் , சீத ஜ்வரம் முதலான 
வைகள் தீரும் . 


29 . 


தாப , சீத ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க 

மாத்திரை 


சாதிலிங் கம்நெல்லிக் காய்கெந்த கஞ்சுக்கு 

சார்ந்தவெங் காரமிளகு 


32 


சாந்தமா மிந்துப்பு நாபியுட னேழமே 

சரிவகைக் கிருகழஞ்சு 
கோதிலா நேர்வா ளம்மொரு கழஞ்சியும் 

கொண்டிடெலு மிச்சம்பழக் 
குணமான சாற்றினி லரைத்ததைப் பயறு நிகர் 

குளிகைசெய் தேயுலர்த்தி 
மீதிலங் குஞ்செப்புப் பரணிதனில் வைத்தொன்றை 

மேன்மையிஞ் சிச்சாற்றிலீ 
மேல் வயிறு போந்தாபச் சுரம்விடு மஞ்சளொடு 

மேன் னொச்சிக் கொழுந்திலீவாய் 
ஓதிடுஞ் சீதசுரம் தீரும் முழுதுமே 

வுள்ளபடி சிவபூஜையால் 
உயர்தஞ்சை நகரில்வாழ் சரபேந்திர பூபதி 

29 
உத்தம னுரைத்த முறையே , 
( இ - ள் . ) 
சுத்திசெய்த சாதிலிங்கம் 

2 , வராகனெடை 
நெல்லிக்காய் கெந்தகம் 


நாபி 


\ 


நேர்வாளம் 
பொரித்த வெங்காரம் 

இந்துப்பு 


2 } 


மிளகு 
சுக்கு 


இவற்றை கல்வத்திலிட்டுப் பொடி செய்து , எலுமிச்சம் 
பழச்சாறு விட்டு நன்றாகவரைத்துப் 

பயறளவுள்ள மாத்தி 
ரைகளாக உருட்டவும் . 

தை நிழலில் உலர்த்தி 
செப்புப் பரணியில் பத்திரப்படுத்தவும் , 
திலொன்றை 

எடுத்து இஞ்சிச்சாற்றிலிழைத்துக் 
கொடுக்க நன்றாகப் பேதியாகித் தாபசுரங்கள் தீரும் . 

சீத ஜ்வரங்களானால் மஞ்சளும் , நொச்சிக்கொழுந்துஞ் 
சேர்த்துக் காய்ச்சின கஷாயத்தில் கொடுக்கவும் . 

M ART 


33 


30. சகல ஜ்வரங்களுக்கும் கொன்றைவேர்க் 


கஷாயம் 


கந்தமிகு கொன்றைவேர் பற்பாட கஞ்சிறுகாஞ் 

சோறியின் வேருமுத்தக் 
காசுசித் தாமுட்டி வேருமா டாதொடை 

கடுகரோ கணிசீந்திலின் 
அந்தமாங் கொடி தன்னி லொட்டான் கிழங்குடன் 

துவரலாற தேவதாரம் 
அவ்வசையி லொன்றினுக் கோரிரு கழஞ்சி சேர்த் 

ததனிலிரு நாழி நீர்விட் 
டிந்தவித மேயுழக் காய்க் காய்ச்சி யே வடித் 

தெடுத்தொரு கழஞ்சிதேன் விட் 
உந்திடில் லொன்றைவிட் டுற்றதா பச்சுர 

மிடர் சன்னி வாதச்சுரம் 
முந்தப்ப றந்திடும் சிவபூஜை மகிமையால் 

முழுதும்வச் சிரதேகமாம் 
முத்தமிழ்த் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

முக்யமொடு சொன்ன முறையே . 


30 


( இ - ள் . ) கொன்றைவேர் 

பற்பாடகம் 
சிறுகாஞ்சோறிவேர் 
கோரைக்கிழங்கு 
சிற்றாமுட்டிவேர் 


ஆடாதோடைவேர் 
கடுகரோகிணி 
சீந்தில்கொடி 
தண்ணீர்விட்டாங்கிழங்கு 
தேவ தாரு 


இவைகளை 


வகைக்கு 21 வராகனெடை எடுத்துக் கல் 
லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து . ஒரு பாத்திரத்தில் இட்டுத் 
தண்ணீர் 2 படி (சின்னப்படி 1 ) விட்டு , அடுப்பின் மேலேற்றி 
எரித்து ஒரு உழக்காக வற்றவைக்கவும் . இதை வடிக்கட்டித் 
தேன் 11 வராகனெடை கூட்டிப் பருகிவர ஒன்றைவிட்டொரு 
நாள் வரும் தாப ஜ்வரம் , சன்னிபாத ஜ்வரம் முதலானவை 
தீரும் . 


34 


தாப ஜ்வரங்களுக்கு " மடல் துத்த குளினக 


மடல்துத்தத் தாவகம் நல்ல சுண்ணாம்புஞ்ச 

மதைகூட்டி மிளகினிகராய் 
மணிக்குளிகை செய்தொன்றைத் திரிகடுகு கொத்தமல்லி 

மருவுசூ ரணத்தினுடனே 
யிடரில்லாத் தேனிலு முதனாளில் நீரிலும் 

ஈந்தால்தா பச்சுரப்விடும் 
யோகத் திலும் நல்ல பழனிமலை தன்னிலும் 

யெங்கும்நிறைந்த மூர்த்தி 
அடல் கொண்ட சூரனைக் கொடிவாக னங்களாய் 

படக்கிவரு மெழில்கந்தரை 
யன்புடன் பெற்று மகிழ் பெரியநாயகிகௌரி 

அம்மணி பராசக்திபால் 
நடனமிடு பாதர்பெரு விடையீசர் கிருபையால் 

நாகரீக மோகனம் நிறை 
நரபதிகள் பணி தஞ்சைச் சரபேந்திர பூபதி 

யன்பாயு ரைத்தமுறையே . 


31 


( இ - ள் . ) சுத்திசெய்த 


மடல்துத்தம் 
கல்சுண்ணாம்பு 


33 


தாளகம் 


இவைகளைச் 

சமனெடுத்துக் கல்வத்திலிட்டு . வெந்நீர் 
விட்டு நன்றாக அரைக்கவும் . ஒரு பகல் முழுவதும் அரைத்த 
பின் இதை மிளகளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தவும் . 


இதிலொன்றை எடுத்து , சுக்கு , மிளகு , திப்பிலி, கொத்த 
மல்லிவிதை இவைகளை இடித்து வஸ்திரகாயஞ் செய்த தூள் 
ஒரு வெருகடியுடன் கலந்து ஜ்வரம் வந்த நாளன்று வெந்நீருடன் 
கொடுக்கவும் , 2 - வது நாளன்று ஷே சூரணத்துடன் ஒரு மாத் 
திரையைக் கலந்து தேன் விட்டுக் குழைத்துச் சாப்பிடவும் . தாப 
ஜ்வரங்கள் தீரும் . 


35 


32 . 


சகல ஜவரங்களுக்கும் துத்தாதி மாத்திரை " 


துத் தமரி தாரமிர தம் வெள்ளைப் பாழாணம் 

துருசியொவ் வோர்வகைக்குத் 
துதித்தொரு கழஞ்சிசேர்த் தூமத்தை யிலைச்சாத்தில் 

துலங்குநாழிகைமூன்றதை 
வைத்தரைத் துச்சிறு பயறளவு குளிகை செய் 

வண்மையுட னேயுலர்த்தி 
வண்மிளகு பத்து நற் மொடிசெய்து போட்டுமேல் 

வயணமொடு வெந்நீர் தனில் 
சித்தமலை யாமலொரு குளிகையீ மறுநாளும் 

செப்பியபடிக் கொன்றையீச் 
சிதறிடும் சுரமெலாம் கஞ்சிவார் பத்தியஞ் 

செந்தாமரைப்பூ நிறம் 
உத்தம பதத்தர்பெரு விடையீசர் கிருபையால் 

உல்லாச போசனிகராய் 
உயர் தஞ்சை நகரில் வாழ் சரபேந்திர பூபதி 

உண்மையொடு சொன்னமுறையே , 


32 


( இ - ள் . ) சுத்திசெய்த துத்தம் 


11 வராகனெடை 


தாளகம் 


பாதரசம் 
வெள்ளைப்பாஷாணம் 


துருசு 


- 


பின்பு 


முதலான சரக்குகளைக் கல்வத்திலிட்டு ஊமத்தையிலைச் 
சாறு விட்டு நன்றாக 3 நாழிகையளவு அரைக்கவும் . 
இதைப் பயறளவுள்ள சிறுசிறு மாத்திரைகளாகச்செய்து 
நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . இம்மாத்திரையில் 
எடுத்துப் பத்து மிளகின் சூரணத்துடன் சேர்த்து வெந் 
நீருடன் உட்கொள்ளவும் . இவ்வாறு 2 அல்லது 3 நாட்க 
ளுக்குக் கொடுக்கவும் . ஜ்வரங்கள் தீரும் . 
பத்தியம் : அந்த நாட்களில் கஞ்சி வார்த்து சாப்பிடவும் . 


* 


36 


33. குளிர் ஜ்வரத்திற்கு வெள்ளைப் : 116.53 

மாத்திரை " 
இலங்குநல் வெள்ளைப்பா டாணமுக் கழஞ்சிமே 

லெழில்துத்த மிருகழஞ்சி 
யிந்தவகை நேர்மையா யூமத்தை யிலைச்சாத்தி 

லிரண்டுநா ழிகையரைத்துத் 
துலங்குசிறு பயறுநிகர் குளிகைசெய் தேயதைத் 

துய்ய நிழ னிலுலர்த்தித் 
தோய்ந்ததொன் றைக்ககருப் புக்கட்டி யில்கொடு 

துடர்ந்து வரு மறுநாளும் 
நலஞ் செய்பத் தியங்கஞ்சி பத்து நாழிகைக்குமேல் 

நன்றாகத்த லைமூழ்கியே 
நயந்திடொரு பொழுது சோறுண்ணலாம் குளிரினோடு 

நண்ணுசுர முந்தீருமே 
அலங்காரக் கொன்றைபல புஷ்பம்வில் வங்களா 

லன்புடன் சிவபூசை செய் 
அரசர்கள் சிகாமணி சரபேந்திர பூபதி 
யகமகிழ்ந் துரைசெய்முறையே . 

33 
( இ - ள் . ) 
சுத்தி செய்த வெள்ளைப்பாஷாணம் 32 வராகனெடை 
துத்தம் 

2 } 


வ்விரு சரக்குகளையும் கல்வத்திலிட்டு , ஊமத்தை 
இலைச்சாறுவிட்டு 2 நாழிகை மட்டும் நன்றாக அரைத்துச் 
சிறுசிறு பயறளவுள்ள மாத்திரைகளாக உருட்டிக்கொள்ள 
வும் , இதை நிழலில் உலர்த்திவைத்து வேளைக்கு ஒரு 
மாத்திரையை எடுத்துப் பனை வெல்லத்துடன் உட்கொள்ள 
வும் . மறுநாளும் இவ்வாறே செய்யவும் . 


பத்தியம் : கஞ்சி காய்ச்சிச் சாப்பிடவும் . 10 நாழிகைக்கு 
மேல் ( சுமார் 11 மணி அளவில் ) வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . 
பின்பு ஒருவேளை மாத்திரம் சாதம் சாப்பிடவும் . 
ஜ்வரங்கள் தீரும் . 


குளிர் 


37 


34. சீத ஜ்வரங்களுக்குத் " தசமூல கடித்ரயாதி 

கஷாயம் " 
பெருவாகை தசமூலங் கண்டங்கத் திரிபெருங் 

குமிள் நெருஞ் சிவில்வம் 
பின்புசிறு வழுதலைமுன் னைப்பாதி ரியிந்தப்பே 

ரானவே ரும்பலவும் 
திருவாய்ந்த சித்தமல்லி பேராமல்லி மூலமொடு 

திரிகடுகு சுக்கு கோஷ்டம் 
திப்பிலியின் மூலநற் திப்பிலியீ வகையெலாம் 

திட்டமுட னேயிடித்தே 
யிருபடி யிளநீர்விட் டுழக்காகக் காய்ச்சியே 

யிருபொழுது மறவாமலே 
யீந்திடில் அவ்விழ்த சீதச்சுரங் களுமெலாம் 

பறந்திடும் நொடியிலே 
மருவுலவு தாரிலகு யெரியநா யகிகௌரி 

மனமகிழ் செய் சிவகிருபையால் 
மந்தரப் புயர்சலன சரபேந்திர பூபதி 
மங்களக ரன்சொல் முறையே . 

34 
( இ - ள் . ) பெருவாகைவேர் சித்தாமல்லி 

கண்டங்கத்திரி பேராமல்லி 
பெருங்குமிழ் 

சுக்கு 
நெருஞ்சில் 

திப்பிலி 
வில்வம் 
சிறுவழுதலை 

கோஷ்டம் 
முன்னை 

கண்டந்திப்பிலி 
பாதிரி 

திப்பிலி 
இவைகளை வகைக்கு 1 பலம் 

பலம் வீதமெடுத்துக் கல்லுரலில் 
இட்டு ஒன்றிரண்டாக இடித்து , 2 படி (சின்னப்படி 1 ) இள 
நீர்விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காக வற்றக் 
காய்ச்சி வடிக்கட்டிக் , காலையிலும் மாலையிலும் சாப்பிடவும் . 
சீத ஜ்வரங்களனைத்தும் வெகு எளிதில் குணமாகும் . 


மிளகு 


38 


35 . 


சீத ஜ்வரங்களுக்குப் பேதியாக “ நேர்வாள 

மாத்திரை 


சுந்தர மிகுந்திடும் நேர்வாள மெண்பலம் 

சுக்கு வெண் காரமிளகு 
சொல்லிர தங் கெந்தகம் வகைக் கொரு பலஞ்சேர்த்து 

சூழ்ந்திடிள நீரில தனை 
அந்தமுட னேயரைத் துக்குன்றி நேர்குளிகை 

யைச்செய்து லர்த்தி நயமாய் 
அப்பசுவினற்பாலில் கருப்புட்டி தன்னிலீ 

அச்சீதச் சுரந்தீருமே 
மந்திர ஸ்வரூபியபி ராமிசிவ காமிநல் 

மாதங்கி யபயபாணி 
மாதவர் சகோதரி சிங்காரி பார்வதி 

மால் பெரிய நாயகியிடஞ் 
சந்ததம் மேவு பெரு விடையீசர் கிருபையால் 

சகல கலை நிறைவல்லவன் 
சற்குண வசீகரன் சரபேந்திர பூபதி 

சட்டமொடு சொன்னமுறையே , 


35 


( இ - ள் . ) சுத்திசெய்த நேர்வாளம் 

8 பலம் 
பாதரசம் 

1 பலம் 
நெல்லிக்காய் கெந்தகம் 
பொரித்த வெங்காரம் 
சுக்கு 

மிளகு 
முதலில் ஒரு சுத்தமான கல்வத்தில் இரஸத்தையும் 
கெந்தகத்தையும் இட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து 
பின்பு சரக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாகப்போட்டு . இளநீர் 
விட்டு நன்றாக அரைத்துக் குன்றிமணியளவுள்ள மாத்திரை 
களாகச்செய்து 

நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . வேண்டும் 
போது ஒரு மாத்திரையை எடுத்துப் பசுவின் பாலில் கரைத்துப் 
பனை வெல்லம் போட்டுப் பருகவும் . ஒரு தடனவ மலங்கழிந்து 
சீத ஜ்வரம் மாறும் . 


39 


36 . 


சகல சீத ஜ்வரத்திற்கும் துத்தாதி மாத்திரை " 


துத்தநல் கௌரீபா ழாணமரி தாரமும் 

துருசுநேர் வாளமிதலால் 
துலங்குநல் வெண்கார மிவைசமதை நிறைகூட்டி 

துதிவூமத் தஞ்சாற்றினில் 
வைத்தரைத் துளுந்து நிக ராய்க்குளி கைசெய்து 

மேல்வளர் நிழலுலர்த்தி 
வனங் தளிர் வரும்போதி லோர்குளி கையும்பத்து 

வண்மிளகை யுஞ்சேர்த்ததை 
மெத்தவு மரைத்தினம் வெந்நீரில் மூன்று நாள் 

மேன்மையுட னே கொடுத்து 
மேன்மப்ப யத்தங்கஞ்சி குளிர்ந்த நீர் வார்த்திடில் 

மேவாது சீதச்சுரம் 
வுத்தண்ட மூர்த்திபெரு விடையீசர் பூசையி 

லுறுதிமதி நிறையுலாசன் 
உயர் தஞ்சை நகரில்வாழ் சரபேந்திர பூபதி 

யுண்மையா யுரைசெய்முறையே . 


36 


( இ - ள் . ) சுத்திசெய்த துத்தம் 

கௌரீபாஷாணம் 
தாளகம் 
துரிசு 

நேர்வாளம் 
பொரித்த வெங்காரம் 


இவைகளை வகைக்குச் சமமெடுத்துக் கல்வத்திலிட்டு 
ஊமத்தையிலைச்சாறு விட்டு நன்றாக அரைத்து , உளுந்துப் 
பிரமாணமுள்ள குளிகைகளாக உருட்டி , நிழலில் உலர்த்திக் 
கொள்ளவும் . குளிர் சுரம் வரும்போது இதில் ஒரு மாத்தி 

எடுத்துப் பத்து மிளகின் சூரணத்துடன் கலந்து 
இளஞ்சூடான வெந்நீருடன் உட்கொள்ளவும் . 

வ் வா ! 
3 நாட்களுக்குச் செய்யவும் . 


ரையை 


பத்தியம் : பயற்றங்கஞ்சியுடன் குளிர்ந்த நீர் விட்டுச் 
சாப்பிடவும் . சீத ஜ்வரங்கள் தீரும் , 


40 


37 


தாப , வாத , சீத ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க 

குளிகை 


மேலான சாதிலிங் கங் கெந்த கம்சுக்கு 

மிளகிந்துப் புத்திப்பிலி 
மேலும்வெங் காரமிவ் வகைக்கிரு கழஞ்சியு 

மிகச்சுத்த நேர்வாளமும் 
பாலார்ந்த தோரெனங் கழஞ்சிசேர்த் தெலுமிச்சம் 

பழச்சாத்தி லேயரைத்துப் 
பயறளவு குளிகைசெய் தொன்றையிஞ் சிச்சாற்றில் 

பகர் தாப சுரத்தினுக்கு 
காலான வாதசீ தச்சுரத் திற்குமேல் 

கடுநொச்சிக் கொழுந்து மிளகு 
கமழ்மஞ்ச ளின்கஷாயத்தொரு கழஞ்சியில் 

கனகுளிகை கொடுசுரம்விடும் 
சேலந்த செங்கண்ணி பெரியநாயகிகௌ! 

சித்தமகிழ் சிவகிருபையால் 
சிங்கார முயர் தஞ்சை சரபேந்திர பூபதி 

சீருடனு ரைத்தமுறையே . 


37 


( இ - ள் ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 

நெல்லிக்காய் கெந்தகம் 

நேர்வாளம் 
பொரித்த வெங்காரம் 
இந்துப்பு 

சுக்கு 
மிளகு 

திப்பிலி 


வகளை வகைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்வத்திலிட்டு , எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நன்றாக 
அரைத்துப் பயறளவுள்ள மாத்திரைகளாகச் 

செய்து 
கொள்ளவும் . 

இதை நிழலில் உலர்த்திக்கொண்டு தாபஜ்வர 
மானால் ஒரு மாத்திரையை இஞ்சிச்சாற்றில் கொடுக்கவும் , 


வாதசீத ஜ்வரமானால் 

நொச்சிக்கொழுந்து 


மிளகு 


41 


மஞ்சள் 
வைகளை வகைக்கு 11 வராகனெடை எடுத்து ஒன்றாகக் 
கூட்டிக் கஷாயம் வைத்து அதில் ஒரு மாத்திரையை இழைத்துக் 
கொடுக்கவும் . ஜ்வரம் தீரும் . 


38. தாப ஜ்வரங்களுக்கு விளாமிச்சைக் கஷாயம் 
விலாமிச்சம் வேரத்தித் திப்பிலி னாணலின் 

வேருசிறுகாஞ் சோறியின் வேர் 
வெட்டிவேர் பற்பாட கம்முத்தக் காசுமிவை 

விபரமாய்ச் சமதைகூட்டி 
யெலாமி டித்துத்தூளதாக்கி மூவிரள் கொண் 

டதெடுத்து நீரில் போட்டு 
உடனெரித்துப் பதப்படிக் கிக்காய்ச்சிக் கொண்டதை 

யீந்திடில் தாபச்சுரம் 
நிலாது பாருள்ளு ழலையுந்தா கமுந்தீரும் 

நேர்த்தியுள பொரிக்கஞ்சியே 
நேமமுள பத்தியம் பெரிய நா பகிகௌரீ 

நிமலிசுந் தரிமா தங்கி 
வுல்லாச மதிநேசர் பெருவிடையீசர் பூசைநித 

முள்ளபடி செய்மகிமையால் 
ஓங்குபுகழ் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 
உண்மையொடு சொன்ன முறையே . 

38 


( இ - ள் ) 
- ள் ) விளாமிச்சைவேர் 

யானைத்திப்பிலி 
நாணல்வேர் 
சிறுகாஞ்சோறிவேர் 
வெட்டிவேர் 
பற்பாடகம் 
கோரைக்கிழங்கு 


இவைகளை வகைக்கு 1 பலமெடுத்து உலர்த்திக் கல் 
உரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துக்கொண்டு , மூவிரல் 

6 . 


42 


கொள்ளுமளவு தூளை ஒரு பாத்திரத்தில் போட்டு 8 மடங்கு 
ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி நாலிலொன்றாக வற்றக் 
காய்ச்சவும் . இக்கஷாயத்தைப் பருகத் தாபகரம் , உழலை தாகம் 
முதலானவைகள் தீரும் . 


பத்தியம் : பொரிக்கஞ்சி சாப்பிடவும் . 


39. சந்நிபாத ஜ்வரங்களுக்குக் கெந்தகாதி 

குளிகை 


சந்தமிகு கெந்தகம் நல்லிரதம் வெங்கார 

மகவல் பற்பம் பச்சைநாபி 
கதிர்சங்கு பற்பமிவை வகையொன்றுக் கோர்பலம் 

கனமிளகு நல் திப்பிலி 
யிந்தவகை யொன்றினுக் கொன் றரைப் பலமுட 

னிவையெலாம் கல்வமதிலிட் 
டேயெலு மிச்சம் பழச்சாற்றில் ரெண்டுநா 

ளேயரைத் துக்குன் றிநேர் 
முந்தநற் குளிகை செய் தேநிழலு லர்த்தியே 

மூங்கிற்கு ழாயிலிடுமேல் 
மொழிசந்நி வாதத்திற் கிஞ்சியிற் சுரத்திற்கு 

முதிர்வெத்தி லைச்சாற்றிலீ 
அந்தமா மொருபலஞ் சர்க்கரைப் பானகம் 

அளித்திடில் சுரமும் விடுமே 
வரன் கிருபை பெற்று வாழ் சரபேந்திர பூபதி 

யன்பாயு ரைத்த முறையே . 


39 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

பாதரஸம் 


நாபி 


சங்கு 


பற்பம் 
பொரித்த வெங்காரம் 


இவைகள் வகைக்கு ஒரு பலம் 


43 


மிளகு 


திப்பிலி 
இவ்விரண்டும் வகையொன்றுக்கு 11 பலம் 


முதலில் இரஸத்தையும் கெந்தகத்தையும் ஒரு கல்வத் 
திலிட்டுக் கஜ்ஜலி செய்து , பின்பு பற்பம் முதலான சரக்கு 
களைப்போட்டு , எலுமிச்சம்பழச்சாறு விட்டுக் கொஞ்சம் 
கொஞ்சமாக இரண்டு நாள் வரை கையோயா மலரைக்கவும் . 


பின்பு குன்றிமணிப் பிரமாணமுள்ள குளிகைகளாக 
உருட்டி நிழலில் காயவைத்துக்கொள்ளவும் .. இவைகளை 
மூங்கில் குழாய்க்குள் பத்திரப்படுத்தவும் . சன்னித 
ஜ் வரமானால் ( Typhoid ) இதிலொரு குளிகையெடுத்து 
இஞ்சிச்சாற்றில் சாப்பிடவும் . சாதாரண ஜ்வரங்களானால் 
வெற்றிலைச்சாற்றில் ஒரு குளிகை உட்கொள்ளவும் . அல்லது 
மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டு , 1 பலம் 
சர்க்கரைத் தண்ணீருடன் விழுங்கி விடவும் . அவை தீரும் . 


40. ஸகல ஜ்வரங்களுக்கும் வெள்ளிலோத்ர நெய் " 
சங்கநிறம் வெள்ளிலோத் திரமுந்தி ரிப்பழம் 

சந்தனமி லுப்பையின் பூ 
சாரமுமி குந்திடதி மதுரமிவ் வகையெலாம் 

சரிவகைக் கொருகழஞ்சி 
பங்கமில் லாமலாப் பாலினி லாறுபடி 

பண்பாக விட்டரைத்துப் 
பசுவின் நெய் யொருநாழி நல்லநீ ரொருநாழி 

பகர்ந்தபடி யே கலந்தே 
இங்கித மிலங்குமத் தாக்கினிய தாய்க்காய்ச்சி 

யிறக்கியே வடித்தெடுத்தே 
இயல்புடன் கேசாதி பாதமுத லாய்ப்பூசி 

விடதாப சுரந்தீருமே 
மங்கள நயங்குலவு பெரிய நா யகிகௌரீ 

மங்கைபங் காளரருளால் 


44 


மகிழ்ந்து நற் றஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

மதுரமொடு சொன்ன முறையே , 


40 


( இ - ள் . ) வெள்ளிலோத்திப்பட்டை 

திராக்ஷைப்பழம் 
சந்தனத்தூள் 
இலுப்பைப்பூ 
அதிமதுரம் 


முதலான சரக்குகள் வகைக்கு 1 வராகனெடை 
எடுத்துப் பசுவின் பால் விட்டு நன்றாக அரைத்து , 6 படி 
( பட்டணம் படி 2 ) பசுவின் பாலுடன் குழப்பி , பசுவி 
நெய் 1 படியும் ( பட்டணம் படி ) சுத்த ஜலம் 1 படியும் 
விட்டு , எல்லாவற்றையும் ஒன்று கலந்து , 

அடுப்பின் மேல் 
ஏற்றி சிறு தீயினாலெரித்துப் பதத்தில் இறக்கவும் . இதை 
வடிகட்டிப் பத்திரப்படுத்தவும் , 


தாப ஜ்வரத்தினால் அவதியுறும் நோயாளியின் பாத 
முதல் தலையுச்சிவரை இந்நெய்யை ஒரே சீராகப் பூசவும் . 
ஜ்வரம் தீரும் . 

குறிப்பு : - வெள்ளிலோத்திரப்பட்டை கிடைக்காவிட்டால் 
விளாம்பட்டையை எடுத்துக்கொள்ளவும் . 


41. சகல ஜ்வரங்களுக்கும் கெந்தகாதி மாத்திரை 


கெந்தகம் சூதமரி தாரவெங் காரமொடு 

கிளர்வெள்ளை நாபிதுத்தம் 
கேளிந்த வகையினெடை சுத்திசெய் நேர்வாளம் 

கிரமமுடனே சமதைசேர்த்து 
இந்தவகை யெட்டுமித மாய்முலைப் பாலினில் 

வேரான சிறுகீரையின் 
இயல்புற்ற சாற்றினி லரைத்ததைப் பயறு நிகர் 

இங்கிதமுடன் குளிகைசெய் 


45 


தந்தமாம் நிழலினில் உலர்த்தியொன் றிஞ்சிதனில் 

அச்சீத சுரத்தினுக்கி 
படல்வா தச் சுரத்திற்கும் நீரடைப் பாகில்கை 

யாந்தகரைச் சாறு தனிலீ 
தொந்தமாய் வந்தசுர மெல்லாம் பறந்திடும் 

துய்யபெரு விடையீசனார் 
துணைபடி பணிந்துவாழ் சரபேந்திர பூபதி 

துதித்தபடி சொன்ன முறையே . 


41 


பொரித்த 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

தாளகம் 

வெங்காரம் 
சுத்திசெய்த பாதரஸம் 

வெள்ளைப்பாவாணம் 
நாபி 
துத்தம் 
நேர்வாளம் 


இவைகளை வகைக்கு ( 14 வராகனெடை ) வீதமெடுத்து ஒரு 
சுத்தமான கல்வத்திலிட்டு , முதலில் ரஸத்தையும் , கெந்தகத்தை 
யும் கஜ்ஜலிசெய்து , பின்பு மற்ற சரக்குகளை ஒன்றன் பின் 
ஒன்றாகப் போட்டு , முலைப்பால் விட்டு ஒரு நாள் அரைக்கவும் , 
மறுநாள் சிறுகீரைச்சாறு விட்டு நன்றாக அரைத்துப் பயறளவுள்ள 
மாத்திரைகளாக உருட்டிக் கொண்டு நிழலில் உலர்த்தவும் ,, 
சீத ஜ்வரமானால் ஒரு குளிகையை இஞ்சிச்சாற்றில் கொடுக் 
கவும் . 

வாத ஜ்வரம் , நீரடைப்பு முதலியவைகளுக்கு இம்மாத்திரை 
யிலொன்றை எடுத்துக் கையாந்தகரைச் சாற்றில் கொடுக்கவும் . 
தொந்த ஜ்வரங்களும் தீரும் , 


42. சன்னிபாத ஜ்வரத்திற்கு தாளகாதி பற்பம் 


தாளகங் கெந்தகம் நேர் வாள மரிதாரம் 

தாமிர பற்பம் நாவி 


46 


தனிமனோ சிலையிரத முஞ்சமதை சேர்த்ததைத் 

தருங்கல்வத் தினில்வைத்துமேல் 
கேௗன்நி லப்பனைக் கிழங்கிலுட சாத்திலங் 

கேயரைத் தெடுகுப்பியில் 
கிரமமாய் வைத்து நற் சேலைமண் செய்துடன் 

கிளர்க்குக் குடப்புடமிடு 
மீளவு மெடுத்தாறி னால் பொடிகள் செய்தாலு 

மென்குன்றி நிகர் வெற்றிலை 
மேலலைந்து மிளகுவைத் தம் மருந் துண்டபின் 

வெந்நீர்கொடுத்திடுசுரம் 
நீளந்த சன்னிலா தந்தீரும் பத்தியம் 

நிறைகஞ்சி சோறுமோரு 
நிமலரருள் பெற்றுவாழ் சரபேந்திர பூபதி 

நேமமொடு சொன்ன முறையே , 


42 


( இ - ள் ) சுத்திசெய்த தாளகம் 

நெல்லிக்காய் கெந்தகம் 
நேர்வாளப்பருப்பு 

பத்ரதாளகம் ( மடல் ) 
தாம்ரபற்பம் 
சுத்திசெய்த நாபி 

மனோசிலை 
பாதரஸம் 


முதலில் 


இவைகளைச் சமனெடுத்துக் கொள்ளவும். 
இரஸத்தையும் கெந்தகத்தையும் கல்வத்திலிட்டு நன்றாக 
அரைத்துக் கஜ்ஜலியாகச்செய்து , பின்பு சரக்குகளை ஒன்றன் 
பின் ஒன்றாகப்போட்டு நிலப்பனங்கிழங்கின் சாறு விட்டு 
நன்றாக அரைக்கவும் , பின்பு சிறுசிறு வில்லைகள கத்தட்டிக் 
காயவைத்து , ஒரு அகலில் வைத்து , மேலே 
அகலினால் மூடிச் சேலைமண் செய்து காயவைக்கவும் , 
நாள் அதைக் குக்குட புடத்திலிடவும் . 

புடம் 

நன்றாக 
ஆறியபின் அகனலத்நிறத்து சரக்குகளைக் கல்வத்திலிட்டுப் 
பொடி செய்து வைத்துக் கொள்ளவும் , 


47 


இதில் 4 குன்றி எடையெடுத்து ஒரு வெத்திலையில் வைத்து , 
5 மிளகுஞ்சேர்த்து , நன்றாக மென்று தின்னவும் . பிறகு வெந்நீர் 
குடிக்கவும் . சன்னிபாத ஜ்வரங்கள் தீரும் . 


பத்தியம் : வேண்டிய அளவு கஞ்சி காய்ச்சிச் சாப்பிடவும் . 
மோர் சாதம் சாப்பிடலாம் . 


குறிப்பு - குக்குடபுடம் ஒரு முழம் நீளமும் ஒரு முழ உயர 
மும் உள்ளபடி வரட்டிகளை அடுக்கிப் புடம் போடுதல் , 


43. ஜ்வரங்களுக்கு சாதிலிங்கக் குளிகை 


சாதிலிங் கங்கடுக் காய்கடுக ரோகிணி 

சட்டமுள நேர்வாளமும் 
சார்ந்ததிப் பிலிதான்றிக் காய் நெல்லி முள்ளியிவை 

சரிவகைக் கோர்கழஞ்சு 
கோதிலகற் றாழஞ்சோற் றிற்கடுக்காய் பொடிகூட்டிப் 

பிசைந்த நீரைக் 
கொண்டரைத் துப்பாவட் டங்காயி நேர்குளிகை 

குணமுடன் செய்தபிறகே 
ஓதிடும் நன்னிழலு லர்த்திவைத் துக்கொண்டு 

ஒர்குளிகை முலைப்பாலிலீ 
உண்டான சுரமெல்லாந் தீருமேல் பாலன்ன 

முண்ணலாம் பத்தியமீதெ 
நீதிநெறி தவறாத போசல குலாதிபதி 

நிமலர்சங் கார்கிருபையால் 
நித்யகல் யாணகுண சரபேந்திர பூபதி 

நெஞ்சுகந் துரைசெய்முறையே . 


43 


( இ - ள் . ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 

கடுக்காய்த்தோல் 
கடுகரோகிணி 
சுத்திசெய்த நேர்வாளம் 
திப்பிலி 


48 


தான்றிக்காய்த்தோல் 
நெல்லிமுள்ளி 


முதலான சரக்குகளை வகைக்கு 11 வராகனெடை 
வீதமெடுத்துக்கொள்ளவும் . நன்றாக முற்றிய சோற்றுக் 
கற்றாழையைக் கொண்டுவந்து சிறுசிறு துண்டுகளாக்கிக் 
கடுக்காய்த்தூள் சேர்த்து இடித்து , ஒரு பாத்திரத்தில் 
அமுக்கி வைக்கவும் . மறுநாள் அதைப் பிழிய அதிலிருந்து 
சாறு இறங்கும் . 


மேலே சொல்லப்பட்ட சரக்குகளைக் கல்வத்திலிட்டுக் 
கற்றாழைச்சாறுவிட்டு நன்றாக அரைத்து , பாவட்டங்காயள 
வுள்ள மாத்திரைகளாகச் செய்யவும் . இவைகளை நிழலில் 
உலர்த்தி வைத்துக்கொண்டு வேண்டும் போது 
குளிகையை முலைப்பாலில் இழைத்துக்கொடுக்கவும் , பல வித 
ஜ்வரங்களும் தீரும் . 


பத்தியம் : - பால் சாதம் சாப்பிடவும் .. 


- 


44. ஜ்வரங்களுக்குக் " கெந்தகாதி மாத்திரை " 
கெந்தகம் வெங்கார மிரதமிம் மூன்றுமே 

கேளுசம பாகமதுசேர் 
கேளறு நேர் வாளமு மோராறு காசெடை 

கிரமமது தப்பாமலே 
இந்தவகை யெல்லாங்கை யாந்தகரைச் சாறுவிட் 

டேயரைத் துளுந்து நிகராய் 
யேர் குளிகை செய்தொன்றை புளியின் நற் கொட்டை நிகர் 

யெழில் வெண்ணெ யில்கலந்தே 
அந்தமுள்ள ஓரவெத்தி லைக்குள்வைத் தேயதை 

அடங்கலு முண்டபிறகே 
அந்தக்குளிர்ந்தநீர் கொடுதேக வாகரிந் 

தனேகசுரம் விட்டோடுமே 


49 


சந்ததமு நல்ல பெரு விடையீசர் கிருபையால் 

சகலகலை நிறைசுந்தரன் 
சற்குண பூஷணன் சரபேந்திர பூபதி 

சட்டமுட னிட்டமுறையே . 


( இ - ள் . ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

வெங்காரம் 

பாதரஸம் 
இச்சரக்குகள் வகைக்கு 1 வராகனெடை 
சுத்திசெய்த நேர்வாளம் 6 


44 


முதலில் ரஸத்தையும் கெந்தகத்தையும் அரைத்துக் 
கஜ்ஜலி செய்து , பின்பு மற்ற சரக்குகளைக் கல்வத்திலிட்டுக் 
கையாந்தகரைச் சாறு விட்டு நேகவரைத்து , உளுந்துப் 
பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டவும் . 
ஒரு குளிகையையெடுத்துப் 

யையெடுத்துப் புளியங்கொட்டையளவு பசு 
வெண்ணெயில் வைத்து , ஒரு வெத்திலையுடன் சுருட்டிச் 
சாப்பிடவும் . பின்பு குடிப்பதற்குக் குளிர்ந்த 
கொடுக்கவும் . 

தேகவாகறிந்து மாத்திரையைக் கொடுக்க பற்பல 
ஜ்வரங்களும் தீரும் . 
குறிப்பு : பேதியுடன் கூடிய ஜ்வரத்திற்கு இம்மாத்திரையைக் 
கொடுக்கக்கூடாது . 


45. பற்பல ஜ்வரங்களுக்கும் தைலம் 


கடல் நுரை விலாமிச்ச வேர்மஞ்சள் பொன் மெழுகு 

கடுகரோகிணி வெட்டிவேர் 
கம்பிப்பி சின்கெந்த கஞ்சந்தனம்முத்தக் 

காசுமஞ் சிட்டிகோஷ்டம் 
இடரிலா ததிமதுரம் மிலுப்பைப்பூ சதகுப்பை 

யெழிற்சுக்குப் பெருங்குறும்பை 
7 


50 


ந்துப்பு வகைக்கொரு காசிடைகள் சேர்மோரி 

லேயரைத் தெண்ணெய் நாழி 
திடமோரி லாறுபடி விட்டெரித் ததைவடித் 

தேயுடம் பிற்பூசவும் 
தேகங்கை காலெரிவு விஷமச்சு ரங்களொடு 

சீதச்சு ரங்களல்லால் 
உடனேவ ருஞ்சுரங்க ளெல்லாம்ப றந்திடும் 

உமைபாகர் பூஜைய தனால் 
உத்தமகு ணத்தை நிறை சரபேந்திர பூபதி 

உண்மையாய்ச் சொன்ன முறையே . 


45 


( இ - ள் . ) கடல் நுரை 

இலாமிச்சைவேர் 
மஞ்சள் 
பொன்மெழுகு 
கடுகரோகிணி 
மஞ்சிஷ்டா 
அதிமதுரம் 
சதகுப்பை 
பெருங்குரும்பை 


வெட்டிவேர் 
கம் பிப்பிசின் 
நெல்லிக்காய் கெந்தகம் 
சந்தனத்தூள் 
கோரைக்கிழங்கு 
கோஷ்டம் 
இலுப்பைப்பூ 


சுக்கு 


இந்துப்பு 


முதலிய சரக்குகளை வகைக்கு ஒரு வராகனெடை 
எடுத்துக் காயவைத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து அம்மியின் 
மேல் வைத்துப் பசுவின் மோர்விட்டரைத்து , 


நல்லெண்ணெய் 1 படியும் ( 5 சேர் ) 
பசுவின்மோர் 6 படியும் ( 30 சேர் ) 


இறக்க 


கூட்டி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் 
வும் . இத்தைலத்தை உடம்பில் தேய்த்துக்கொண்டுவர , 


கைகாலெரிச்சல் 
விஷம ஜ்வரம் 

சீத ஜ்வரம் 
முதலானவைகள் தீரும் . 


51 


46. ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க குளிகை " 


நன்னய மிகுஞ்சுக்கு சாதிலிங் கம்பச்சை 

நாபிவெங் காரம் நிறைகேள் 
நன்றாய் வகைக்குமோ ரோர்பலஞ் சேர்த்துமேல் 

நாலுபல மேதிப்பிலி 
யின்னவகை யைந்தையும் முதிர்ந்திடும் காடியில் 

எலுமிச்சம் பழச்சாற்றினில் 
லேயதை யரைத்தெடுத் துக்கொண்டு குன்றிமணி 

யின்னிகர தாய்க்குளிகைசெய் 
சொன்னதொரு குளிகையொன் றிஞ்சிநற் சாற்றினில் 

சுகியெலு மிச்சம்பழச் 
சுகந்தநற் சாற்றினில் காடியி லீந்திடில் 

சுரமெலாம் விட்டோடுமே 
அன்னபூ ரணிபெரிய நாயகி யிடங்குலவு 

மய்யர் பெரு விடையீசர்செய் 
அருள் பெருகுந் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

அன்பாயு ரைத்தமுறையே . 


46 


( இ - ள் ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 


நாபி 


பொரித்த வெங்காரம் 


சுக்கு 


இவைகள் வகைக்கு ஒரு பலம் 

திப்பிலி 4 பலம் 


இவைகளைக் கல்வத்திலிட்டு , புளித்த காடிவிட்டு ஒரு நாள் 
முழுதும் அரைக்கவும் . மறுநாள் எலுமிச்சம் பழச்சாறுவிட்டு 
நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணம் உள்ள மாத்திரை 
களாக உருட்டிக்கொள்ளவும் . 


இதில் ஒரு குளிகையை எடுத்து இஞ்சிச் சாற்றிலோ அல்லது 
எலுமிச்சம் பழச்சாற்றிலோ அல்லது காடியிலோ இழைத்துக் 
கொடுக்கவும் . ஜ்வரங்கள் தீரும் , 


52 


47. திரிதோஷ ஜ்வரங்களுக்கு இலுப்பைப் , 

மாத்திரை 


பண்பான நல்லிலுப் பைப்பூவு மொருபங்கு 

பகர்கடுக ரோகணியிரு 
பங்குநேர் வாளமும் தப்பாம லேமூன்று 

பங்குட னிவ்வகையெல்லாம் 
நண்பாய்க் குளிர்ந்த நீர் விட்டரைத் துக்குளிகை 

நற்குன்றி மனு நிகர் செய்து 
நல் பித்தச் சுரத்திற்கு வாதச்சு ரத்திற்கு 

நறும் வெல்லம் சர்க்கரையிலீ 
தினம்பார்க்கும் சேத்தும சுரத்திற்கு மனுபானம் 

தேனிலொவ் வோர்குளிகையீ 
தீங்கான சுரமெல்லாம் நீங்கிப்ப றந்திடும் 

திங்களில் கும்சடையினற் 
பெண்பாலில் வைத்தபெரு விடையீசர் பூசையில் 

பிரியவுற் றிடுமுத்தமன் 
பெரியோர்கள் சித்தமகிழ் சரபேந்திர பூபதி 

பெருமையாய்ச் சொன்னமுறையே . 


47 


( இ - ள் ) இலுப்பைப்பூ 

கடுகரோகிணி 
சுத்திசெய்த நேர்வாளம் 


1 பலம் 
2 பலம் 
3 பலம் 


இவைகளைக் கல்வத்திலிட்டு குளிர்ந்த ஜலம் விட்டு நன்றாக 
அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாகஉருட்டி 
நிழலில் உலர்த்தி வைத்துக் கொள்ளவும் . 

பித்த ஜ்வரமானால் வெல்லத்திலும் , வாத ஜ்வரமானால் 
சர்க்கரையிலும் , கப ஜ்வரமானால் தேனிலும் ஒவ்வொரு 
மாத்திரை கொடுக்கவும் . அவைகள் தீரும் . 


48. சகல ஜ்வரங்களுக்கும் நேர்வாள மாத்திரை " 
நேர்வாளம் சுத்திசெய் துள்ளிலையு மேலொடும் 
நீக்கிக்க டுகுரோகிணி 


53 


நிறைசமதை சேர்த்தெலு மிச்சம்ப ழச்சாற்றில் 

நேர்ந்தரைத் துளுந்து நிகராய் 
சீர் வாய்ந்த குளிகைசெய் துலர்த்திப்பித் தவா தச் 

சேத்துமச் சுரத்திற்குமேல் 
செப்புகள் சர்க்கரையி லிஞ்சியில் தேனோடும் 

சேர்த்துத்திப் பிலியிலீவாய் 
ஏர்வாய்ந்த குன்றிமணி நிகர்விரே சனத்திற்கு 

மீந்திடதி லதிகமானால் 
எதில் சிறு கீரைவே ரரைத்துமோ ரில் கொடுத் 

தீரமாம் துணி கொப்புள் சேர் 
பார்வாய்ந்த சுரம் விடும் முருங்கையிலைச் சாறுடன் 

பத்தியம் பாலன்னமுமே 
பரமரருள் கிருபையால் சரபேந்திர பூபதி 

பாங்காயு ரைத்தமுறையே , 


48 


( இ - ள் . ) நேர்வாளத்தின் மேலோட்டையும் உள்ளே 
இருக்கும் இலையையும் நீக்கிச் சுத்திசெய்து , அதற்குச் சம 
னெடை 

டுகுரோகிணி சேர்த்துக் கல்வத்திலிட்டு எலுமிச் 
சம்பழச்சாறு விட்டு நன்றாக அரைத்து , உ ளுந்தளவுள்ள 
மாத்திரைகளாக உருட்டி வைத்துக்கொள்ளவும் . 


வாத 


பித்த ஜ்வரத்திற்குக் கல்கண்டுத்தூளோடும் .. 
ஜ் வரமெனில் இஞ்சிச்சாற்றிலும் , கப ஜ்வரத்திற்குத் 
தேனிலும் , திப்பிலிச் சூரணத்திலும் மாத்திரை 
கொடுக்கவும் 


பேதியாக வேண்டுமெனில் குன்றிமணிப் 

பிரமாணம் 
இம்மாத்திரையை விழுங்கவும் . நன்றாகப் பேதியாகும் . 
பேதி அதிகமானால் சிறு கீரை வேரை, 

வேரை , மோர்விட்டு 
அரைத்துக் கொடுக்கவும் . 


தொப்புளின் மேல் ஈரத்துணியையும் போடவும் . 
ஜ்வரங்கள் தீரும் . 


பத்தியம் : முருங்கையிலை ரஸத்துடன் பால் சாதம் 
சாப்பிடவும் , 


54 


49. உள்காய்ச்சலுக்கு " பஞ்சாமிர்தம் " 


ஏலம் நன் னாரிவேர் மிளகுநற் சீரக 

மெழில் நிலப் பனைக்கிழங்கு 
மிளகு திப் பிலியிந்த வகைக்குமோ ரோர்பலம் 

இடித்திடும் சூரணமுதல் 
சீலமுள சர்க்கரையி லேழுபலம் நாரிநெய் 

சிறந்தபே யன்பழத்தைச் 
சீராயு ரித்ததில் பதினைந்து போட்டுமேல் 

சேர்த்து நய மாய்ப்பிசைந்து 
கோலமுயர் சூரியப்பு டத்திலதை வைத்திடு 

கொடுகொட்டைப் பாக்கு நிகராய்க் 
கொண்டபின் னுள் காய்ச்ச லெல்லாம் பறந்திடும் 

குஞ்சரமுக க்கடவுளை 
வேலரைப் பெற்று மகிழ் சிவகாமி நேசர் பெரு 

விடையீசர் கிருபைய தனால் 
வெற்றிபெரு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

விபரமொடு சொன்ன முறையே . 


49 


( இ - ள் ) ஏலக்காய் 

நன்னாரிவேர் 
சீரகம் 
நிலப்பனைக்கிழங்கு 
திப்பிலி 
முதலான சரக்குகள் வகைக்கு ஒரு பலம் 
சர்க்கரை 

1 பலம் 
2 பலம் 


மிளகு 


இவைகளைக் கல்லுரலிலிட்டிடித்து வஸ்திரகாயஞ் 
செய்து , 

அதனுடன் 15 பேயன் வாழைப்பழத்தை நெய் 
யுடன் கூட்டிப்பிசைந்து , எல்லாவற்றையுமொன்று கலந்து 
சூரியபுடத்தில் வைக்கவும் . இதில் ஒரு கொட்டைப்பாக்கள 
வெடுத்துச் சாப்பிட்டுவர , உள்காய்ச்சல் அனைத்துந்தீரும் . 


55 


50 , 


சகல ஜ்வரங்களுக்கும் சாதிலிங்க குளினக 
சாதிலிங் கம்வெள்ளைப் பாழாணம் சுக்கிரதம் 

சரிவகைக் கொருகாசெடை 
சார்ந்ததிப் பிலிமிளகு கெந்தகம் சீரகம் 

சமவகைக் கரைக்காசெடை 
ஓதிடும் பச்சரிசி நாலுகா செடையுட 

னுண்டான பலவகைநிறைக் 
குள்ள நிறை நேர்வாள முஞ்சுத்தி செய்துசேர்த் 

துயர்ந்திடெலு மிச்சம்பழத் 
தீதிலாச் சாறு விட் டரைத்தெடுத் துக்கொண்டு 

திறமையுடனே குளிகை செய் 
தேயொன்றை யீந்திடில் சுரமெல்லாந் தீர்ந்திடும் 

திகழ்பெற்ற தஞ்சைநகர்வாழ் 
பேதுத்த பாதர் பெரு விடையீசர் கிருபையால் 

பூசுரர்கள் சங்கமகிழப் 
பொன்மாரி பொழிகின்ற செங்கைமுகில் சரபேந்திர 
பூபதியு ரைத்தமுறையே . 

50 


-- 


( இ - ள் ) சுத்திசெய்த லிங்கம் 

-1 வராகனெடை 
வெள்ளைப்பாஷாணம் 
பாதரஸம் 
நெல்லிக்காய் 

கெந்தகம் -1 வராகனெடை 
திப்பிலி 
மிளகு 
சீரகம் 
சுக்கு 

-1 வராகனெடை 
பச்சரிசி 

-4 
சுத்திசெய்த நேர்வாளம் 

--10வராகனெடை 


இவைகளைக் கல்லத்திலிட்டு , எலுமிச்சம் பழச்சாறு விட்டு 
நன்றாக அரைத்துக் குன்றிமணி அளவுள்ள மாத்திரைகளாகச் 
செய்து கொள்ளவும் . இதிலொன்றையெடுத்து ( வெந்நீருடன் ) 
விழுங்கப் பலவித ஜ்வரங்களுந் தீரும் . 


56 


51. சீத ஜ்வரங்களுக்கு சந்தனாதி மாத்திரை 


இலக்குமணச் சந்தனம் கெந்தகம் வெட்டிவேர் 

இலவங்கப் பட்டையிரதம் 
பேர்கடுக ரோகிணி விலாமிச்சை வேர்கோஷ்டம் 

எழில்சண்ப கத்தரும்பு 
துலங்குமணி நேர்வாள மதிமதுர மிது வெலாந் 

து திவகைக் கொருகழஞ்சி 
துய்யவெங் காரங்க ழஞ்சியரை யிளநீரில் 

தோய்ந்திடவு மேயரைத்தே 
அலங்காரப் பாவட்டக் காயிநேர் குளிகைசெய் 

ததனையிள நீரிலுடனே 
யாகட்டு மேலுலர்த் திக்கொண்டு மீயலாம் 

அச்சீதச் சுரமும்விடுமே 
நலங்களுயர் யெங்கள் பெரு விடையீசர் கிருபையால் 

நால்வேத சங்கர்பலர்சூழ் 
நராதிபர் சிகாமணி சரபேந்திர பூபதி 

நாகரீக னுரைசெய்முறையே . 


51 


( இ - ள் ) சந்தனத்தூள் 

சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 
வெட்டிவேர் 
லவங்கப்பட்டை 
சுத்திசெய்த பாதரஸம் 
கடுகரோகிணி 
இலாமிச்சைவேர் 
கோஷ்டம் 
சண்பகமொட்டு 
சுத்திசெய்த நேர்வாளம் 
அதிமதுரம் 


முதலான சரக்குகள் வகைக்கு 11 வராகனெடை 

பொரித்த வெங்காரம் 20 குன்றி எடை 
அவைகளுள் , ர ஸத்தையும் கெந்தகத்தையும் முதலில் 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்துகொண்டு 


57 


பின்பு , மற்றச் சரக்குகளை ஒன்றன் பின்னொன்றாகப் போட்டு 
இள நீர்விட்டு நன்றாக அரைக்கவும் . நன்றாக மசிந்தபின் 

தைப் பா வட்டம் விதைப் பிரமாணமுள்ள குளிகைகளாகச் 
செய்து நிழலில் உலர்த்திக் கொள்ளவும் . 


சீத ஜ்வரத்திற்கு ஒரு குளிகையை யெடுத்து வெந்நீருடன் 
உட்கொள்ளவும் . 


52. நீடித்த ஜ்வரம் , திரிதோஷ ஜ்வரம் முதலானவை 

களுக்கு இரதாதிச் சூரணம் 


நன்னய மிகுந்திலகு மிரதமொடு கெந்தகம் 

நாபியொரு வகையினிறைகேள் 
நாந்தொரு வராகனெடை யிந்துப்பி ரண்டதாய் 

நாட்டிடு வராகனெடையே 
பின்னரை வராகனெடை யாமிளகு நேர்வாளம் 

பிசகாம லோர்பத்தது 
பேசிய வராகனெடை சேர்சுத்தி செய்ததைப் 

பேரான சூரணமதாய்ச் 
சொன்னபடி செய்துசிமி ழிலடைத் துக்கொண்டு 

சூழுளுந் துக்கு நிகராய்ச் 
சொற்சர்க்க ரையில் கொடு பழங்காய்ச்சல் திரிதோஷச் 

சுரமுழுதும் விட்டோடுமே 
பொன்னணி பதத்தர் பெரு விடையீசர் பூசையில் 

புகழ்பெற்ற புருஷோத்தமன் 
போசல குலபதி தஞ்சைவாழ் சரபேந்திர 

பூபதிவு ரைத்தமுறையே . 


52 


( இள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 


பாதரஸம் 
நாபி 


8 


58 


வைகள் வகைக்கு 
பொரித்த இந்துப்பு 


ஒரு வராகனெடை 
- 2 


மிளகு 


-- 


* 


சுத்திசெய்த நேர்வாளம் 


10 வராகனெடை 


முதலில் ரஸத்தையும் கெந்தகத்தையும் கல்வத்திலிட்டு 
நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து , மற்ற சரக்குகளையும் 
ஒவ்வொன்றாகப் போட்டுச் சூரணித்துக் கொள்ளவும் . 


வேண்டும்போது இச்சூரணத்தில் உளுந்துப் பிரமாண 
மெடுத்துச் சர்க்கரையுடன் கலந்து உட்கொள்ளவும் . 


நீடித்த ஜ்வரம் , திரிதோஷ ஜ்வரம் முதலியவை தீரும் . 


53. குளிர்ஜ்வரம் , வரள் ஜ்வரம் முதலியவை 

களுக்குத் துருசு மாத்திரை 


சந்தநிறை துருசியொரு பலமுமூ மத்தையிலைச் 

சாற்றினில் லொருமூன்று நாள் 
சட்டமுட னேயதை யரைத்தெடுத் துக்கொண்டு 

சரிபச்சைப் பயறுநிகராய் 
யிந்தவித மேகுளிகை செய்துலர்த் திப்பின்னால் 

எழில்கருப் புட்டிதனிலே 
ஏர் குளிகை யொன்றொன்று தப்பாமல் முன்று நா 

ளீந்திடில் பத்தியமுமே 
அந்தகைப் புப்புளிப் புத்தள்ளி வைத்திடி 

லணுகாது குளிர்காய்ச்சலும் 
அல்லாம லேவரள் காய்ச்சலுந் தீருமே 

யபிராமி யபயபாணி 
சுந்தரிக் கன்பர்பெரு விடையீசர் கிருபையால் 

சுபமிலகு தஞ்சை நகர்வாழ் 
சொல்லரிச் சந்திரன் சரபேந்திர பூபதி 

சொன்ன திது நல்லமுறையே . 


53 


59 


( இ - ள் ) சுத்திசெய்த துருசு ஒரு பலமெடுத்துக் கல்வத்தில் 
வைத்து ஊமத்தையிலைச் சாறுவிட்டு நன்றாக 3 நாட்களுக்கு 
அரைத்துப் பச்சைப்பயறளவுள்ள குளிகைகளாகச் செய்து நிழலில் 
உலர்த்தவும் . 


இதில் ஒரு குளிகை எ டுத்துப் பனைவெல்லத்துடன் 
விழுங்கவும் . இவ்வாறு 3 நாளைக்குத் தினம் ஒரு குளிகை 
வீதம் உட்கொள்ள , குளிர் ஜ்வரம் வரள் ஜ்வரம் முதலான 
வைகள் தீரும் . 


பத்தியம் : - கசப்புச்சுவையுள்ள பண்டங்களையும் , புளிப்புச் 
சுவையுள்ள பண்டங்களையும் நீக்கிவிடவும் . 


54. ஜ்வரத்திற்குக் குருவிச்சவேர்க் கஷாயம் 
குருவிச்ச வேருபற் பாடகஞ் சுக்கேலம் 

கொத்தமல்லி நற்சீரகம் 
குருந்தோட்டி வேருமில வங்கம்நன் னாரிவேர் 

குளிர் செய் நெல்லிப்பருப்பு 
மருவுற்ற செண்பகப் பூமுத்தக் காசோடு 

மருவுசீந் திற்கொடியிடி 
மட்டுடன் நானாழி நீர்விட்டு நாழியாய் 

மலையாம லுங்காய்ச்சியே 
இருபொழுது மேயுழக் குழக்காக வுங்கொடுத் 

திடுபத்தியங் களது கேள் 
இயல்பான கஞ்சிகாய்ச் சிக்கொடுத் தால்சுரம் 

மிருதண்ட னிட்டோடுமே 
தருவுற்ற தாளர் பெரு விடையீசர் கிருபையால் 

தஞ்சைநக ராதிபதியாய்த் 
தமிழருமை நிறைசதுர சரபேந்திர பூபதி 
தனதுட னுரைத்தமுறையே . 

54 


( இ - ள் ) குருவிச்சவேர் 

பற்பாடகம் 


60 


சுக்கு 
ஏலக்காய் 
கொத்தமல்லி 
சீரகம் 
சித்தாமுட்டிவேர் 
கிராம்பு 
நன்னாரிவேர் 
நெல்லிப்பருப்பு 
செண்பகமொட்டு 
கோரைக்கிழங்கு 
சீந்தில் கொடி 


இவைகளை வகைக்கு 1 பலமெடுத்துக் கல்லுரலிலிட்டு 
ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டு , 4 படி தண்ணீர் 
விட்டு அடுப்பின் மேலேற்றி 1 படியாகும் வரை வற்றக்காய்ச்சி 
வடிக்கட்டவும் . 


தினம் இருவேளை காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு 
உழக்கு வீதம் கொடுக்கவும் . ஜ்வரங்கள் தீரும் . 


பத்தியம் : - அரிசி நொய்க்கஞ்சி மாத்திரமே சாப்பிடவும் . 


55. தீராத ஜ்வரத்திற்குச் சாதிலிங்க குளிகை 
சாதிலிங் கங்கௌரி பாஷாணம் நல்துரிசி 

சாரந்த வெண்பாஷாணம் 
சத்துள மனோசிலை நேர்வாளத் துள்விழம் 

சாடிப்பொன் னரிதாரமும் 
ஓதிய வகைக்குமொரு பணவெடை நிறுத்ததை 

உற்பன மாய்ச் சேர்த்துமே 
லுயர்பாக லிலைவெதுப் பிப்பிழிந் திடுசாத்தி 
லுள்ளபடி யேயரைத்துக் 


61 


கோதிலா நல்லதேத் தாம் வித்தி னிகரான 

குளிகைசெய் தேநிழனிலக் 
குணத்துட னுலர்த்தியே முலைப்பாலி லீந்திடில் 

கொடுஞ்சுர மெலாந்தீருமே 
பாதிமதி வேணிபெரு விடையீசர் கிருபையால் 

பலகோடி புண்ய நதியும் 
பணி கெங்கை யாடிவரு சரபேந்திர பூபதி 

பார்த்திப னுரைத்தமுறையே . 


55 


( இ - ள் . ) சுத்திசெய்த 


சாதிலிங்கம் 
கௌரீபாஷாணம் 
துருசு 
வெள்ளைப்பாஷாணம் 
மனோசிலை 
நேர்வாளம் 
தாளகம் 


வைகளை வகைக்கு ஒரு 

பணவெடை ( 31 குன்றி ) 
எடுத்துக் கல்வத்திலிட்டுப் பாகலிலையை ஒரு சட்டியிலிட்டு 
அடுப்பின் மேலேற்றி வெதுப்பிச் சாறு பிழிந்து. அதனா 
லரைத்துக் கொள்ளவும் . நன்கு மையான பின் தேத்தாங் 
கொட்டைப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாகச் 
வைத்துக்கொண்டு நிழலில் உலர்த்தவும் . 


இதிலொரு மாத்திரையை எடுத்து முலைப்பாலுடனே 
இழைத்துக் கொடுக்கப் பற்பல ஜ்வரங்களும் தீரும் . 


56. பற்பல முறை ஜ்வரங்களுக்கும் துத்தாதி குளிகை 


சுந்தரத் துத்தமரி தாரம்வெண் காரமும் 

சுப்பிரமுய ரப்பிரகமெனச் 
சொல்கின்ற கெந்தகம் துருசியிர தங்கௌரி 

சூழிந்த வகைசமதைசேர்த் 


62 


தந்தமுள பாகலிலைச் சாத்தினி லரைத்துமே 

லானசிறு பயறினிகராய் 
அற்புதக் குளிகையைச் சீரகஞ் சர்க்கரையி 

லனுபான மறவாமலே 
இந்தவித மேகொடு வரிசையா யொன்றைவிட் 

டிரண்டைவிட் டேமூன்றைவிட் 
டேநாலை விட்டுவரு சீதச்சு ரந்தீரு 

மெங்கள் சிவ காமிகௌரீ 
யந்தரிக் கன்பர் பெரு விடையீசர் கிருபையால் 

அகமகிழ்ந் தென்னாளுமே 
யணிதஞ்சை நகரில்வாழ் சரபேந்திர பூபதி 

யன்ன தாதா சொல்முறையே . 


56 


( இ - ள் . ) சுத்திசெய்த துத்தம் 


. 


தாளகம் 


அப்ரகம் ( கிருஷ்ணா ) 
கெந்தகம் 


32 


துருசு 


பாதரஸம் 

கௌரீபாஷாணம் 
பொரித்த வெங்காரம் 


இவைகளைச் சமனெடை எடுத்து , முதலில் இரஸத்தை 
யும் கெந்தகத்தையும் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் 
கஜ்ஜலி செய்து . பாக்கியுள்ள சரக்குகளை ஒவ்வொன்றாகச் 
சேர்த்துப் பாகலிலைச்சாறுவிட்டு நன்றாக அரைத்துப் பயறு 
அளவுள்ள மாத்திரைகளாக உருட்டிக்கொள்ளவும் . பின்பு 
இதை நிழலில் உலர்த்திச் சர்க்கரைகலந்த சீரகச்சூரணத்துடன் 
ஒவ்வொரு குளிகை வீதம் தினந்தோறும் கொடுக்கவும் 


ஒன்றைவிட்டு ஒரு நாள் வரும் ஜ்வரம் . 2 நாளைக்கு ஒரு 
முறை ஜ்வரம் வருதல் , மூன்று நாளைக்கொருமுறை உண்டா 
கும் ஜ்வரமும் , நான்கு நாளைக்கு ஒரு தடவை ஏற்படும் 
ஜ்வரம் முதலான பலவித முறை ஜ்வரங்களும் தீரும் . 


63 


37. ஜ்வரங்களுக்குக் கெந்தகாதி பற்ப மாத்திரை 


கெந்தகங் காரீய பற்பம்வெள் ளிபற்பம் 

கிளர்பச்சை நாவியிர தம் 
கிட்டாத் காமிரத்தில் பற்பம் நேர் வாளம் 

கேள் பொன்னூமத்தைவிரையு 
ந்தவகை யொன்றினுக் கீரிரு வராகனெடை 

இயல்புட னெலாஞ்சேர்த்து 
மேலிஞ்சி நற்சாத்தி னில் நொச்சியின் சாத்தினி 

லெழில்சீர்முல் லைச்சாத்தினில் 
அந்தமுடன் மூன்று நா ளே ரொரு சாறுவிட் 

டரைத் டொன் புதுசாமமேல் 
குன்றிநிகர்குளிகை யொன்றிஞ்சிச் சாற்றிலீந் 

தாகிளொரு சாமமதுபார் 
வந்தசுர முந்தீரு முந்தமார்க் கண்டருக்கு 

வந்து தவு சிவகிருபையால் 
வளம் பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

வண்மையாய்ச் சொன்னமுறையே , 
( இ - ள் . ) சுத்தி செய்த நெல்லிக்காய் கெந்தகம் 


57 


நாபி 


பாதரஸம் 
நேர்வாளம் 

பொன்னூமத்தைவிதை 
காரீயபற்பம் 
வெள்ளிபற்பம் 

தாமிரபற்பம் 
இவைகளை வகைக்கு 4 வராகனெடை வீதமெடுத்து , 
முதலில் இர ஸத்தையும் செந்தகத்தையும் அரைத்துக் 
கஜ்ஜலி செய்து பின்பு பற்பவகைகளைச் சேர்த்து அரைக்க 
வும் , கடைச்சரக்குகளை ஒவ்வொன்றாகச் சேர்த்து இஞ்சிச் 
சாறு நொச்சிச்சாறு , முல்லைச்சாறு முதலியவைகளைத் தனித் 
தனியேவிட்டு மும்மூன்று நாட்களரைக்கவும் . கடைசியாகச் 
சொல்லப்பட்ட சாறு விட்டு அரைத்தானபின் 9 

அரைத்தான பின் 9 ஜாமங்கள் 
{ 1 } நாட்கள் ) கல்வத்து -னே வைத்திருந்து பின்னர் குன்றி 


64 


மணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டவும் . 
இதில் ஒரு குளிகை எடுத்து இஞ்சிச்சாற்றில் உரைத்துக் 
கொடுக்கவும் . 3 மணி நேரத்திற்குள் எவ்விதமான ஜ்வரமும் 
நிற்கும் . 


58 . 


சகல ஜ்வரங்களுக்கும் " வெள்ளிலோத்திரக் 

கஷாயம் " 


குருவெள்ளி லோத்திரம் நெய் தல்கிழங் கீச்சங்கு 

ரும்பைதா மரையின் வளையம் 
குளிர்சந் தனமிலுப் பைப்பூமுத் தக்காசு 

செருகுலவு குழைவிழலின்வேர் 
இருவேலி வேர்முந்தி ரிப்பழம திமதுர 

மிந்தவகை பிசகாமலே 
யிருநாழி நீர்வார்த்த ரைத்துப்ப தப்படிக் 

கெரித்துழக் காய்க்காய்ச்சியே 
பருகக்கொடுத்திடுமுன் நில்லாது சுரமெலாம் 

பஞ்சாய்ப ரந்தோடுமே 
பார்வதி யுமாகௌரீ சிங்காரி பசுபதி 

பலநாமி யபயபாணி 
மருமலர ணிந்திடும் பெரியநா யகியிடம் 

மருவுசங் கரர் கிருபையால் 
மாட்சிபெறு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

மாதயவு டன்சொல் முறையே . 


58 


( இ - ள் . ) வெள்ளிலோத்திரம் 

நெய்தல் கிழங்கு 
ஈச்சங்குரும்பை 
தாமரையிலையினுட்சுருள் 
சந்தனத்தூள் 
இலுப்பைப்பூ 
கோரைக்கிழங்கு 
விழல்வேர் 
வெட்டிவேர் 


65 


திராக்ஷைப்பழம் 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்கு ( 1 பலம் வீதம் ) எடுத்துக் கல்லுரலி 
லிட்டிடித்து 2 படி தண்ணீர் (சின்னபடி ஒன்று ) விட்டு அரைத்துக் 
கலக்கி அடுப்பின்மேல் வைத்து எரித்து , உழக்கா . அதாவது 
எட்டிலொன்றாக வற்ற வைக்கவும் . இதைப் பருகிவரப் பற்பல 
ஜ்வரங்களுந் தீரும் . 

* - * - X 
59. ஜ்வரங்கள் , சன்னிக்குச் சாதிலிங்காதிக் 

கலிக்கம் 


சாதிலிங் கம்பச்சை .நாவிதிப் பிலிமிளகு 

சாரமுள வெங்காரமுஞ் 
சமடை 
தையாய்ச் சேர்த்திடெ லுமிச்சம் பழத்தினுட 

சாற்றினில ரைத்து நயமாய்க் 
கோதிலாக் குன்றிமணி நிகர்மாத்திரைகள் செய் 

துக்கொண்டு நிழலுலர்த்திக் 
குப்பைமே னிச்சாற்றில் சாரணைச் சாற்றில் நற் 

கோதையர் முலைப்பாலினில் 
ஒதிவெத் திலைச்சாற்றி லோர்வகையில் குளிகையு 

ரைத்துப்போட் டிடுகலிக்கம் 
வுண்டான சகலஜ்வர முஞ்சன்னி வாதமும் 

ஒடுங்கிப் பயந்தோடுமே 
வேதியர் பணிந்தபெரு விடையீசர் கிருபையால் 

வீரசிங் காசனமதில் 
விஞ் ைஜநிறை தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

விசையனுரை செய்தமுறையே . 


59 


( இ - ள் . ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 


நாபி 


திப்பிலி 


மிளகு 


பொரித்த வெங்காரம் 


9 


గర 


இவைகளைச் சமனெடுத்துக் கல்வத்திலிட்டு எலுமிச்சம் 
பழச்சாறு விட்டு நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாண 
முள்ள மாத்திரைகளாக உருட்டிக் கொள்ளவும் . இவைகளை 
நிழலில் காயவைத்துப் பத்திரப்படுத்தி , வே ண்டும் போது 
இதிலொன்றையெடுத்துக் 


குப்பைமேனிச்சாறு 
சாறணைக்கிழங்குச்சாறு 
முலைப்பால் 
வெத்திலைச்சா 


சாறு 


கண் 


முதலியவைகளிலேதேனு மொன்றில் உரைத்துக் 
களுக்குக் 

கலிக்கமிடவும் , சகல விதமான ஜ்வரங்களும் , 
ஜன்னிகளுந் தீரும் . 


குறிப்பு : து மிகவும் காரமுள்ள 

மருந்தாசையால் 
இம்மருந்தைச் செய்தவுடன் கண்களில் போடக்கூடாது . 
ஒரு வருடம் அல்லது 2 வருடங்கள் சென்றபின்னர் தான் உப 
யோகித்தல் வேண்டும் . ஆகவே - இம்மருந்தை 

இம்மருந்தை நிதானித்துப் 
பிரயோகிக்கவும் , 


60. குளிர்க்காய்ச்சலுக்கு துத்தாதி குளிகை 


துத்தம் நற்சீரகஞ் சாதிலிங் கங்களொடு 

துருசுபா ழாணமிவை சேர்த் 
துகையாய் வகைக்கொரு வராகனெடை சேர்த்தெலாம் 

து திமுலைப் பால் விட்டரை 
மெத்தவும் நயத்துடன் குன்றிமணி நிகர தாய் 

மேலானமாத் திரைசெய் 
மேனிழ லுலர்த்தியே நன் முலைப் பாலினின் 

மிதத்துட னோர் மாத்திரை 
வைத்ததை யீந்திடில் வாந்தியாம் வயிறுபோம் 
வருங்குளிர் வெதுப்பு விடுமே 


67 


வன்பாற் குக்கஞ்சி யிராத்திரிக் குச்சோறு 

வளர்முருங்சைச்சாறிடு 
சத்தகே மகத்து நிர் முத்தமால் தம் நிறை 

சங்கரர்செய் யுங்கிருபையால் 
சந்ததம் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சட்டமொடு சொன்ன முறையே . 


60 


( இ - ள் ) சுத்திசெய்த துத்தம் 

லிங்கம் 


துரிசு 


வெள்ளைப்பாக்ஷாணம் 


சீரகம் 


முதலானவைகளை வகைக்கு ஒரு வராகனெடை வீதம் 
எடுத்துக் கல்வத்திலிட்டு , முலைப்பால் விட்டு நன்றாக அரைத்துக் 
குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்திக் வைத்துக் கொள்ளவும் . 


இதிலொரு மாத்திரையையெடுத்து முலைப்பாலுடன் 
கொடுக்கவும் . ஒரு தடவை வாந்தி யாவது டன் , வயிறும் 
கழியும் . குளிர் காய்ச்சல் தீரும் . பகல் நேரத்தில் கஞ்சி 
மாத்திரம் குடிக்கவும் . இரவில் சாதம் சாப்பிடவும் , 
முருங்கைப் பிஞ்சு ரஸம் சாப்பிடலாம் . 


XXXX 


61. சகல ஜ்வரங்களுக்கும் ஸுரஸாதி கஷாயம் 
பொருந்துந் திருத்துளசி வேப்பலகு காவட்டம் 

புல்லுசுக் குக்கடுக்காய் 
பூசினிக் கொடியூசி மல்லிவே ரல்லாது 

புகரில்கூத் தங்குதம்பை 
திருந்து சீந் திற்கொடி யிந்தவகை யொன்பதும் 

திறமையுடன் சேர்த்தபிறகே 
திட்டமா பொருகுறுணி நீர்விட்ட ரைத்து மேல் 

திடமாக நாலிலொன்றாய் 


68 


வருந்தாம லேகாய்ச்சித் தினத்தின மாமாக்கு 

வார்த்து வெச் செனப்படுத்தி 
வயணமுட னே கொடுத் தால்கலங் கிச்சுரம் 

வந்தவழி பார்த்தோடுமே 
யருந்ததி மகிழ்ந்துபணி பெரிய நாயகிகௌரிக் 

கல்பர்சங் கரர்கிருபையா 
லணிதஞ்சை நகரிழ்வாழ் சரபேந்திர பூபதி 

யச்சு தனு ரைத்தமுறையே . 


6 


( இ - ள் ) துளசி 

வேப்பம் ஈர்க்கு 
காவட்டம்புல் 
சுக்கு 
கடுக்காய்த்தோல் 
பூஷணிக்கொடி 
ஊசிமல்லிகைவேர் 
கூத்தங்கு தம்பை 
சீந்தில் கொடி 


ஆக இந்த ஒன்பது வகைச் சரக்குகளையும் கல்லுரலி 
லிட்டு நன்றாக இடித்து , ஒரு மரக்கால் சுத்த ஜலம் 

ஜலம் விட்டு 
அடுப்பின் மேலேற்றி நாலி லொன்றாகும் வரை வற்றவைக்கவும் . 
இதில் தினந்தோறும் ஒரு ஆழாக்கு வீதம் எடுத்துச் சாப்பிட்டு 
வரவும் . பற்பல ஜ்வரங்களும் தீரும் . 


62. ஜ்வரங்களுக்கு உசீராதி கஷாயம் 


இருவேலி வேர்மணத் திடும் விலா மிச்சம்வே 

ரில குசித் தாமுட்டிவே 
ரேலமுத் தக்காசு தாமரையின் வளைமோ 

ரிலைத்தாம ரைகள் பூஷணிப் 
பருங்கொடி சீதேவி செங்கழு நீர்கோட்டம் 

பகர்ந்திடும் சீந்திற்கொடி 


69 


பண்பான சந்தனச் சிராயிந்த வகையெலாம் 

பார்த்து நன் றாய்ச்சேர்த்துமே 
லொருமையுட னிரு நாழி நீர்வாற்ற ரைத்ததை 

யுழக்கினள வாய்க் காய்ச்சியே 
யுற்றிடுக ஷாயம்கொடுத்திடில் சுரமெலாம் 

ஒட்டாமல் வீட்டோடுமே 
மருவுற்ற பாதர் பெரு விடையீசர் கிருபையால் 

மகிழ்சிபெற் றென்னாளுமே 
மதிமன்னர் துதிதஞ்சைச் சரபேந்திர பூபதி 
மான்பானு ரைசெய்முறையே . 

62 
( இ - ள் . ) வெட்டிவேர் 

இலாமிச்சைவேர் 
சித்தாமுட்டிவேர் 
கோரைக்கிழங்கு 
ஏலக்காய் 
தாமரையிலைச்சுருள் 
ஓரிலைத்தாமரை 
பூஷணிக்கொடி 
சீதேவி செங்கழுநீர் ( சகதேவி ) 
கோஷ்டம் 
சீந்திக்கொடி 

சந்தனச்சிராய் 
இவைகளை வகைக்கு ( 1 பலம் ) வீதம் எடுத்துக் கல் 
உரலிலிட்டு நன்றாக இடித்து 2 படி சுத்த ஜலம் (சின்னபடி 
ஒன்று ) விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டிலொன்று 
ஆக்கி இறக்கவும் . அக்கஷாயத்தைப் பருகிவரப் பற்பல 
ஜ்வரங்களும் தீரும் . 

* XXX 
63. திரீதோஷ ஜ்வரங்களுக்கு வெட்பாலையாதி 

கஷாயம் " 
கோலமிகு வெட்பாலை யரிசிபேய்ப் புடல்சுக்கு 

கோஷ்டம் நில வேம்புசீந்திற் 


70 


கொடிகளா டாதோடை கண்டங்கத் திரிவேரு 

கோரைக்கி ழங்கினுடனே 
சீலமுள பற்பாட கஞ்சிறு காஞ்சோறி 

செப்புவகை சமதை நிறையாய் 
சேர்த்திடித் துக்கொண்டு காய்ச்சிடு கழாயத்தைச் 

சிதறாம லேகொடுத்து 
வரலகிரி தருவாத பித்தசேஷ் மச்சுரம் 

வாதனைகள் நீங்கிவிடுமே 
வாமியபி ராமிசிவ காமிகர நேமிநல் 

வாமிபல னாமிகௌரி 
பாலமதி வேணிபெரு விடையீசர் கிருபையால் 

பராசரர் கப்பமிடவே 
பகீரதன் கீர்த்திபெரு சரபேந்திர பூபதி 

பார்த்திபனு ரைத்தமுறையே . 


63 


( இள் . ) வெட்பாலையரிசி 

பேய்ப்புடல் 
சுக்கு 
கோஷ்டம் 
நிலவேம்பு 
சீந்தில் கொடி 
ஆடாதோடை 
கண்டங்கத்திரி 
கோரைக்கிழங்கு 
பற்பாடகம் 

சிறுகாஞ்சோறிவேர் 
இவைகளை வகைக்கு ( ஒரு பலம் ) வீதமெடுத்து , நன்றாக 
உலர்த்திக் கல்லுரலிலிட்டு இடித்துச் சூரணித்து வைத்துக் 
கொள்ளவும் . இதில் 1 பலமளவெடுத்து 1 சர் ஜலம் 
விட்டு ஊறவைத்து , அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டில் 
ஒன்றாக்கி வடிகட்டிச் சாப்பிடவும் . 

வாதம் , பித்தம் , கபம் முதலானவைகளின் பிரகோபத்தினா 
லுண்டான ஜ்வரங்கள் அனைத்தும் தீரும் . 


71 


64. சகல ஜ்வரங்களுக்கும் ஹரீதக்யாதி கஷாயம் 


கந்தந்த ருங்கடுக் காய்சுக்கி னோடுதான் 

றிக்காம் கொத் தமலிவசம்பு 
கனத்தநில வேம்புபற் பாடகஞ் சிறுதேக்கு 

கதிர்முத்தக் காசுசீந்திற் 
விந்தைபெரு தேவதா ரங்களிவ் வகையெலாம் 

விபரமுட னேசமதையாய் 
வெண்டும்ப டிக்கிடித் தேவைத்துக் கொண்டுமூ 

விரல்கொண்ட தூளெடுத்து 
முந்தநந் நீர்விட்டுக் காய்ச்சுங் கழாயத்தை 

மொழிந்தபடி யேகொடுத்தால் 
முரண்டாயெ ழுந்திடுஞ் சுரமெலாந் தீருமே 

முழுதுவச் சிரதேகமாம் 
செந்தமிழில் நேசர்பெரு விடையீசர் கிருபையால் 

சிங்கார மிகு தஞ்சைவாழ் 
செல்வமும் கல்விநிறை சரபேந்திர பூபதி 
சீருடனு ரைத்தமுறையே , 

94 
( இ - ள் ) கடுக்காய்த்தோல் 

சுக்கு 
தான்றிக்காய்த்தோல் 
கொத்தமல்லி 
வசம்பு 
நிலவேம்பு 
பற்பாடகம் 
கண்டுபாரங்கி 
கோரைக்கிழங்கு 
சீந்தில் கொடி 

தேவதாரம் 
இவைகளை வகைக்கு ஒரு பலம் வீதமெடுத்துக் காய 
வைத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து வைத்துக் 
கொள்ளவும் . 

இதில் மூவிரல் கொண்ட அளவு தூளையெடுத்து 1 சேர் 
ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி - சேராகும் வரை வற்றக் 


72 


காய்ச்சவும் . இதை வடிக்கட்டித் தினம் இருவேளைப் பருகிவரப் 
பற்பல ஜ்வரங்களும் தீரும் . தேகமும் பலப்படும் . 


65. ஜ்வரங்களுக்கு இராதி குளிகை 
அந்தரலம் நேர்வாளம் வன்மைதரு கெந்தக 

மல்லாமல் வெங்காரமு 
மதனையு மேசுத்தி செய்தெடுத் துக் கொண்ட 

தைவெற்றிலைச் சாற்றினில் 
சந்தனத் திற்கு நிகர் நன்றாய ரைத்துமேல் 

சரிகுளிகை பய றளவு செய் 
சலியாம லோர்குளிகை யனுபான மோடு கொடு 

சார்ந் திடுஞ் சுரந்தீருமே 
தந்திமுக ரைக்குகரை மைந்தராய்ப் பெற்றுமகிழ் 

தாயெனுமு மாபார்வதி 
தயாநிதி மனோன்மணி பெரி.நா யகிகௌரி 

தடங்கரி குமாரிசத்தி 
சுந்தரிக் கன்பர் பெரு விடையீசர் கிருபையால் 

சுபமுயரு தஞ்சைநகர்வாழ் 
சோழ நிகர் கீர்த்திபெரு சரபேந்திர பூபதி 

சொன்னளின வன்னமுறையே . 


95 


( இ - ள் . ) சுத்திசெய்த பாதரஸம் 

நெல்லிக்காய் கெந்தகம் 

நேர்வாளம் 
பொரித்த வெங்காரம் 


இவைகளில் இரஸத்தையும் , கெந்தகத்தையும் முதலில் 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்னர் 
மற்றச் சரக்குகளைப்போட்டு , வெற்றிலைச்சாறுவிட்டு நன்றாக 
அரைத்துக் கொள்ளவும் . 

சந்தன 

போன்று 
அரைத்துக்கொள்ளல் நன்று . பின்பு இவைகளைப் 

வைகளைப் பயறு 
அளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திக் 
கொள்ளவும் . 


விழுது 


73 


வேறு 


இதில் 

மாத்திரையெடுத்து வெந்நீரிலோ அல்லது 
தக்கபடி அனுபானத்திலோ 

கொடுத்தால் ஜ்வரம் 
தீரும் . ( இரண்டு அல்லது மூன்று தடவை மலப்பிரவ்ருத்தி 
யும் ஆகும் ) 

XXXX 


66. வாத ஜ்வரத்திற்குக் கொத்தமல்லிக் கஷாயம் 
கொத்தமல்லி சுக்குமுத் தக்காசு பேய்ப்புடல் 

குளிர்ந்திடுஞ் சீந்திற்கொடி 
குலவுசிறு காஞ்சோறியின் வேரிந்த வகையெலாம் 

கூட்டிவள மாயிடித்து 
வைத்ததில் கிரமமாய் நீரைவிட் டுக்காய்ச்சும் 

வண்ணக்க ழாயமதனை 
வடித்தெடுத் துக்கொண்டு குடித்திடில் பிடித்திடும் 

வாதசுர வேதனைகள் போம் 
நித்தபரி பூரணி பராசக்தி மா தங்கி 

நீலமணி வேணிவாணி 
நீதியரி வேதனுரை யாகமபு ராணர்துதி 

நிமலிபார் வதிகல்யாணி 
சித்தமகிழ் நேசர் பெரு விடையீசர் கிருபையால் 

சீர்பெருகு தஞ்சை நகர்வாழ் 
சிங்காச னாதிபதி சரபேந்திர பூபதி 
செய்துங்க னுரைசெய்முறையே . 

66 
( இ - ள் . ) கொத்தமல்லிவிதை பேய்ப்புடல் 

சீந்தில் கொடி 
கோரைக்கிழங்கு சிறுகாஞ்சோறிவேர் 


சுக்கு 


காய் 


இவைகளை வகைக்குச் சமனெடை எடுத்துக் 
வைத்துக் கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து , ஒரு டப்பியில் 
பத்திரப்படுத்தவும் , இதில் மூவிரல் கொள்ளுமளவு தூளை 
எடுத்து ஒருசேர் ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி எட்டில் 
ஒன்றாகக் காய்ச்சி வடிக்கட்டிச் சாப்பிட 

எல்லாவிதமான வாத ஜ்வரங்களும் தீரும் . 
10 


14 


67. 


சீத ஜ்வரம் , விஷம ஜ்வரத்திற்கும் அரிதாரக் 

குளிகை 


நாகரீக மேவுமரி தாரமுட னேசொல்லும் 

நாகங்க ளஞ்சியாறு 
நன்மைபெற் றிடுதுரிசி முக்கால்க ழஞ்சிசேர் 

நன்றாக மூன்றுவகையும் 
பாகலிலை யின் சாறு விட்டரைத் துக்கொண்டு 

பகருளுந் திற்கு நிகராய்ப் 
பண்புடன் குளிகைசெய் சீதச்சு ரத்திற்கும் 

பழவிஷ சுரத்திற்குமே 
தேகம்நடுங்கிடும் நளிர்ச்சுரத் திற்கு மேற் 

திட்டமுட னோர் குளிகை 
வைத்தேயிஞ் சிச்சாற்றி லனுபான மோடுகொடு 

திகைத்தோடு மச்சுரமெலாம் 
ஆகமபு ராணபுகழ் பெரிய நா யகிகௌரீக் 

கன்பர்பெரு விடையீசர் 
அருள் கிருபை பெற்றுவாழ் சரபேந்திர பூபதி 

அன்பாயு ரைத்தமுறையே . 


67 


( இ - ள் . ) சுத்திசெய்த தாளகம் 7 , வராகனெடை 


நாகம் 
துரிசு 


30 குன்றி யெடை 


இவைகளைக் கல்வத்திலிட்டுப் பா கலிலைச்சாறு விட்டு 
நன்றாக அரைத்து உளுந்துப் பிரமாணமுள்ள குளிகைகளாக 
உருட்டி வைத்துக் கொள்ளவும் ,. 


சீத ஜ்வரங்களுக்கும் , 

தீராத விஷ 

ஜ்வரத்திற்கும் , 
அதிகக் குளிருடன் கூடிய ஜ்வரத்திற்கும் ஒரு மாத்திரையை 
இஞ்சிச்சாற்றில் இழைத்துக் கொடுக்கவும் . 
தீரும் . 


அவைகள் 


: 4 


75 


68. ஜ்வரத்திற்கு மடல் துத்த பாஷாண மாத்திரை 
மடல்துத்த மேயொரு கழஞ்செலிப் பாஷாண 

மட்டுமொரு பணவெடைகளூ 
மத்தையிலை யின்சாறு விட்டரைத் துக்குன்றி 

மணியை நிகர் குளிகை செய்து 
திடமுள நிழலினி னுலர்த்திவைத் துக்கொண்டு 

திகழுற்றி டும்பாலினிற் 
தித்திக்கும் நல்லவெல் லத்திலொரு குளிகையைத் 

தேறு தலை யாய்க்கொடுகமா 
வுடனே செவ் விளநீர்கொடுத்திடுகொ டாதுகே 

ளுயர்புளிப் பெண்ணெய்கைப்பு 
உள்ளபடி பத்தியம் பாலோடுஞ் சோறுமே 

லுண்ணலாஞ் சுரந்தீருமே 
நடனமிடு பாதர் பெரு விடையீசர் கிருபையால் 

நாதசங் கீதாபுகழ் 
நலம் பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 
யன்பாயு ரைத்தமுறையே . 

68 


( இ - ள் ) சுத்திசெய்த மடல்துத்தம் 

எலிப்பாஷாணம் 


11 வராகனெடை 
1 பணவெடை 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டு ஊமத்தை இலைச் 
சாறுவிட்டு நன்றாக அரைத்துக் குன்றிமணி 

நிகருள்ள 
மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் . 
இதிலொரு மாத்திரை 

எடுத்துப் பசுவின் 

பாலிலோ , 
அல்லது வெல்லத்திலோ கொடுக்கவும் . 

உடனே 

செவ்விள 
நீரைப் பருகக் கொடுக்கவும் . 


பத்தியம் : புளிப்பு , கைப்பு 

முதலிய 

சுவைகளுள்ள 
பதார்த்தங்களை நீக்கவும் . நல்லெண்ணெயையும் உபயோ 
கிக்கலாகாது . பாலுஞ் சோறும் வேண்டிய 

அளவு சாப்பிட 
வும் . ஜ்வரங்கள் தீரும் . 
குறிப்பு : பணவெடை 34 குன்றி 

***** 


76 


69. தொந்த ஜ்வரங்களுக்குச் சப்தனாதிக்கஷாயம் 


சந்தனத் தின் சிராய் சீந்திற் நில வேம்பு கொத் 

தமலிதா மரையின்வளையம் 
சரியாய்வ கைக்கிரு காசெடைகள் சேர்த்துமேல் 

சகலமு மிடித்தொருமையாய் 
முந்தவுரை செய்தபடி யிரண்டுபடி நீர்விட்டு 

முழுது முழக் காய்க்காச்சியே 
முரண்டாம லேய தனை நன்றாக்கொ டுத்துவரில் 

மீறியெழு கின்றவாந்தி 
தொந்தமாய் நீண்டசுர மல்லாம லேவுழலை 

தொண்டை தனி லருவருப்புத் 
து திவாய ரோசக மெல்லாம்ப றந்திடும் 

துட்டவினை கிட்டாதினி 
அந்தணர் நயந்துபணி சிவகிருபை பெற்றுவாழ் 

முற்சுகுண சிந்தாமணி 
யகிலமெங் குந்து திசெய் சரபேந்திர பூபதி 

யன்பாயு ரைத்தமுறையே . 


69 


( இ - ள் . ) சந்தனச்சிராய் 

சீந்தில் கொடி 
நிலவேம்பு 
கொத்தமல்லி விதை 
தாகரையினிலைச்சுருள் 


இவைகளை வகைக்கு 2 லராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து 2 படி சுத்த ஜலம் (சின்ன 
படி 1 ) விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காக அதாவது 
எட்டில் ஒன்றாகக் காய்ச்சவும் . 


இதை வடிகட்டித் தினம் 2 வேளை பருகிவர அதிகமான 
வாந்தி , தொந்த ஜ்வரங்கள் , பழைய ஜ்வரங்கள் , உழலை 
முதலான ரோகங்கள் தீரும் , 


17 


70. கப ஜ்வரங்களுக்குத் துரிசு அரிதாரக் குளிகை 


சுந்தரஞ் சேர்மயில் துத்தமரி தாரமும் 

சுட்டவெண் சங்குநீறும் 
சொல்நிறைகள் சமதையாய்ச் சுத்திசெய்துகொண்டு 

துய்யவெற்றிலைச்சாற்றினில் 
அந்தமுட னிருநாலு சாமம ரைத்துளுந் 

ததனை நிகர் மாத்திரைகள் செய் 
ததை மூன்று நாள் நல்ல வெல்லத்தி லீந்திடில் 

அநேகச்சுர கபசுரமெலாம் 
முந்தவது தீருநல் மன்னவர் சிகாமணி 

மிருதுவான கானமூர்த்தி 
முத்தமிழ்செய் யுதத்மகுணத்தை நிறைக் கற்றவர் சொல் 

மோகன வுலாசவிசையன் 
கந்தரையு கந்தருள் செய் சிவகிருபை பெற்றுவாழ் 

கமலைமகிழ் முகவிலாசன் 
கனகவரை வேவுபுய சரபேந்திர பூபதி 
கருத்துடனு ரைத்தமுறையே . 

70 


( இ - ள் . ) சுத்திசெய்த மயில்துத்தம் 


தாளகம் 


சங்குபற்பம் 


வைகளைச் சமனெடை எடுத்து ஒரு சுத்தமான 
கல்வத்திலிட்டு வெற்றிலைச்சாறு விட்டு 8 ஜாமங்கள் அதா 
வது இருபகல்கள் முழுவதும் அரைத்து உளுந்தளவுள்ள 
மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைத்துக் கொள்ளவும் , 


இம்மாத்திரையிலொன்றை எடுத்து ெ ல்லத்தினுள் 
வைத்து 3 நாளைக்குக் கொடுக்கவும் . அனேக விதமான 
ஜ்வரங்களும் , கப ஜ்வரகளும் தீரும் . 


78 


71. ஜ்வரங்களுக்குச் சிறுகாஞ்சோறிக் கஷாயம் 


ஓதுசிறு காஞ்சோறியின் வேருபற் பாடகம் 

முலவுசிறு வழுதலையின்வேர் 
அந்தசெம் கழுநீரு நிலவேம்பு சிறுதேக்கு 

ஒளிர்சுக்கு சீந்திற் கொடி 
தாதுத்த கண்டங்கத் திரிவேருங் கோஷ்டமொடு 

தப்பாலத் திப்பிலிமுதல் 
தானிந்த வகையெலாம் சேர்த்ததனி லிருநாழி 

தண்ணீரும் விட்டரைத்தே 
மீதுழக் காய்க்காய்ச்சி நன்றாய்க்கொடுத்திடில் 

மிரண்டுசுர விட்டோடுமே 
மேதினியி லேயம்பத் தாறுதே சந்து திசெய் 

மேலான தஞ்சைநகர்வாழ் 
போதுத்த பாதர்பெரு விடையீசர் கிருபையால் 

புகழ்பெற்ற புருஷோத்தமன் 
போசல குலாதி . தி சங் நிதி சரபேந்திர 

பூபதியு ரைத்த முறையே . 


சிறுதேக்கு 


சுக்கு 


( இ - ள் . ) சிறுகாஞ்சோறிவேர் 

பற்பாடகம் 
சிறுகத் திரிவேர் 
செங்கழுநீர்க்கிழங்கு 
நிலவேம்பு 
யானைத்திப்பிலி 


சீந்தில் கொடி 
கண்டங்கத் திரிவேர் 
கோஷ்டம் 


71 


வைகளைச் சமனெடுத்து ( வகைக்கு 1 பலம் ) உலர்த்திக் 
கல்லுரலிலிட்டு , ஒன்றிரண்டாக இடித்து ஒரு பாத்திரத்தில் 
இட்டுச் சுத்த ஜலம் 2 படி விட்டு அரைத்து ஊறவைக்கவும் . 
பின்பு இதை அடுப்பின் மேலேற்றி உழக்காகும்வரை எரித்து 
வடிக்கட்டிக்கொண்டு தினம் 2 வேளை கொடுக்கவும் . பற் 
பல ஜ்வரங்களும் தீரும் . 


க 


– 


79 


72. ஜ்வரங்களுக்குத் தாளக கோரோசனைக் 

குளிகை 


பொன்னினரி தாரமரி தாரம்நேர் வாளமும் 

புகரிலாக் கோரோசனை 
புனிதவெங் காரமோர் வகைக்கொரு கழஞ்சுவேர் 

புகன்றவகை தப்பாமலே 
நன்னய மிகுந்திடெலு மிச்சம்ப ழச்சாற்றில் 

நாகரீக மாயரைத்து 
நண்புற்ற குன்றிமணி நிகரான குளிகையை 

நன்றாயு லர்த்தியொன்றை 
சொன்னபடி பொடி செய்து முலைப்பாலி னிற்கொடு 

சுரமெலாம் விட்டோடுமே 
சொற்பசுவி நற்பாலி லன்னங்கொடுத்திடிற் 

சுகமான பத்தியமிதே 
கன்னிபால் வைத்தபெரு விடையீசர் கிருபையால் 

சமலைநிறை கஞ்சைநகர்வாழ் 
கவிஞர் சிந்தாமணி சரபேந்திர பூபதி 

கருணையொடு சொன்னமுறையே , 


72 


( இ - ள் . ) சுத்தி செய்த மடல் தாளகம் 

பிண்டதாளகம் 
கோரோசனை நேர்வாளம் 
பொரித்த வெங்காரம் 


இவைகளை வகைக்கு 11 வராகனெடை 

வீதமெடுத்துக் 
கல்வத்திலிட்டு , எலுமிச்சம் பழச்சாறுவிட்டு 

நன்றாக 
அரைத்துக் குன்றிமணி நிகருள்ள மாத்திரைகளாக உருட்டிக் 
காயவைத்துக்கொள்ளவும் . 


இதில் ஒரு மாத்திரையை எடுத்துப் பொடித்து , முலைப் 
பாலில் குழப்பி உட்கொள்ளவும் ஜ்வரங்கள் தீரும். இரண்டு 
அல்லது மூன்று முறை மலங்கழியும் . 
பத்தியம் : பசுவின் பால் விட்டுச் சாதம் சாப்பிடவும் , 


80 


13 . 


தாப ஜ்வரங்களுக்கு 12 ராதி கதொயம் 


விலாமிச்சை வேர்வெட்டி வேருசெந் தொட்டி நில 

வேம்புபற் பாடகமொடு 
வேகமி குத்திடுஞ் சுக்குசீந் திற்கொடி 

வெளிருகோரைக்கிழங்கு 
அலாலப் பொன்முசுட் டைவேர் கொத்தமல்லி 

பத்துவகை யத்தனையுமெத்த 
நயமாயப் புவிட்டுக் காய்ச்சிவைத் திருப்பதப் 

படிக்குடியி நீர் கொடுகமா 
பொல்லாத தாபசுர மெலாமெதிர் நிலாமலே 

போகுஞ்ச லாஞ்செய்துமேல் 
பூபாலர் சங்கமு மதுரகவி வாணரும் 

புகழ்ந்திடுங் கீர்த்தி விஜையன் 
கலாமணி யணிந்தபெரு வினடயீசர் கிருபையால் 

கற்பகமெனத் தஞ்சைவாழ் 
கன நவீன மதுரவுரை சரபேந்திர பூபதி 

கனதையாய்ச் சொன்ன முறையே . 
( இ - ள் . ) விலாமிச்சைவேர் 
வெட்டிவேர் 

சீந்தில் கொடி 
செந்தொட்டி 

கோரைக்கிழங்கு 
நிலவேம்பு 

பொன்முசுட்டைவேர் 
பற்பாடகம் 

கொத்தமல்லிவிதை 


73 


சுக்கு 


முதலான பத்துச் சரக்குகளையுஞ் சமமெடுத்துக் கல் 
உரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துக் காயவைக்கவும் . இதில் 
மூவிரல் கொள்ளுமளவெடுத்து 1 சேர் தண்ணீருடன் போட்டு 
அடுப்பின் மேலேற்றி எட்டில் ஒன்றாக எரித்து வடிக்கட்டிச் 
சாப்பிடவும் . தாப ஜ்வரங்கள் தீரும் . 


74. சீத ஜ்வரங்களுக்கு எலிப்பாஷாண மாத்திரை 
சுந்தர மிலங்கெலிப் பாஷாண மரிதாரம் 

ககமான சாதிலிங்கம் 


81 


சுத்தியது செய்து பொன் னூமத்தஞ் சாத்தினில் 

சொல்லுமொரு நரூறவைத் 
தந்தநற் சாறுவிட் டரைத்ததைக் குன்றிமணி 

யச்சமதை யாய்க்குளிகை செய் 
தக்குளிகை யொன்றையிஞ் சிச்சாத்தி லீந்திடில் 

அணுகாது சீதச்சுரம் 
தொந்தமா யப்போதி லெண்ணெயைக் கையினால் 

தொடாதிருப் பதுபத்தியம் 
துதித்திடும் நன்முருங் கைக்காய்க் குழம்பிட்டுத் 

துய்த்திடில் வாய்க்குருசியாம் 
சந்தனக் கதம்பமணி சுந்தரியி டங்குலவு 

சங்கரர் தரும் கிருபையால் 
சந்தத மகிழ்ந்துவளர் சரபேந்திர பூபதி 

சற்குணனு ரைத்தமுறையே , 


74 


( இ - ள் .) சுத்திசெய்த எலிப்பாஷாணம் 


தாளசய் 


லிங்கம் 


இம் மூன்றையும் ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டுப் பொன் 
னூமத்தைச் சாறுவிட்டு ஒரு நாள் முழுதும் ஊற வைக்கவும் . 
மறுநாள் அதே சாறு விட்டு நன்றாக அரைக்கவும் . பின்பு குன்றி 
மணிப் பிரமாண முள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தி வைக்கவும் . 


இதிலொன்றை எடுத்து இஞ்சிச்சாற்றில் கொடுக்க சீத 
ஜ்வரங்கள் தீரும் . 


பத்தியம் : நல்லெண்ணெயைக் கையினால் கூடத் 
தொடக்கூடாது . முருங்கைக்காய்க் குழம்பு சாப்பிடவும் . 

no 


75. ஜ் வரங்களுக்குத் திராக்ஷாதி கஷாயம் 
சுந்தர மிகுந்திலகு முந்திரிச் சம்பழம் 

சொல்லிலுப் பைப்பூவுடன் 
11 


82 


சோகந் தணிந்திடு விலாமிச்சை வேர் நல்ல 

சுகந்தருகோரைக்கிழங்கு 
விந்தைசிறு காஞ்சோறி வேருகித் தாமுட்டி 

வேரினுட னே திரிபலை 
வெற்றிசெய் யும்பெருங் குமிளோரு வகைக்கினி 

விராகனெடை ரெண்டுசேர்த்தே 
இந்தவ கையெல்லா மிடித்தெடுத் துக்கொண்டி 

ரண்டுபடி நீர் வார்த்ததை 
எரித்துழக் காய்க்காய்ச்சிக் கொடுத்திடில் சுரமெலாம் 

இனிவரே னென்றோடுமே 
பைந்தமிழ்த் தஞ்சைநகர் சிவகிருபை பெற்றுவாழ் 

பதுமமலர் முகவிலாசன் 
பராசரர் கண்டுபணி சரபேந்திர பூபதி 

பண்பாயு ரைத்தமுறையே , 


75 


( இ - ள் . ) திராக்ஷைப்பழம் 

இலுப்பைப்பூ 
இலாமிச்சைவேர் 
கோரைக்கிழங்கு 
சிறுகாஞ்சோறிவேர் 


சித்தாமுட்டி 
கடுக்காய்த்தோல் 
தான்றிக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 
பெருங்குமிழ் 


வைகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்துக் காய 
வைத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து , 2 படி சுத்த 
ஜலம் விட்டு ( சின்ன படி 1 ) அடுப் பின் மேலேற்றி உழக்காகும் 
வரை வற்றக் காய்ச்சவும் . இதைத் தினம் 2 வேளை கொடுத் 
தால் பற்பல ஜ்வரங்களும் தீரும் , 


76. சகல ஜ்வரங்களுக்கும் கெந்தகாதி குளிகை 


கெந்தகமு மூன்றுபங் கிரதமும் மொருபங்கு 

கிளர் நாவி பங்குரெண்டு 
கேளிதைச் சுத்திசெய் தேமிளகு சமதையாக் 

கிச்சாதிக் காய்ப்பலமரை 


83 


யந்தமிகு மெலுமிச்சம் பழச்சாறு வார்த்தை 

யரைத்துமேற் பயறு நிகராய் 
னனிழலு லர்த்தியனு பானமிஞ் சிச்சாற்றி 

லல்லாமேச் சுக்குச்சாற்றினில் 
இந்தவித மாகக்கொ டுத்திடில் ஜ்வரமெலாம் 

ஏங்கிப்ப யந்தோடுமே 
லிங்கி தமி குந்திடும் பெரிய நாயகிகௌரீ 

இதயமகிழ் கனசுந்தரர் 
செந்தமிழ்க் கன்பர் பெரு விடையீசர் கிருபையால் 

செழித்திடும் போசலகுலன் 
சீர்பெருகு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சிறப்புடன் சொல்லுமுறையே . 


76 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 3 பலம் 

பாதரசம் 

1 

2 
ஜாதிக்காய் : 

5 


நாபி 


. 


மிளகு 


முதலில் இரஸத்தையும் கெந்தகத்தையும் கல்லுரலில் இட்டு 
அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு இருசரக்குகளையுஞ் சேர்த்து 
எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நன்றாக அரைத்துப் பச்சைப் 
பயறளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைக்கவும் . 


இஞ்சிச்சாற்றிலோ அல்லது சுக்குக் கஷாயத்திலோ ஒரு 
மாத்திரை கொடுக்கப் பலவித ஜ்வரங்களும் தீரும் 


* XXX 


77. சகல ஜ்வரங்களுக்கும் . கடுகரோகிணி 

மாத்திரை 


அந்தமிகு கடுகுரோ கணிசாதி லிங்கம் நல் 

லரிதார மொடு திப்பிலி 
அவ்வகைக் கொருபலம் சேர்த்துகஞ் சாச்சாத்தி 

லரைத்தெடுத் துப்பயறுபோல் 


84 


* ந்தரக் குளிகை செய் தாபச் சுரத்திற்கு 

சொல்முலைப் பாலிலல்லால் 
சொற்பசுவி எற்பாலி லீந்துவிடு மேல்வா தச் 

சுரத்திற்கு விழுதியிலையில் 
முந்தியெழு சேட்டுமச் சுரத்திற்கு மேலுமுசு 

முசுக்கைகை யாந்தகரையில் 
முனங்குளிர் சுரத்திற்கு யிஞ்சிசுக் கில்கொடு 

முறிந்துசுர விட்டோடுமே 
கந்தரைப் பெற்றபெரு விடை யீசர் கிருபையால் 

கனகசிங் காசனமதில் 
கனத்தஞ்சை நகரில்வாழ் சரபேந்திர பூபதி 

கஞ்ச நிதி சொன்ன முறையே . 


77 


1 பலம் 


( இ - ள் . ) கடுகரோகிணி 

கத்திசெய்த லிங்கம் 


தாளகம் 


திப்பிலி 


முதலான சரக்குகளை ஒரு 

சுத்தமான கல்வத்திலிட்டுக் 
கஞ்சாச்சாறுவிட்டு நன்றாக அரைக்கவும் . பின்பு இதைப் 
பயறளவுள்ள மாத்திரைகளாக உருட்டிக்கொண்டு நிழலில் 
உலர்த்தவும் . 


தாப 


முலைப்பாலிலோ 


ஜ்வரங்களுக்கு ஒரு 

ஒரு குளிை 
அல்லது பசுவின் பாலிலோ கொடுக்கவும் . 


வாத ஜ்வரமானால் ஒரு குளிகை விழுதியிலைச்சாற்றில் 
சாப்பிடவும் , 


கபத்தினாலேற்பட்ட ஜ்வரமானால் முசுமுசுக்கைச் சாற் 
றிலோ , அல்லது கையாந்தகரைச் சாற்றிலோ கொடுக்கவும் , 


குளிர் ஜ்வரமாகில் இஞ்சிச்சாற்றில் ஒரு மாத்திரையைக் 
கொடுக்கவும் , 


DMASADA 


85 


78 . 


சகல ஜ்வரங்களுக்கும் முஸ்தாதி கஷாயம் 


மருவுற்ற கோரைக்கி ழங்கு கொட் டைப்பாக்கு 

மருசிவதை வேர்கடுக்காய் 
மாகடுக ரோகிணி குளிர்ந்திடு மிந்துப்பு 

மகிமைபெரு சீந்திற் கொடி 
குருவிச்ச வேர் களிப் பாக்கினோடு சுக்குமே 

கூட்டியிவ் வகைகள் முழுதும் 
ணமான நீரைவிட் டுக்காய்ச்சிக் கொண்டந்தகக் 

குடிநீர் கொடுத்தவுடனே 
கருவுற்ற மலமெலாம் நிர்மலம தாகுமே 

காய்ச்சலது விட்டோடுமே 
கங்கைமதி வேணி பணி சங்கரர் சதாசிவர் 

கந்தமிகு கமலமலரின் 
திருவுத்த பாதர்பெரு விடையீசர் கிருபையால் 

திலீபநிகர் தஞ்சை நகரில் 
தினமுமன மகிழ்வளர் சரபேந்திர பூபதி 

திறமையோடு சொன்னமுறையே . 


78 


( இ - ள் . ) கோரைக்கிழங்கு பொரித்த இந்துப்பு 

கொட்டைப்பாக்கு சீந்தில் கொடி 
சுத்தி செய்த சிவதைவேர் குருவிச்சவேர் 
கடுக்காய்த்தோல் 

களிப்பாக்கு 
கடுகரோகிணி 

சுக்கு 


வைகளை வகைக்கு ( ஒரு பல 

வகைக்கு ( ஒரு பலமெடுத்து ) வெயிலில் 
உலர்த்திக் கல்லுாலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து வைத்துக் 
G காண்டு மூவிரல் கொள்ளுமளவு எடுத்து , ஒரு சேர் ஜலம் 
விட்டு ஊறவைத்து அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டி 
லொன்றாகச் சுண்டவைத்து இறக்கவும் . 


இக்கஷாயத்தை வடிக்கட்டிப் பருகிவர ஒரு தடவை மலம் 
கழிந்து ஜ்வரமும் தீரும் . 


* 


86 


79 . 

சகல ஜ்வரங்களுக்கும் “ துத்தாதி மாத்திரை " 
துத்தமதி லே யெட்டுக் கெந்தகமு மேயாறு 

துதித்திடரி தாரமைந்து 
துடர் நாவி யேழுநேர் வாளமது பனிரெண்டு 

துய்யவெங் காரமூன்றே 
யத்தனையு மல்லாலூ மத்தைவித்து மேயிரண்டு 

சுக்கிரெண் டுநிறை சேர்த்த 
திவ்வகை யெலாவ்வேர்ச் சாற்றினி லரைத்தெடுத் 

தேகுளிகை பயறளவு செய் 
கைத்தலம் வைத்திடதி லோர்குளிகை யிளநீரில் 

கணக்கினுட னே கொடுத்தால் 
காய்ச்சலெல் லாமொரு மூச்சிற்ப றந்திடும் 

கார்த்திகையு மாபவானி 
நித்தபரி பூரணி பெரியநாய கிபங்கில் 

நேசர்பெரு விடையீசர் செய் 
நிறைகிருபை பெற்றுவாழ் சரபேந்திர பூபதி 
நேசமொடு சொன்ன முறையே . 

79 
( இ - ள் . ) சுத்திசெய்த துத்தம் 

8 பலம் 
நெல்லிக்காய் கெந்தகம் 6 

5 

7 
நேர்வாளம் 

12 
ஊமத்தை வித்து 2 
பொரித்த வெங்காரம் 

3 
சுக்கு 

2 
முதலான சரக்குகளைக் கல்வத்திலிட்டு , நன்றாகப் 
பொடித்து ஊமத்தை வேர்ச்சாறு ( தண்ணீர் விட்டுப் பஞ்சு 
போலி டித்துப் பிழிந்த நீர் ) விட்டு ஒரு நாள் முழுவதும் 
அரைத்துப் பயறளவுள்ள மாத்திரைகளாக உருட்டிக் கொள்ள 
வும் . இதை நிழலில் உலர்த்திக்கொண்டு பத்திரப்படுத்தி , வேண் 
டும்போது ஒரு மாத்திரையை இளநீரில் கொடுக்கவும் . எப்பேர்ப் 
பட்ட ஜ்வரங்களும் தீரும் . 


தாளகம் 
நாபி 


: 


87 


801 


ஜ்வரங்களுக்குக் கெந்தகத்திரி பாஷாணாதி 

குளிகை " 


சுந்தரம் நிறைந்திலகு கெந்தகந் திரிடலை 

சுக்குநேர் வாளமிளகு 
சொல்லிரதம் நல்கடுக் காய்ச்சிவதை வேரோடும் 

சூழ்ந்திடும் கொடிவேலிவேர் 
யிந்தவகை தப்பாம லொன்பதுஞ் சமதையா 

யெழிலூமத் தஞ்சாறுவிட் 
டேயரைத் துக்கொண்டு குன்றிமணி நிகர தா 

யிப்படிக்கிக் குளிகைசெய் 
அந்தநற் குளிகையொன் றீந்திடு முலைப்பாலில் 

அச்சுரமும் விட்டோடுமே 
அந்தரி நிரந்தரி துரந்தரி சௌந்தரி 

உமா பெரிய நாயகியிடம் 
சந்தகம் மகிழ்ந்தபெரு விடை யீசர் கிருபையால் 

சகலகலை பெற்று நிதமும் 
சல்லாப முற்றுவாழ் சரபேந்திர பூபதி 

சரஸமொடு சொன்ன முறையே . 


79 


( இ - ள் . ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 1 பங்கு 

பாதரஸம் 
கடுக்காய்த்தோல் 

2 
தான்றிக்காய்த்தோல் 

1 
நெல்லிவற்றல் 

1 
1 

1 
சுத்திசெய்த நேர்வாளம் 

1 
சிவதை வேர் 

1 
கொடிவேலி வேர் 

1 


சுக்கு 
மிளகு 


முதலில் இரஸத்தையும் கெந்தகத்தையும் கல்வத்தில் 
இட்டு நன்றாக அரைத்துக் கஜ் ஜ லி செய்து , பிற்பாடு 
மருந்துச் சரக்குகளை இடித்து வஸ்திர காயஞ்செய்த சூரணத் 
தைச் சேர்த்து , ஊமத்தையிலைச் சாறுவிட்டு நன்றாக அரைக்க 


88 


வும் . பின்பு, குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டி நிழலில் காயவைக்கவும் . இதில் ஒரு குளிகை எடுத்து 
முலைப்பாலில் இழைத்து உட்கொள்ளவும் . ஒரு தடவை நன் 
றாக மலம் கழித்து ஜ்வரங்களும் தீரும் . 


81. விடாத ஜ்வரங்களுக்கு " அரிதாரக் குளிகை 


நெஞ்சமகி ழரிதாரம் நல்லெலிப் பாடாணம் 

நேர்வாள மொடுசிவதையும் 
நேர்த்தியாந் திரிகடுகு சமதையாய்ச் சேர்த்துடன் 

நேசுத்தி செய்தபிறகு 
செஞ்சொலூ மத்தையிலைச் சாற்றில ரைத்து மேல் 

சிறந்திடு முளுந்து நிகராய் 
செய்திடுங் குளிகையை விடாச்சுரத் திற்கதைச் 

செப்புமுலைப் பாலிலீவாய் 
வஞ்சீ தச்சுரத் திற்கிஞ்சிச் சாற்றினில் 

வயணமுட னேகொடுத்தால் 
வந்தமுன் சுரமெல்லாம் பஞ்சாய்ப் பறந்திடும் 

வன்பிணிக ளணுகாதினி 
தஞ்சைமன் பர்க்கருள் செய் சிவபூசை மகிமை 

தருமதுரை யாய்த்தஞ்சைவாழ் 
தருவை நிகர் செங்கைதிகழ் சரபேந்திர பூபதி 

தனபதிவு ரைத்தமுறையே . 


80 


( இ - ள் . ) சுத்திசெய்த தாளகம் 

எலிப்பாஷாணம் 
நேர்வாளம் 
சிவதைவேர் 


சுக்கு 


திப்பிலி 
மிளகு 


89 


இவைகளைச் சமனெடுத்துக் கல்வத்திலிட்டு நன்றாகப் 
பொடித்து ஊமத்தையிலைச் சாறுவிட்டு நன்றாக அரைத்து , 
உளுந்துப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டவும் . 

இக்குளிகையிலொன்றை எடுத்து விடாத ஜ்வரங்களுக்கு 
முலைப்பாலில் கொடுக்கவும் சீத ஜ் வரங்களானால் இஞ்சிச்சாற் 
றில் கொடுக்கவும் . பற்பல ஜ்வரங்களும் தீரும் . 

***** 


82 ஜ்வரங்களுக்குத் துத்த அரித நப் பற்ப 

மாத்திரை 


துத்தமதி லொருபல மரிதார மூன்றுபலம் 

துதித்திடுங் கல் சுண்ணாம்பு 
தூயமொடு மூன்றுபலம் கற்றாழைச் சாற்றினில் 

துரிச முட னேயரைத்து 
வைத்திடு புடத்தினில் மேலெடுத் தேதுளசி 

வண்சாற்றி லேயரைத்து 
வயணமாய் பயறளவு குளிகைசெய் தீந்திடில் 

வந்தசுரம் விட்டோடுமே 
நித்யகல்யாணிபரி பூரணி பராசக்தி 

நிமலிநா ரணிபவானி 
நீலமயில் வேலரைப் பெற்றுமகி ழுத்தமி 

நேயமுட னே தஞ்சைவாழ் 
உத்தம மிதந்திடும் பெருவிடையா பங்கிலே 

உகந்திடு மபயபாணி 
யுன தருள் நிறைந்துளர் சரபேந்திர பூபதி 

வுளமகிழ்ந்துரை செய்முரையே . 


82 


1 பலம் 
3 


( இ - ள் . ) சுத்தி செய்த துத்தம் 

தாளகம் 
கல்சுண்ணாம்பு 


3 


முதலான சரக்குகளைக் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் 
கற்றாழைச்சாறு ( கடுக்காய்த் தூள் சேர்த்திடித்துப் பிழிந்த 
12 


90 


சாறு ) விட்டு நன்றாக அரைத்துச் சிறு சிறு வில்லைகளாகத் 
தட்டிக் காயவைக்கவும் . 


இதை ஒரு அகலில் ஒன்றின் மேலொன்று படாமல் வைத்து 
மேல் ஓடுபோட்டு மூடிச் சீலைமண் செய்து , உலர்ந்த பின் 
இரண்டு அல்லது மூன்று வரளியில் புடமிடவும் . பின்பு 
இதைத் திறந்து உள்ளிருக்கும் மருந்தை ஒரு 

கல்வத்தில் 
இட்டுத் துளசிச்சாறு விட்டு நன்றாக அரைத்துப் பய றளவு 
உள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திக் 
கொள்ளவும் . 


ஒரு குளிகையை எடுத்துத் துளசிச்சாற்றிலோ அல்லது 
வெந்நீரிலோ கொடுக்கச் ஜ்வரங்கள் தீரும் . 


83 . 


சகல ஜ்வரங்களுக்கும் கெந்தகாதி மாத்திரை 


சுந்தரக் கெந் தகம் நாபி யீர தம் மூன்றும் 

சூழ்வகைக் கொருகாசெடை 
சொல்லுமூ மத்தை விரை மூன்று கா செடைகளாம் 

சுக்கு திப்பிலி மிளகுமே 
ந்தமாய் பனிரெண்டு காசெடைகள் சேர்த்திதெலாங் 

கல்வத்தினில் லிட்டுமே 
லாமெலி மிச்சம்ப ழச்சாற்றி நாள் முழுது 

மரைகுன்றி நிகர் குளிகை செய் 
திந்த வித நிழலினி லுலர்த்தியீ யொன்றைவிட் 

டிரண்டை விட் டேமூன்றைவிட் 
டேநாலே விட்டுவரும் சுரவிழ மச்சுரம் 

எல்லாம்ப றந்தோடுமே 
கந்தரக் கந்தராக் காரைக்காலம்மைக்குக் 

கருணையொடு மாங்கனி தரும் 
கற்றால் பெற்றுவாழ் சரபேந்திர பூபதி 

கனதையாய்ச் சொன்ன முறையே . 


83 


91 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் செந்தகம் 


நாபி 


பாதரஸம் 
வைகள் வகைக்கு 1 வராகனெடை 


ஊமத்தைவிதை 3 வராகனெடை 
சுக்கு 

4 
திப்பிலி 

4 


மிளகு 


4 


முதலில் இரஸத்தையும் கெந்தகத்தையும் கல்வத்தில் 
இட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு இதர 
சரக்குகளைச் சூரணித்துப் போட்டு , எலுமிச்சம்பழச்சாறு விட்டு 
ஒரு நாள் முழுதும் நன்றாக அரைத்துக் குண்டுமணிப் பிரமாண 
முள்ள மாத்திரைகளாக உருட்டவும் . இவைகளை நிழலில் 
உலர்த்திக்கொண்டு , ஒரு குளிகையெடுத்து வெந்நீருடன் உட் 
கொள்ளவும் . 


ஒன்றைவிட்டொரு நாள் வரும் ஜ்வரம் . இரண்டு நாளைக்கு 
ஒரு தடவை வரும் ஜ்வரம் , மூன்று நாட்களுக்கு ஒரு முறை 
ஏற்படும் ஜ்வரம் , நாலு நாட்களுக்கு ஒருமுறை உண்டாகும் 
ஜ்வரம் , விஷம ஜ்வரம் முதலான பலவித ஜ்வரங்களும் தீரும் , 


* 


84. திரிதோஷ ஜ்வரங்களுக்குக் கடுகரோகிணி 

மாத்திரை 


சுந்தரக் கடுகரோ கணியிலுப் பைப்பூவுஞ் 

சுத்திசெய் நேர்வாளமும் 
சொல்வகை கோரோரு கழஞ்சிசேர் சற்றாழஞ் 

சோத்தினி லரைத்தெடுத்தே 
அந்தப்ப ருத்திவிதை நிகர்குளிகை செய்துமேல் 

தேனிழலி லேயுலர்த்தி 


92 


பப்பாலி ரண்டுமாத் திரைகளிளம் வெந்நீரில் 

அனுபான மொடுகொடுத்தால் 
முந்தவரு வாதபித் தச்சேட்டு மச்சுரம் 

முனைமுறிந் திட்டோடுமே 
முதன்மை மாணிக்க வாசகர்க் குகந்தேடியை 

மொழிந்திடச் செய்தமூர்த்தி 
பைந்தமிச்சொற் மதுரையில் விந்தைவிளை யாடலறு 

பத்துனா லது செய்தருள் 
பரமரைப் போற்றிவாழ் சரபேந்திர பூபதி 

பண்பா யுரைத்தமுறையே . 


84 


( இ - ள் . ) சுத்திசெய்த நேர்வாளம் 

இலுப்பைப்பூ 
கடுகரோகிணி 


இம்மூன்று சரக்குகளையும் தனித்தனியே 14 வராகன் 
எடையெடுத்துச் சோற்றுக்கற்றாழையுடன் கடுக்காய் கூட்டி 
இடித்துப் பிழிந்த சாற்றைவிட்டு , நன்றாக அரைத்துப் பருத்தி 
விதைப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தவும் . வேண்டும் போது இளஞ்சூடான வெந்நீருடன் 
இரண்டு மாத்திரைகள் கலந்து விழுங்கவும் . 


வாத , பித்த கபம் முதலான தோஷங்களின் பிரகோபத்தி 
னாலேற்பட்ட பற்பல ஜ்வரங்களும் தீரும் , 


குறிப்பு : இது நன்றாகப் பேதியாகும். கு ண முள்ளதால் 
அதிசாக்கிரதையாக உபயோகிக்கவும் . 


**** 


85 முறைக்காய்ச்சலுக்குக் கெந்தகாதி மாத்திரை " 
கந்தமிகு கெந்தகந் தாளகம னோசிலை 

கபரிதா மிரபற்பம் 
கனமயில் துத்தமிர தங்கௌரீ பாஷாணம் 

கர்ப்பூ சிலாசத்துடன் 


93 


அந்தமுள துளசியின் சாற்றினில் மூன்று நா 

ளரைத்துக்கம் பரிசிநிகராய் 
அக்குளிகை செய்தொன்றைச் சீரகந் திப்பிலியி 

லனுபான முடணுண்மையாய் 
இந்தவித மீந்திடிற் கிரமமா யொன்றைவிட் 

டிரண்டைவிட் டேமூன்றைவிட் 
டேனாலே விட்டிடும் சுரமும்சீ தச்சுரமூ 

மெல்லாம்ப ரந்தோடுமே 
செந்தமிழ் முனிக்கெதிர் மணக்கோல மோடுவரும் 

சிவபூசை மகிமையாதனால் 
செயம்பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சீருடனு ரைத்தமுறையே . 


85 


(( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

தாளகம் 
மனோசிலை 
சோழி 
மயில்துத்தம் 
பாதரஸம் 
கௌரீபாஷாணம் 

கர்ப்பூர சிலாஜத்து 
தாமிர பற்பம் 


முதலான சரக்குகளை வகைக்கு ( ஒரு வராகனெடை ) 
வீதமெடுத்துக் கொள்ள எம். முதலில் இரஸத்தையும் 
கெந்தகத்தையும் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி 
செய்து , பின்பு மற்ற சரக்குகளைப் போட்டுச் சூரணித்துத் 
துளசிச்சாறு விட்டு 3 நாட்களுக்கு நன்றாக அரைக்கவும் . 
நாலாவது தினத்தன்று இம்மருந்தைக் கம்பரிசிப் 

கம்பரிசிப் பிரமாண 
முள்ள மாத்திரைகளாக உருட்டி வைத்துக்கொள்ளவும் ,, 


குளிகையை எடுத்துத் திப்பிலிச் சூரணத் 
திலோ அல்லது சீரகச் சூரணத்திலோ சேர்த்துச் சாப்பிட 
வும் . 


94 


இதனால் ஒன்றுவிட்டொரு நாள் வரும் ஜ்வரம் , இரண்டு 
நாட்களுக்கொரு தடவை ஏற்படும் ஜ்வரம் , மூன்று நாட்களுக் 
கொருமுறை உண்டாகும் ஜ்வரம் , 

ஜ்வரம் , நான்கு தினத்திற்கு 
ஒருமுறை வரும் ஜ்வரம் முதலான பற்பல ஜ்வர வகைகளும் 
தீரும் , 


86. தாப ஜ்வரத்திற்கு " முஸ்தாதி கஷாயம் " 


வாசமுத் தக்காசு கோஷ்டமிரு வேலிவேற் 

வாய்த்தசுக் குச்சந்தனம் 
வண்மை சீந்திற் கொடி நல்லி லுப்பைப்பூ 

வகையொன்றுக் கோர்கழஞ்சு 
நேசமா யுவ்வகை யெல்லாமரைத் திருநாழி 

நீரைவிட் டேயுழக்காய் 
நேர்த்தியொடு காய்ச்சி நற் றேனிற்கொ டுத்திடில் 

நிலாதுதா பச்சுரமுமே 
தேசமெங் குந்து திசெய் சம்மந்த ருக்காகத் 

திகழ்மதுரை வைகையாற்றில் 
தண்ணீரி லேபோடு மேடெதிர் நடந்திடத் 

திடமகிமை யேசெய்திடும் 
ஈசரிரு பா தமதி லாசையொடு பூசைபுரி 

யேர்போ சலகுலதிலகன் 
எழில்தஞ்சை நகரில்வாழ் சரபேந்திர பூபதி 
இன்பமொடு சொன்னமுறையே , 


86 


( இ - ள் . ) கோரைக்கிழங்கு 

கோஷ்டம் 
வெட்டிவேர் 


சுக்கு 


சந்தனத்தூள் 
சீந்தில் கொடி 
இலுப்பைப்பூ 


95 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்துக் காய 
வைத்துக் 

கல்லுரலி லிட்டு ஒன்றிரண்டாக இடித்து 
வைத்துக்கொள்ளவும் , இத் தூளை பாத்திரத்திலிட்டு 
2 படி சுத்த ஜலம் விட்டு (சின்னப்படி 3 ) அடுப்பின்மேல் 
ஏற்றி எரித்து , உழக்குக் கஷாயமாகச் சுண்டியபின் இறக்க 
வும் . இக்கஷாயத்துடன் தேன்சிறிதுவிட்டுச் 

சாப்பிடத் 
தாபஜ்வரங்கள் தீரும் . 


87. தாப ஜ்வரத்திற்கு இலவங்காதி மாத்திரை " 
சுந்தர மிகுந்திடில வங்கங்க லங்கொம்பு 

சொற்செண்ப கத்தரும்பு 
சூழ்த்தசாத் திரவேதி திருமேனி யரிதாரம் 

சுகந்தமிகு கோரோசனை 
யிந்தவகை திட்டமொடு சமதையா கக்கூட்டி 

யிளமுலைப்பால் வார்த்தரைத் 
தேகுளிகை செய்தொன்றை வெந்நீரில் மூன்று நா 

ளீதாபச் சுரந்தீருமே 
கந்தமிகு சோலையும் வாவிமுத லாவியே 

கருணை நிறை பழனிமலைவேல் 
கந்தர்க்கு கத்திடும் பொதிகையி னகஸ்தியர் சொல் 

கன நளின மதுரமிலகும் 
பைந்தமிழ் சங்கநிறை மதுரையாள் பாணர்க்கு 

பண்டு திரு முகமெழுது நத 
பரமரருள் பெற்றுவாழ் சரபேந்திர பூபதி 
பார்த்திபனு ரைத்தமுறையே . 

87 


( இ - ள் ) கிராம்பு 

மான் கொம்பு 
செண்பக மொட்டு 
சாத்திரவேதி ( கொடுக்காப்புளி) 
சுத்தி செய்த தாளகம் 
குப்பைமேனி 
கோரோசனை 


96 


இவைகளை வகைக்கு ஒரு 

வராகனெடை எடுத்துக் 
கல்வத்திலிட்டுத் தூளாக்கி முலைப்பால் விட்டு நன்றாக 
அரைக்கவும் . பின்பு இதை மிளகுப் பிரமாணமுள்ள குளிகை 
களாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் . இதில் ஒன்றையெடுத்து 
வெந்நீருடன் விழுங்கவும் . இவ்வாறு 3 நாட்கள் செய்யத் தாபச் 
ஜ்வரங்கள் தீரும் . 


88. தாப ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க குளிகை 
நன்னய மிகுந்திலகு சாதிலிங் கம்மிளகு 

நாபிவெங் காரமல்லால் 
நாகரீக மேவு நல் திப்பிலியிவ் வகையெலாம் 

நயந்ததைச் சமதை நிறையாய் 
சொன்னபடி யேயெலு மிச்சம்ப ழச்சாற்றில் 

சொல்மூன்று சாமமதனை 
சூட்சமுட னேயரைத் தேகுளிகை செய்தொன்றைச் 

சொல்லுமனு பானமுடனே 
இன்ன விதமீந் திடுபொல் லாத்தாப 

சுரமெல்லாம் முறிந்தோடுமே 
இன்பமாய் பாண்டியன் மகிழ்ந்திடக் கெங்கை தனை 

யெழிலான சோலைமலையில் 
முன்னமே வந்திட வரந்தரு தயாகர 

மூர்த்திசங் கரர்கிருபையால் 
முழுதுநற் றஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 
மோகனனு ரைத்தமுறையே . 

88 


( இ - ள் . ) சுத்திசெய்த லிங்கம் 


நாபி 


மிளகு 


திப்பிலி 
பொரித்த வெங்காரம் 


முதலியவைகளைச் சமனெடையாக எடுத்துக் கல்வத்தி 
லிட்டு எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நன்றாக 3 ஜாமங்கள் 


97 


வரை ( காலை 6 மணி முதல் மத்தியானம் 3 மணி வரை ) 
அரைக்கவும் . பின்பு இதனைப் பயறளவுள்ள மாத்திரை 

உருட்டவும் வேண்டும்போது ஒரு மாத்திரையை 
எடுத்துத் தக்க அனுபானத்தில் (வெந்நீர் ) கொடுக்கத்தாப 
ஜ்வரங்கள் தீரும் . 


களாக 


89. வாத , மாந்த ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க 

இஞ்சி குளிகை 
சாதிலிங் கம்பச்சை யிஞ்சியு மொருபங்கு 

சாரமுள நல் திப்பிலி 
சட்டமா யிருபங்கு வெங்கார மிருபங்கு 

சரியாய்ப்பொ ரித்து நயமாய் 
மீதிலகு நல்லெலு மிச்சம்ப ழச்சாத்தில் 

மேலுமொரு நாழிவெயிலில் 
மிதமாக வைத்தந்தச் சாத்தினி லரைத்ததை 

மென் குன்றி மணியை நிகறாய் 
கோதிலாக் குளிகைசெய் தொன்றதிற் கொடுவாதங் 

கொடூரமாந் தச்சுரமலால் 
குளிர்காய்ச்ச லும்பல சுரமெலாந் தீருமே 

குலவுபாண் டியன் மதுரையில் 
ஆதிநா ளில் நரி யெலாம்பரிகள் செய்து மகிழ் 

அய்யர்பெரு விடையீசனார் 
ரருள் நிறைந் திடு தஞ்சை சரபேந்திர பூபதி 
யன்புட னுரைத்தமுறையே , 

89 


( இ - ள் . ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 

இஞ்சி 
இவைகள் வகைக்கு 

1 பலம் 
திப்பிலி 

2 பலம் 
பொரித்த வெங்காரம் 2 
அவைகளை ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டுச் சரக்குகள் 
முழுகும்வரை எலுமிச்சம் பழச்சாறு விட்டு 1 நாழி 

13 


98 


( 40 நிமிடங்கள் ) நேரம் வெய்யிலில் 

வெய்யிலில் வைக்கவும் . பின்பு அச் 
சாற்றினாலேயே சரக்குகளை நன்றாக அரைத்துக் குன்றி 
மணிப் பிராமணமுள்ள மாத்திரை களாக உருட்டி நிழலில் 
உலர்த்தவும் . 


லான்றை எடுத்து வெந்நீருடன் உட்கொள்ள 
வாத ஜ்வரங்கள் , மாந்த ஜ்வரங்கள் 

மாந்த ஜ்வரங்கள் முதலானவைகள் 
தீரும் , 


90. சகல ஜ்வரங்களுக்கும் “ சந்தனாதி உருண்டை " 
மருவார்ந்த சந்தனம் விலாமிச்ச வேருமதி 

மதுரமமுமி ரதங்கெந்தகம் 
மருவுமுத் தக்காசு பற்பாட கங்கோட்ட 

மகிமையுள்ள நேர்வாளமும் 
யிருவேலி வெருவெங் காரமிவ் வகையெலா 

மிள நீரி லேயரைத்தே 
யோ குன்றி மணியை நிகர் குளிகை செய் தேயொன்றை 

யீந்திடில் நீரிலல்லால் 
பருவமா மங்கையர் முலைப்பாலி னிற்கொடு 

பறந்திடுஞ் சுரமுழுதுமே 
பண்டைநாள் மணிமுத்தா நதி தனிற் போட்டபொருள் 

பக்தர்சுந் தரர்க்காகவும் 
திருவாரூரிற்கமலா லயத்தி லதி தருந் 

தியாகர் பெரு விடையீசனார் 
திருவடி பணிந்து வாழ் சரபேந்திர பூபதி 
தீர்க்கமாய்ச் சொன்ன முறையே . 

90 


இ - ள . ) சந்தனத்தூள் 

விலாமிச்சைவேர் 
அதிமதுரம் 
சுத்திசெய்த பாதரஸம் 

செந்தகம் 


9 ) 


கோரைக்கிழங்கு 
பற்பாடகம் 
கோஷ்டம் 
சுத்திசெய்த நேர்வாளம் 
வெட்டிவேர் 
பொரித்த வெங்காரம் 


முதலான சரக்குகளுள் , முதலில் இர ஸத்தையும் , 
கெந்தகத்தையும் கல்வத்திலிட்டு அரைத்துக் கஜ்ஜலியாகச் 
செய்து , பின்பு மற்றச் சரக்குகளை ஒவ்வொன்றாகப்போட்டு 
இளநீர் விட்டு நன்றாக அரைக்கவும் . இவைகளைக் குன்றி 
மணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி 

உருட்டி நிழலில் 
காயவைக்கவும் 
வேண்டும்போது இக்குளிகையிலொன்றை 

க்குளிகையிலொன்றை எடுத்துத் 
தாய்ப்பாலில் உட்கொள்ள ஜ்வரங்கள் அனைத்துந் தீரும் . 

***** 
91. ஜ்வரங்களுக்கு கெந்தக மடற்துத்த குளிகை 


கெந்தகம் பின்மடற் றுத்தம்நேர் வாளமும் 

கிராம்பிரத மதிவிடையமும் 
கிரமமோர் கழஞ்சிசேர் வெத்திலைச் சாத்திலங் 

கேயரைத் துக்குன்றி நேர் 
சந்தமொடு குளிகைசெய் தேநிழலு லர்த்தியே 

சட்டமா யொன்றையிஞ்சிச் 
சாற்றினி லீந்திடில் ஏழுநா ழிகைதன்னில் 

சார்ந்தசுரம் விடும்பத்தியம் 
கந்தந்த ரும்முருங் கைக்காயு மிலையாலால் 

கனத்திடும் பூழணியிலை 
கஞ்சிவார்க் கவுமெழி லப்பருக் காய்ப்பண்டு 

கருணைவை கையாற்றினில் 
அந்தமுள நன்மணக் கோலமுட னேவருநல் 

லய்யர் பெரு விடையீசனார் 
அருள் பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

அன்பாயு ரைத்தமுறையே , 


91 


100 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

மடல்துத்தம் 
நேர்வாளம் 

பாதரஷம் 
கிராம்பு 
அதிவிடையம் 


முதலான இச்சரக்குகளை வகைக்கு 1 வராகனெடை 
வீதமெடுத்துக் கொள்ளவும் . முதலில் இரஸத்தையும் கெந்தகத் 
தையும் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்து , அதற்குப்பின் மற்ற 
சரக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாகப் போட்டு வெற்றிலைச்சாறு 
விட்டு நன்றாக அரைக்கவும் . 


இதைக் குன்றியளவுள்ள மாத்திரை களாகச் செய்து 
கொள்ளவும் . நிழலில் நன்றாக 

உலர்த்திய பின் , இதில் 
ஒன்ரை எடுத்து இஞ்சிச்சாறுடன் உட்கொள்ளவும் . 7 நாழி 
கைக்குள் ஜ்வரங்கள் தீரும் , 


பத்தியம் : - முருங்கைக்காய் , முருங்கையி லை க் கஞ்சி , 

உட் 
பூஷணியிலைச் சேர்ந்த கஞ்சி 

கஞ்சி முதலியவைகளை 
கொள்ளவும் . 


குறிப்பு : - பேதியுடன் கூடிய ஜ்வரத்திற்குக் கொடுக்கக் 
கூடாது . 


92. பலவித ஜ்வரங்களுக்கும் அரிதாரச் 

சுண்ணாம்புக் குளிகை 


சங்கநிற மாங்கடுஞ் சுண்ணாம்பு மரிதாரம் 

சரிவகைக் கிருகழஞ்செடை 
சட்டமாய்ச் சேர்த்ததில் மிதிபாக லின்னிலைச் 

சாறுவிட் டொரு நாழிகை 
அங்கரைத் துக்குன்றி நிகர்குளிகை செய்தொன்றை 

யடர் தாபச் சுரத்திற்கு மேல் 


101 


அம்முலைப் பாலிலீ சீதச்சு ரத்திற்குக் 

கனாசுக் குக்கஷாயத் 
திங்கி தமு டல் கொடு மந்தச்சு ரதத்திற்கு 

மேலு தவு வெந்நீர்தனில் 
யெல்லாச்சு ரந்தீரு மங்களமி குங்கடவு 

ளெங்கள் சுந்த ரர்மகிழவும் 
செங்கலைத் தங்கமாய்ப் பண்டைநா ளுண்டுசெய் 

சிவபூசை மகிமைய தனால் 
செழித்து நற் ரஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சீருடனு ரைத் தமுறையே 
( இ - ள் ) நீற்ற கடுஞ்சுண்ணாம்பு 2 ) வராகனெடை 

சுத்திசெய்த தாளகம் 21 


92 


இவ்விரண்டையுங் கல்வத்திலிட்டு மிதிபாகலிலைச்சாறு 
விட்டு நன்றாக 1 நாழிகையளவு ( 20 நிமிடம் ) அரைத்துக் 
குண்டுமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
நிழலில் உலர்த்தவும் . 


முலைப்பாலிலுடன் 


மாத்திரையை எடுத்து 
கொடுக்கத் தாப ஜ்வரங்கள் தீரும் . 


சீத ஜ்வரங்களானால் சுக்குக்கஷாயத்தில் ஒரு மாத்திரை 
கொடுக்கவும் . மந்த ஜ்வரத்திற்கு ஒரு மாத்திரையை 
வெந்நீரில் சாப்பிடவும் . 


93. கொடூரமான ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க நாபி 

மாத்திரை 


சாதிலிங்க கத்தினிறை யீரிரு வராகனெடை 

சட்டமுள நேர்வாளமும் 
சரியிரு வரகனெடை பின்னுமறு வராகனெடை 

சார்ந்துவரும் நாபியிதெலாம் 
கோதிலா திஞ்சியின் சாற்றினி லரைத்ததைக் 

கூறுமிள கிற்கு நிகராய்க் 


102 


குளிகைசெய் தொன்றையனு பானமுட னே கொடு 

கொடுஞ்சுரமும் விட்டோடுமே 
ஆதிநா ளம்பமூர்த் திக்குவிஷ மிட்டத 

முதமது செய்சங்கரர் 
யானைவந் தேசரண மென்றிடச் செய்தவர்ச் 

சிலைகள லைக்கடலிடு 
மிதிலங் கச்செய்யு மெய்யர்பெரு விடையீசர் 

மென்பாத பூசையதனால் 
மேரு நிகர் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

மேன்மையாய்ச் சொன்னமுறையே . 


93 


( இ - ள் ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 4 வராகனெடை 

நேர்வாளம் 2 


நாபி 


6 


இவைகளைக் கல்வத்திலிட்டு இஞ்சிச்சாறு விட்டு நன்றாக 
அரைத்து மிளகுப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டவும் . 


இதில் ஒரு மாத்திரையையெடுத்து வெந்நீ ரு டன் உட் 
கொள்ளப் பலவித கொடூரமான ஜ்வரங்களும் தீரும் . 

குறிப்பு : - இம்மருந்தில் நாபி அதிகமாகச் சேர்ந்து 
இருப்பதால் , வெகு ஜாக்கிரதையாக உபயோகித்தல் 
வேண்டும் 


94 . 


சகல ஜ்வரங்களுக்கும் திராக்ஷாதி மாத்திரை 


முந்திரிச் சம்பழம் கடுகரோ கணிநாபி 

முருகுபே ரீச்சம்பழம் 
மொய்த்திடு மிலுப்பையின் பூவு வெங் காரமேல் 

முக்யமாம் நேர்வாளமும் 
இந்தவகை யொன்றினுக் கோரோரு வராகனெடை 

யெழில்சாதி லிங்கமொன்ப 


103 


தேயவ்வ ராகனெடை சேர்த்கெலாங் கற்றாழை 

யின் சாற்றி லேயரைத்து 
வந்தருங் குன்றிமணி நேர் களிகை செய்தொன்றை 

வலிமையிஞ் சிச்சாற்றிவீ 
வாதசி தப்பித்தச் சேட்டுமச் சுரமுழுதும் 

வந்தவழி பார்த்தோடுமே 
சுந்தரர் குப்பண்டு கட்டமுது தலையின் மேல் 

சுமந்து வரு சிவகிருபையால் 
சுகம்பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சொல்லுமிது நல்லமுறையே , 


94 


( இ - ள் . ) திராக்ஷைப்பழம் 

கடுகரோகிணி 
சுத்தி செய்த நாம் 
பேரீச்சங்காய்த்தோல் 
இலுப்பைப்பூ 
பொரித்த வெங்காரம் 

சுத்திசெய்த நேர்வாளம் 
முதலான சரக்குகள் வகைக்கு 1 வராக எடை 

சுத்திசெய்த லிங்கம் 9 


இவைகளைக் கல்வத்திலிட்டு , கடுக்காய்த்தூள் 

கடுக்காய்த்தூள் சேர்த்து 
இடித்துப் பிழிந்த கற்றாழை சாறுவிட்டு , நன்றாக 
அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டிக்கொள்ளவும் . 


இதிலொன்றை எடுத்து இஞ்சிச்சாற்றுடன் கொடுக்க 
வாத , சீத , பித்த . ச்லேஷ்ம ஜ்வரங்களனைத்தும் தீரும் , 


95. ஜ்வரத்திற்குக் கௌரீபாஷாணக் குளிகை 
கோலஞ்சி றந்திடும் கௌரீபா ழாணமது 

கொண்டுவந் தேநயமிகுங் 
கொம்பு நற் பாகலிலைச் சாற்றினில் பொல்லாத 

கொடுமூமத் தஞ்சாற்றினில் 


104 


சீலமுட னேயதை யரைத்தெடுத்துக் கொண்டு 

சிறுபயறி னளவு குளிகை 
செய்திஞ்சிச் சாற்றினி லலா மிளகு சுக்கொடுஞ் 

சேர்ந்ததிப் பிலிக்கஷாயம் 
மேல தனி லாவதனு பானமுட னோர் குளிகை 

மிதத்தினுட னே கொடுத்தால் 
எச்சுரமும் நீங்குமே பத்தியங் கஞ்சிசோறு 

மெய்வேடனுக் கருள் செய்யும் 
நீலகண் டத்தர் பெரு விடையீசர் பூசையில் 

நேசமிகு போசரா ஜன் 
நீண்டபுகழ் நிறைதஞ்சைச் சரபேந்திர பூபதி 

நேமமொடு சொன்ன முறையே . 


95 


( இ - ள் ) சுத்தி செய்த கௌரீபாஷாணம் 1 பலம் எடுத்துக் 
கல்வத்திலிட்டுக் கொம்புப் பாகலிலைச் சாறு விட்டு ஒரு நாள் 
முழுதும் அரைக்கவும் . மறுநாள் ஊமத்தையில் லச் சாறுவிட்டு 
அத்தினம் முழுவதும் நன்றாக அரைத்துப் பயறு 
மாத்திரைகளாக உருட்டவும் , 


அளவுள்ள 


இதிலொரு மாத்திரையை 

எடுத்து இஞ்சிச்சாற்றிலோ 
அல்லது திரிகடுகக் கஷாயத்திலோ 

( சுக்கு , மிளகு , திப்பிலி 
இம்மூன்றையும் சேர்த்திடித்து வைத்த கஷாயம் ) 

வைத்த கஷாயம் ) கொடுக்க 
எவ்வித ஜ்வரங்களும் தீரும். 


மாத்திரமே சாப்பிட 


பத்தியம் : - அரிசி நொய்க்கஞ்சி 
வும் . 


96 . 


திரிதோஷ ஜ்வரங்களுக்கு இலுப்பைபூ 

மாத்திரை 


ஒருபங் கிலுப்பையின் பூகடுக ரோகிணி 

யுள்ளபடி யிருபங்குமே 
லொளிர்சுத்த நேர்வாள மூன்றுபங் கிது வெலாம் 

ஒருமித்து நீர் வார்த்தரைத் 


105 


தருமையுட னேயெடுத் துக்குன்றி மணியை நிக 

றாய்குளிகை செய்து நிழலில் 
லதையுலர்த் திப்பித்த வாதச்சு ரத்திற்கு 

மனுபான மிஞ்சிதனிலீ 
வருந்தாமற் திப்பிலி யோடுமிலுப் பைப்பூவில் 

வண்குளிகை யொன்றீந்திடில் 
வந்தமுன் சுரமெலாம் கிட்டாமல் விட்டிடும் 

வன்முதலை வாய்மதலையைத் 
திரும்பவுந் தொண்டற்கு வந்தருள் செய் சிவபூசை 

திறமையொடு செய்மகிமையால் 
திடம்பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

தீர்க்கமுற் றுரைசெய்முறையே . 
( இ - ள் . ) இலுப்பைப்பூ 

1 பலம் 
கடுகரோகிணி 

2 
சுத்திசெய்த நேர்வாளம் 

3 


96 


13 


இம்மூன்றையும் ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டுத் 
தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாண 
முள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைத்துக் 
கொள்ளவும் . 

பித்த ஜ்வரம் , வாத ஜ்வரம் முதலியவைகளுக்கு இதில் 
ஒரு மாத்திரை எடுத்து இஞ்சிச்சாற்றில் கொடுக்கவும் . 


சகல 


திப்பிலிச் சூரணத்துடனோ அல்லது 

அல்லது இலுப்பைப்பூச் 
சூரணத்துடனோ 

மாத்திரை விழுங்கவும் . 
ஜ்வரங்களும் தீரும் . 


வ 
97. ஜ்வரங்களுக்கு வெங்காரக் குளிகை 
சங்கநிறம் வெங்காரம் நாபியிர தம்மூன்றும் 

சரிவாகக் கொருகாசெடை 
சார்ந்தநேர் வாளமது கேள்பத்துக் காசெடை 

சட்டமுள பெருங்காயமும் 


14 


106 


பங்கமில நாலுகா செடைகள் சேர்த் தெலுமிச்சம் 

பழச்சாறு விட்டரைத்து 
பண்புடன் குளிகைசெய் தொன்ற தனி லீந்திடில் 

பரந்திடுஞ் சுரமுழுதுமே 
சங்கமதி லேபண்டு தொண்டர்க்கு கந்து பிர 

சங்கமது செய்தமூர்த்தி 
சங்கரி மகிழ்ந்து தன் தங்கையென வந்துதிசெய் 

சங்கரியி டங்குலவுவார் 
திங்களோடு செஞ்சடை யிலங்குபெரு விடையீசர் 

திறமையுட னருள் கிருபையால் 
திருமருவு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 
திட்டமொடு சொன்ன முறையே . 

97 
( இ - ள் . ) பொரித்த வெங்காரம் 1 வராகனெடை 
சுத்திசெய்த வத்ஸ நாபி 1 

பாதாஸம் 1 

நேர்வாளம் 10 
பொரித்தப் பெருங்காயம் 4 
இவைகளைக் கல்வத்திலிட்டுப் பொடித்து , எலுமிச்சம் 
பழச்சாறுவிட்டு ஒரு நாள் முழுதும் அரைத்துக் குன்றிமணிப் 
பிரமாணமுள்ள குளிகைகளாக உருட்டி நிழலில் காய வைத்துக் 
கொள்ளவும் , 

இதிலொன்றை எடுத்து வெந்நீரில் உட்கொள்ள ஜ்வரங்கள் 
அனைத்தும் தீரும் . 

தே 


N 


98 . 

ஜ்வரங்களுக்குக் கெந்தக தாம்ராதி மாத்திரை 
கெந்தகம் தாம்பிரத் தின்பற்பம் நாபியிவை 

கிரமமொடு சமபங்கு சேர் 
கிளர்சாதி லிங்கமிரு பங்குடன் சேருபிற 

கேநொச்சி யிலைச்சாறுவிட் 
டந்தவுரை தப்பாம லேய தனை மூன்றுநாள் 

அரைத்துளுந் திற்கு நிகராய் 


107 


குளிகை செய் தொன்றை நொச் சியின் சாத்தி 

லாய்ந்தமிள கின் பொடியுடன் 
யிந்தவித மே கொடுத் தால்சுர மெலாந்தீரு 

மிலங்குமை லாப்பூரினில் 
எலும்பையு மடந்தையாய் செய்திடு தயாநிதிக் 

கேர் பெரிய நாயகி மகிழ் 
செந்தளிர்ப் பாதர் பெரு விடையீசர் கிருபையால் 

செல்வ நிறை போசலகுலன் 
செயம் பெற்றுத் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சீருடனு ரைத்தமுறையே . 


98 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

நாபி 
வைகள் வகைக்கு 1 வராகனெடை 
சுத்திசெய்த லிங்கம் 2 


வைகளைக் கல்வத்திலிட்டுப் பொடியாக்கி நொச்சி 
லைச்சாறுவிட்டு 3 நாள் அரைக்கவும் . பின்பு இதை 
உளுந்துப் பிரமாணமுள்ள குனிகைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தவும் . 


இதிலொரு குளிகையையெடுத்து நொச்சிச் சாற்றிலோ 
அல்லது மிளகுச் சூரணத்திலோ உட்கொள்ளக் கொடுக் 
வும் . ஜ்வரங்கள் தீரும் . 


99. ஜ்வரங்கள் , உழலை முதலியவைகளுக்குச் 

சீரகாதி கஷாயம் 


கந்தமு மிகுந்திடும் சீரகம ரத்தைவெங் 

காயமுமி ளகுதிப்பிலி 
காரமுள சாரணை யின் வேர்வெள் ளைப்பூண்டு 

கசக்கும் வேப் பம்பிண்ணாக்கு 
இந்தவகை சேர்த்திளம் வெந்நீரி லேயரைத் 

தீர்ந்திட தி லுழலையானாள் 


108 


இலங்குநற் தாமரையின் வளையந் துவைத்ததி 

லெழுஞ்சாற்றில் நற்சீரகம் 
சந்தச்சாத் திரவேதி சர்க்கரையுங்கோரோசனை 

யெலுச்சம் பழச்சாற்றில் 
கலந்து கொடுபத்தியம் பொரிகஞ்சி 

சகலசுர முந்தீருமே 
சுந்தரர் மணந்தனில் தொண்டுமுறி வுண்டென்று 

சொல்கின்ற சிவகிருபையால் 
சுபமிலகு தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

சொன்னளின வன்ன முறையே . 


99 


( இ - ள் . ) சீரகம் 

சிற்றரத்தை 
வெங்காயம் 
மிளகு 
திப்பிலி 
சாரணைவேர் 
வெள்ளைப்பூண்டு 
வேப்பம்பிண்ணாக்கு 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடையெடுத்து அம்மியின் 
மேல் வைத்து வெந்நீர்விட்டு நன்றாக அரைத்து , வெந்நீருடன் 
கலக்கிக் கொடுக்கவும் . உழலையானால் , 


தாமரையிலையினுட்சுருளின் சாறு 
சிரகம் 
சாத்திரவேதி ( கொடுக்காப்புளி ) 


சர்க்கரை 


கோரோசனை 


முதலானவைகளை எலுமிச்சம்பழச் சாற்றுடன் ஒன்று 
கூட்டியரைத்து உட்கொள்ளவும் 


பத்தியம் : - பொரிக்கஞ்சி மாத்திரமே சாப்பிடவும் பற்பல 
ஜ்வரங்களுந் தீரும் . 


109 


100. ஜ்வரங்களுக்கு அரக்குச் சந்தனாதித் தைலம் 


சந்தனங் கஸ்தூரி மஞ்சள் மண வெட்டிவேர் 

சதகுப்பை நன்னாரிவேர் 
சரளதேவ தாரமருள் வேர்கடுக ரோகணி 

சட்டமுள மஞ்சிட்டியும் 
அந்தமுய ரதிமது ரம் நல்ல ரக்கிதுவு 

மோர்வகைக் கிருகாசெடை 
அலது விரு வங்கிழங் கிருபலம் சேர்த்ததை 

யரைத்தைந்து நாள் காய்ச்சியே 
இந்தப்ப தத்தில்லடித் தள்ளுக்குங் கொண்டுமே 

லெழிலுடம் பில் பூசியே 
இலங்கு தலை யுமூழ்கி வந்திடிற் சுரமுமே 

லெல்லாமி ரண்டோடுமே 
முந்தரிச் சுனருக்கு வரமெலாந் தந்து தவு 

முதல்வர்சங் கரர்கிருபையால் 
முற்றமிழ்த் தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 

முக்யமொடு சொன்ன முறையே . 


100 


( இ - ள் . ) சந்தனத்தூள் 

கஸ்தூரி மஞ்சள் 
வெட்டிவேர் 
சதகுப்பை 
நன்னாரிவேர் 
சரள தேவதாரு 
மருள் வேர் 
கடுகரோகிணி 
மஞ்சிட்டி 
அதிமதுரம் 
நல்லரக்கு 


முதலான சரக்குகள் வகைக்கு 2 வராகனெடை 
* மெருகங்கிழங்கு 

2 பலமும் 


* மெருகு என்பதற்கு ஸம்ஸ்கிருதத்தில் கஜகர்ணிகா எனப்பெயர் . 


110 


வைகளை நன்றாக உலர்த்திக் கல்லுரலில் 

கல்லுரலில் இட்டிடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து கொண்டு . அம்மியின் மேல்வைத்துத் 
தண்ணீர் விட்டரைத்து , * நல்லெண்ணெய் 5 சேருடன் குழப்பி 
அடுப்பின் மேலேற்றிச் சிறுகச் சிறுக எரித்து ஐந்தாவது 
நாளன்று இதைப் பக்குவப்படுத்தி ( மெழுகு பதம் ) இறக்கவும் . 

இதில் ஒரு ஸ்பூனளவெடுத்துப் பசுவின் பாலுடன் தினம் 
இருவேளை சாப்பிடவும் . 

இத்தைலத்தையே உடம்பின் மேலும் பூசவும் . தலையில் 
தேய்த்துக்கொண்டும் ஸ்நானஞ் செய்யலாம் . பற்பல ஜ்வர வகை 
களும் தீரும் . 


101. ஜ்வரங்கள் நீங்குவதற்கான உபாயங்கள் 
வாசனைநிறைந்திலாகு போசன தாம்பூலம் 

வண்மையுள நல்சந்தனம் 
வன்னமலர் மாலைநகர்ப் பூாம் நெய் நல்லெண்ணெய் 

வாய்க்குருசி தருஞ்சர்க்கரை 
நேசமாம் வஞ்சியைத் தொடுவதும் பார்ப்பதும் 

நேர்த்தியுள புதுவஸ்திரம் 
நேர்சிவப் புக்கலைகள் மெத்கைகளிர் காற்றது 

நெஞ்சினிற் கடுங்கோபமாய்ப் 
பேசவொண் ணாதிவ்வ கைப்படி நடப்பவரைப் 

பிடித்த சுரம் விட்டோடுமே 
பெரியநா யகிபங்கில் வாழுமுத் தமலிங்கர் 

அபிருக்கர் கருங்கிருபையால் 
போசமக ராஜநிகர் சகலகலை வல்லவன் 

போசல குலா திபதிநற் 
புலவர் சிந்தாமணி தஞ்சைவாழ் சரபேந்திர 
பூபதியு ரைத்தமுறையே . 

101 


* செய்யுளில் கூறப்படவில்லை . ஆனால் மருந்துகளின் தொகுப் 
பைப் பார்த்தால் இம்மருந்து தைலமாக இருக்கலாம் என்று 
தோன்றுகிறது . 


11 / 


( இ - ள் ) 


1. மிக்க ருசியையுடைய மிதமான போஜனம் 


2. தாம்பூல தாரணம் 


3 , சந்தனம் பூசிக்கொள்ளல் 


4. பல 

பலவகை நிறங்களுள்ள புஷ்பம் மாலைகள் முதலிய 

வைகளை வேண்டிய அளவு உபயோகப்படுத்துதல் . 
5. பச்சைக் கர்ப்பூரம் , நெய் , நல்லெண்ணெய், ஜீனி 

முதலியவைகளை உபயோகித்தல் , 


6. ஸ்திரீகளைப் பிரியமாகத் தொடுதல் , அவர்களையும் 

பார்த்துக்கொண்டிருத்தல் 


7. புது வஸ்திராதிகளைத் தரித்துக்கொள்ளுதல் . 


8. மெத்தையிலிருத்தல் 


9. குளிர்ச்சியான காற்று 


10. அதிக கோபத்துடன் பேசாதிருத்தல் 


முதலான உபாயங்களைக் கையாண்டு வந்தால் எவ்வித 
ஜ்வரங்களும் தீரும் . 

*** 


102. ஜ்வரங்களுக்கு அதிவிடைய மாத்திரை 
அதிவிடையம் நெல்லிக்காய்க் கெந்தக மந்தமாம் 

பின் கிராம் பிரதமல்லால் 
அந்தமுட னேசுத்தி செய்திடும் நேர்வாள 

மதுவகைக் கிருகழஞ்சு 
முதிராத வெற்றிலைச் சாறு தனி லிந்தவகை 

முழுது நன் றாயரைத்து 
மொழிகின்ற குன்றிமணி நிகர் குளிகை செய்தொன்றை 

முன் பூசிச் சாற்றிலிடுமேல் 
கதிருத்த சுக்கியக ஷாயமத னிற்கொடு 

சமழ்துள சியின் சாத்திலீ 


112 


கடுஞ்சுர மெலாம்விடும் சீர்காழி தன்னிலே 

கடவுள் சம் மந்தமூர்த்தி 
மதிமகிழ் திடப்பண்டு திருமுலைப் பாலுதவு 

மங்கைபங் காளரருன்சேர் 
மங்கள வசீகரன் சரபேந்திர பூபதி 

மாகனதை யாய்ச்சொல்முறையே . 


102 


( இ - ள் ) அதிவிடையம் 

சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 
கிராம்பு 
சுத்திசெய்த பாதரசம் 

நேர்வாளம் 


முதலான சரக்குகள் வகைக்கு 21 வராகனெடை 
எடுத்துக் கல்வத்திலிட்டுத் தூள் செய்து , துளிர் வெற்றிலைச் 
சாறுவிட்டு நன்றாக ( 2 நாட்கள் ) அரைத்துக் குண்டு மணிப் 
பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 

காய 
வைக்கவும் . 


இதிலொரு மாத்திரை எடுத்து இஞ்சிச் சாற்றிலோ , சுக்குக் 
கஷாயத்திலோ , துளசிச் சாற்றிலோ , சமயத்திற்கு ஏற்றாப் 
போல் கொடுக்கவும் . பற்பல ஜ்வர வகைகளும் தீரும் . 


103. பற்பல ஜ்வரங்களுக்கும் கெந்தகாதி 

மாத்திரை 


கெந்தகம் நாபிரசம் வெகார மனபேதி 

கௌரிதுத் தங்கடுக்காய் 
கிளர் கடுக ரோகிணி அக்கிராக் காரமொடு 

கேளுவா ளப்பருப்பு 
தொந்தமுட னே தான்றிக் காயுநல் சுக்குமேல் 

துரிசுயரி சித்திப்பிலி 
தொகையிந்த வகையெலாம் சமதையாய்ச் சேர்த்ததை 

துய்யகை யாந்தகரையின் 


113 


அந்தபச் சைச்சாற்றி லோயாம லேழுநா 

ளரைத்ததைச் சிறுபயறுபோ 
லக்குளிகை நிழலினி லுலர்த்திக்கொடுத்துவரி 

லச்சுரமும் விட்டோடுமே 
சுந்தரிக் கன்பர் பெரு விடையீசர் கிருபையால் 

சோழநிகர் திருப்பணிசெயும் 
சுத்தமதி மெத்தநிறை சரபேந்திர பூபதி 

சுபலிசைய னுரை செய்முறையே . 


103 


.. 


.. 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

நாபி 
பாதரஸம் 
அன்னபேதி 
கௌரீபாஷாணம் 
துத்தம் 
நேர்வாளப்பருப்பு 

துருசு 
பொரித்த வெங்காரம் 
கடுக்காய்த்தோல் 
கடுகரோகிணி 
அக்கிராக்காரம் 
தான்றிக்காய்த்தோல் 


சுக்கு 


அரிசித் திப்பிலி 


முதலான சரக்குகளை வகைக்கு 11 வராகனெடை வீத 
மெடுத்துக்கொள்ளவும் முதலில் இரஸத்தையும் கெந்தகத் 
தையும் ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் 
கஜ் ஜலிசெய்து , பின்பு மற்றச் சரக்குகளைப்போட்டுத் தூள் 
செய்துகொண்டு கையாந்தகரைச் சாறுவிட்டுக் கையோயாமல் 
7 நாளைக்கு அரைக்கவும் . 


பின்பு சிறு பயறளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் 
காயவைக்கவும் . 


15 


114 


இதிலொரு மாத்திரையை எடுத்து வெந்நீரில் உட்கொள்ளப் 
பலவிதமான ஜ்வரங்களும் தீரும் . 


104. பலவகை ஜ்வரங்களுக்கும் வேலிப்பருத்திக் 

குளிசம் " 
மங்கள நலங்களுய ரந்தியினிற் தலைமூழ்கி 

மாதங்கி யபிராமிசீர் 
மலரடியு கந்தொருமை யாய்ப்பணிந் தேபோற்றி 

மகிழ்ந்து வெள்ளிக்கிழமையில் 
சங்கையில் லாமல்லவ் வேலிப்ப ருத்திக்குச் 

சார்ந்தகாப் புக்கட்டியே 
சட்டமாய் சாம்பிராணி தூபங்கொ டுத்துடன் 

சனிக்கிழமை தன்னில்வந்தே 
அங்கந்த வேரினுக் கேபலி கொடுத்து 

வேரரா மல் பிடுங்கு 
குளிசமாடி வைத்தசுரம் வரும் போது கையினில் 

கைக்கட்டில் சுரந்தீருமே 
பங்கையப் பாதர்பெரு விடையீசர் கிருபையால் 

பலகலைகள் நிறைசந்திரன் 
பந்து ஜன ரெட்சகள் சரபேந்திர பூபதி 
பார்க்குணனு ரைத்தமுறையே . 

104 


( இ - ள் . ) வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் தலைமுழுகி 
அம்பிகையை நமஸ்கரித்து , வேலிப்பருத்திச் செடிக்குக் 
காப்புக்கட்டவும் . பின்பு , சாம் பிராணித் தூபம் , தீபம் , 
ஹாரத்தி முதலியவைகளும் போடவும் . 


மறு நாள் சனிக்கிழமையன்று அச்செடிக்குப் பலி கொடுத்து , 
அதன் வேரை அருந்து விடாமல் பிடுங்கவும் . 


இதைக் குளிசமாக்கி.. ( தாயத்துக்குள் போட்டு ) ஜ்வர 
ரோகியின் 

கையில் வைத்துக் கட்டிவிடவும் . ஜ்வரங்கள் 
தீரும் . 


115 


105. தாப ஜ்வரத்திற்குச் சாதிலிங்க கோரோசனை 

மாத்திரை 
வன்னம திலங்கு நல் சாதிலிங் கங்கோஷ்டம் 

வாசமுள கோரோசனை 
வண்மை நிறை தாளகம் சமதையா கக்கூட்டி 

வளரூமத் தஞ்சாறுவிட் 
டின்னவகை சேர்த்தரைத் தேமிளகின் நேர்க்குளிகை 

யே செய்து லர்த்தியொன்றை 
யெழில் கருப் புக்கட்டி யில் கொடுத் தால்விடு 

மிடரான தாபச்சுரம் 
நன்னய வுலாசமாம் திருப்பரங் குன்றத்தில் 

நற்கீத ருக்காகவே 
நாகரீக மேவுசரசு வதியமுனை துதிகங்கை 

நதியழைத் திடுகந்தரை 
சன்னலமாய் முத்தமிடு வுத்தமி பராசக்தி 

கௌரீபங்கா ளரருளால் 
கனம்பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 
கருத்துட னுரைத்தமுறையே , 

105 


( இ - ள் ) சுத்தி செய்க லிங்கம் 

உயர்ந்த கோஷ்டம் 
கோரோசனை 
சுத்திசெய்த தாளகம் 


இவைகளைச் சமனெடை எடுத்துக் கல்வத்திலிட்டு 
நன்றாகப் பொடிசெய்து , ஊமத்தையிலைச் சாறுவிட்டு நேக 
அரைத்து , மிளகுப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டி , வைத்துக்கொள்ளவும் . இதிலொரு குளிகையை 
எடுத்துப் பனைவெல்லத்திற்குள் வைத்துச் சாப்பிடவும் , தாப 
ஜ்வரங்கள் தீரும் . 


116 


106. குளிர் ஜ்வரங்களுக்கு இலாமிச்சை வேர் 

அடை கஷாயம் " 
இருவேலி வேரிலா மிச்சம்வேர் நன்னாரி 

யின்வேர்கு ருந்தோட்டிவேர் 
இலங்குசெந் தொட்டிவேர் சுக்குபற் பாடக 

மெழிலான சீந்திற்கொடி 
மருவார்ந்த கோரைக்கி ழங்கினுட னொன்பதும் 

மட்டுட நீ குடித்து நயமாய் 
மருவநந் நீர்விட்ட டைக்கஷா யங்களாய் 

மலையாம லேவைத்து மேற் 
பருகக்கொ டுத்திடிற் குளிர்சுர மெலாம்விடும் 

பகர்வேத கீதர்மகிழப் 
பலகன்னி காதானம் வித்தை நிறை தானமும் 

பலதிசைகள் கொண்டாடவே 
திருவுற் றிலங்குநூத் தெட்டுச்சி வாலயம் 

திறமையொடு செய்மகிமையால் 
திகழ்பெற்று தஞ்சைவாழ் சரபேந்திர பூபதி 
தீர்க்கமுட னுரை செய்முறையே . 

106 


( இ - ள் . ) வெட்டிவேர் 

விலாமிச்சைவேர் 
நன்னாரிவேர் 
குருந்தோட்டிவேர் (சிற்றாமுட்டி ) 
செந்தொட்டிவேர் 
சுக்கு 
பற்பாடகம் 
சீந்தில்கொடி 
கோரைக்கிழங்கு 


ஆக 9 வகைச் சரக்குகளையும் வகைக்குச் சமனெடை 
எடுத்துக் காயவைத்துக் கல்லுரலி லிட்டு ஒன்றிரண்டாக 
இடித்து வைத்துக்கொள்ளவும். இதில் ஒரு குத்தளவு 
எடுத்து 2 சேர் ஜலம்விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்துக் 
கஷாயத்தை இறுத்துச் சாப்பிட்டு மறுபடியும் அதனுட 


117 


தண்ணீர் விட்டுச் சுண்ட வைத்து அக்கஷாயத்தை இறுத்துச் 
சாப்பிடவும் . இவ்வாறு 

வ்வாறு குடித்துவந்தால் எவ்வித குளிர் 
ஜ்வரமும் தீரும் . 


வாழி 


பார் கொண்ட கீர்த்தியுயா தஞ்சையுயர் மேவுமதி 

பதிபோசல குலதிலகன் 
பகர் செய்மனு நீதியுள துளசேந்திர னருள்பாலன் 

பரமசிவ னருள் கிருபையால் 
பேர் கொண்ட தன்வந்தரி கொங்கணர் அகஸ்தியர் 

பெரும் போகர் சட்டமுனியார் 
பெரியோர்கள் சொல்கின்ற சாஸ்திரத் தின்வழிகள் 

பிசகாம லேமிகவுணர் 
சீர்கொண்ட சந்ததி தழைத்திடு முத்தமன் 

சிங்காசனாதியதிநற் 
செல்வமும் தர்மம் நிறை சரபேந்திர பூபதி 

செப்பும்வகை தப்பாமலே 
வார்கொண்ட ஜ்வரமெலாம் தீர்ந்திடக் குளிகைபல 

வழுத்தினேன் குடிநீருடன் 
வண்மையாய் நூத்தெட்டு சிவநாம மகிமையால் 

வாழியிச் சகமுழுதுமே . 


107 


( இ - ள் . ) தஞ்சை நகரையாளும் போசல வம்சத்தில் 
உதித்த மனுநீதி தவராத துளசேந்திர மகாராசன் புத்திர 
னான சரபேந்திரன் சொல்படி , தன்வந்தரி , கொங்கணர் , 
அகஸ்தியர் , போகர் , சட்டமுனி முதலிய 

பெரியோர்கள் 
சொல்லும் சாஸ்திரத்தின் வழிகள் பிசகாமல் , ஜ்வரரோகம் 
தீருவதற்கான மாத்திரைகளும் , கஷாயங்களும் முறை 
தவராமல் இந்நூலில் கூறப்பட்டிருக்கிறது . இவைகளை 
உபயோகித்து இச்சகத்திலுள்ளோர் அனைவரும் 
வாழட்டும் . 


சுகமாக 


118 


சுவடி நெம்பர் 49 லிருந்து 
ஜ்வரம் , அஜீரணம் முதலானவைகளுக் 
கான கஷாய , சூரண , லேகிய , நெய் 

வகைகள் கூறப்படுகின்றன . 


107. பழஞ்சுரத்திற்கு எண்ணெய் 


நன்னயவெண் ணொச்சிகரு நொச்சியல்லால் 

நண்ணுகழற் கொடியோடு சாரணையிந்நான்குஞ் 
சொன்னபடி யிலைச்சாற்றில் வகையொன்றுக்கே 

சுகமாயத்தா னுரிசேர்த்தா மணக்கினெண்ணெய் 
இன்னமந்தக் கோழிமுட்டை யிரண்டினுள்ளா 

யிலங்கும் வெள்ளைக் கருவும்விட்டுக் கொண்டே சுக்கு 
பின்னதுகேள் காலேரைக்கால் பலமேகூட்டிப் 
பிசகாம லெரித்து நன்றா யெடுத் திடாயே . 

108 
எடுத்ததிலோர் காசெடைக ளுள்ளே கொண்டே 

யெழிலுடம்பிற் றடவிவந்தா லகலாமற்றான் 
அடுத்தபழஞ் சுரங்களெல்லாம் வாசியாமே 

யந்தணர்க்கும் பெரியோர்க்கு மெளியோர்க்கெல்லாம் 
உடுத்தநல்ல வஸ்திரபூ ஷணமுஞ் செம்பொன் 

னும்பழசம் பளமுடனென் னாளுமன்னங் 
கொடுத்து தவு தருமதுரை தஞ்சையாளுங் 
குபேரசர பேந்திரமால் கூறும்வாறே . 

109 


( இ - ள் ) வெண்ணொச்சியிலைச்சாறு 

கருநொச்சியிலைச்சாறு 
கழற்சிக்கொடியிலைச்சாறு 
சாரணையிலைச்சாறு 


இவைகளை வகைக்கு 1 படி வீதமெடுத்து ஆமணக்கு 
எண்ணெய் - படியுடன் கலந்து , 2 கோழி முட்டையின் 
வெள்ளைக்கரு வை விட்டுக் குழப்பி , 


119 


சுக்குச் சூரணம் காலேயரைக்கால் பலம் போட்டு , 
அடுப்பின் மேலேற்றி நன்றாக எரித்து மெழு குப் பதத்தில் 
எரித்து இறக்கி வடிசட்டிக் கொள்ளவும் . 


இதிலொரு காசளவெடுத்து உள்ளுக்குச் சாப்பிட்டு, 
உடம்பிலும் தேய்த்து வரவும் . நாட்பட்ட ஜ்வரங்கள் 
தீரும் . 

குறிப்பு : இவ்விடத்தில் 1 படி என்பது பெரியபடி 
வீசம்படியாகும் . 

****** 


108. பழங்காய்ச்சலுக்கு அதிவிடய நெய் 
அதிவிடைய முந்திரிகைப் பழம்வெட்பாலை 

யரிசியத்தித் திப்பிலிவி லாமிச்சம்வேர் 
விதிக்கும் நெல்லிப் பருப்பு வேம்பு மல்லால் வில்வ 

வேர்சந்த னந்திப்பி லிதப்பாமல் 
உ தித்திடுமிப் பலபலவாம் வகையொன்றுக்கே 

யொன்றரை வராகனிடை சரியாய்க்கூட்டித் 
துதித்தபடி யரைத்தெடுத்துப் பசுவின்னெய்யுந் 

துகைதாழி விட்டெரித்தே யின்னந்தானே . 


110 


இன்னமுந்தா னல்ல தண்ணீர் நாழிவார்த்தே 

யெரித்திடுமந் தாக்கினியாய்த் தண்ணீரெல்லாஞ் 
சொன்னபடி வத்தினபின் பதத்திற் பார்த்துச் 

சுகமாக வடித்தெடுத்தே யுதையந்தன்னில் 
முன்ன மதில் மூன்றுகா செடைக ளீந்தால் 

முறிந்துபோம் பழஞ்காய்ச்ச லிருமலோடே 
வன்னமுள்ள கைகாலி னெரிவும் நன்றாம் 

வாய்மைசர பேந்திரமா லுரைத்தவாறே . 
( இ - ள் ) அதிவிடையம் திராக்ஷைப்பழம் 

வெட்பாலையரிசி யானைத்திப்பிலி 
விலாமிச்சம்வேர் நெல்லிப்பருப்பு 


111 


120 


வேப்பம்வேர் 
சந்தனத்தூள் 


வில்வவேர் 
திப்பிலி 


இவைகளை வகையொன்றுக்கு 11 வராகனெடை வீதம் 
எடுத்துப்பசுவின் பால் விட்டு நன்றாக அரைத்துப் 

பசுவின் நெய் 1 படியுடனும் 
சுத்த ஜலம் 1 


குழப்பி அடுப்பின் மேலேற்றி மந்தாக்கினியாலெரித்து 
தண்ணீரெல்லாம் வற்றியவுடன் மெழுகு பதத்திலிறக்கவும் 


இதில் மூன்று காசெடையளவு ( அணா அளவு ) எடுத்து 
உட்கொள்ள நாட்பட்ட ஜ்வரங்கள் தீரும். இருமல் , 
கைகால்களில் எரிச்சல் முதலானவைகளும் குறையும் . 

* XXXXX 
109. நாட்பட்ட ஜ்வரத்திற்கு ‘நிலவேம்பு கடாயம் 
அலங்கார நிலவேம்பு கோட்டஞ்சீந்தி 

லான சிறு வழுதலைவே ரமுக்கிராவேர் 
துலங்குசிறு காஞ்சோறிநற் கடுக்காயாடா 

தோடையிலை சுக்கும்வகைக் கோர்கழஞ்சு 
கலங்காம லிரண்டுபடி தண்ணீர்விட்டுக் 

காய்ச்சியுழக் கானபின்சர்க் கரையைப்போட்டு 
நலங்களுடன் பத்து நா ளுண்டால்மெத்த 
நாள்பட்ட ஜ்வரங்களெல்லாம் பறந்துபோமே . 

112 


( இ - ள் . ) நிலவேம்பு 

கோஷ்டம் 
சீந்தில்கொடி 
சிறுவழுதலைவேர் (சிறுகத்தரி ) 
அமுக்கிராக்கிழங்கு 
சிறுகாஞ்சோறிவேர் 
கடுக்காய்த்தோல் 
ஆடாதோடையிலை 
சுக்கு 


121 


வைகளை 


வகைக்கு 1 கழஞ்சு ( 11 வராகனெடை வீத 
மெடுத்துக் காயவைத்துக் கல்ஓடர லி லிட்டு ஒன்றிரண்டாக 
இடித்து , 2 படி சுத்த ஜூலம் (சின்னபடி 1 ) விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்கா 
க்காகும் வரை வற்றக் காய்ச்சவும் . 
தனை வடிக்கட்டிச் சர்க்கரை கூட்டிக் குடிக்கவும் . 

இவ்வாறு 10 நாட்கள் சாப்பிட நாட்பட்ட ஜ்வரங்கள் 
அனைத்துந் தீரும் . 

*** 


110 . சீத ஜ்வரத்திற்கு அரிதாரக் குளிகை 
அரிதாரம் பாற்றுருசி யிர தமல்லால் 

கடுகரோ கணியிவ்வ கைகள் நான்குஞ் 
சரியாக நிறைகூட்டிக் காடித் தண்ணீர் 

சட்டமொடு விட்டரைத்தே யுளுந்துக்கொப்பாய் 
வரிசைய தாய் குளிகை செய்து நிழலில் நன்றாய் 

வைத்துலர்த்திச் சீரகம்வெந் நீரிலீந்தால் 
பரிவாய் தசுரம்போம் பசுவின்பாலிற் 

பத்தியமா யன்னமுண்ணிற் பாங்கு தானே . 113 


( இ - ள் . ) சுத்திசெய்த மடல் தாளகம் 

பால் துருசு 

பாதரஸம் 
கடுகரோகிணி 


இவைகளைச் சமனெடையெடுத்துக் கல்வத்திலிட்டுப் 
பொடி செய்து , காடித் தண்ணீர்விட்டு நன்றாக ( 2 நாட்கள் ) 
அரைத்து , உளுந்துப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டி வைத்துக்கொள்ளவும் இவைகளை நிழலில் உலர்த்தி 
வைத்துக்கொண்டு வேண்டும்போது 

மாத்திரையை 
யெடுத்து ஜீரகக் கஷாயத்தில் உட்கொள்ளவும் . 
பத்தியம் : பால் சாதம் 

சாப்பிடவும் . சீத ஜ்வரங்கள் 
தீரும் . 


16 


122 


111. குளிர் ஜ்வரத்திற்கு வெருகங் 

கிழங்கெண்ணெய் 


114 


நல்லவிருகங் கிழங்கு தண்டு மிலையுஞ்சேர்த்து 

நறுக்கியெடுத் தேபலந்தான் பத்து கூட்டிச் 
சலமதனில் பதினாலு நாழிவிட்டுச் 

சட்டமுட நானாழி யாகக்காய்ச்சி 
யிலவங்கம் வசம்புசத குப்பைகோஷ்ட 

மோடுவெருகங் கிழங்கரத்தை தேவ தாரம் 
அலது வெட்பா லையினரிசி வெந்தயத்தோ 

டல்வகையொன் றினுக்குநிறை யியம்பக்கேளே . 
இயம்புகின்ற தொருகழஞ்சு சரியாய்க்கூட்டி 

எண்ணெயொரு நாழிபசு வின் பாலப்பால் 
நயம்பெறவு மிருநாழி விட்டுக்காய்ச்சி 

நற்பதத்தி லேயிறக்கி வடித்துக்கொண்டு 
தயங்காம லுண்டுபின்னு முடலில் பூசத் 

தான் குளுரும் பழவெதுப்பும் 
செயமிலகுந் தஞ்சையில்வாழ் நாகரீகன் 

கீர்த்திசர பேந்திரமால் செப்பும்வாறே . 


115 


இலை 


( இ - ள் . ) வெருகங்கிழங்கை ச மூலமாக ( தண்டு , 
முதலியவைகளுடன் ) 10 பலம் எடுத்துச் சிறுசிறுத் துண்டு 
களாக நறுக்கி ஒரு பெரும் பாத்திரத்திலிட்டு 14 படி 
சுத்த ஜலம் விடவும் . பின்பு இதையடுப்பின் மேலேற்றி 4 
படியாகும் வரை வற்றக்காய்ச்சி இறுத்துக் கொள்ளவும் . 
இதனுடன் , 


வசம்பு 
சதகுப்பை 
வெருகங்கிழங்கு 
தேவ தாரம் 
வெந்தியம் 


கிராம்பு 
கோஷ்டம் 
சிற்றரத்தை 
வெட்பாலையரிசி 


முதலான கடைச்சரக்குகளை வகைக்கு 11 வராகனெடை 
வீதமெடுத்துப் , பசுவின் பால்விட்டு நன்றாக அரைத்து , 


123 


சுத்தமான நல்லெண்ணெய் படியும் 
பசுவின் பால் 

2 படியும் 


சேர்த்துக் கலந்து அடுப்பில் மேலேற்றி 

எரித்து மெழுகு 
பதத்தில் இறக்கவும் . இதை வடிக்கட்டிப் பத்திரப்படுத்தவும் . 
இந்த எண்ணெயில் ( ஒரு காசெடை ) எடுத்துச் சாப்பிடவும் . 
தேகத்தின் மேலும் பூசவும் . குளிர் ஜ்வரம் நாட்பட்ட ஜ்வ 
ரங்கள் முதலானவை தீரும் . 

குறிப்பு : வெருகு என்பது மெருகன் கிழங்காகும் . 


112. பழஞ் ஜ்வரத்திற்கும் வீக்கத்திற்கும் ‘ எலுமிச்சம் 

பழ எண்ணெய் 
சீலமிகு நல்லெண்ணெ யிரண்டுநாழி 

செப்பெலுமிச் சம்பழச்சாற் றினினானாழி 
கோலமுயர் சாம்பிராணி பலந்தான்காலே 

குங்கிலிய மரைப்பலங்காற் பலமே மஞ்சள் 
சாலவும் வேப் பம்பருப்புப் பலமோர்காலாஞ் 

சட்டமாயெவ் வாஞ்சேர்த்தரைத்துக்கூட்டி 
மேலதனைக் காய்ச்சி நன்றா யிறக்கும் போதில் 

மென்சிரங்கை போட்டிடுபூ நாகந்தானே . 


116 


நாசமது போட்டுவடித் தெடுத்துக்கொண்டு 

நயந்துடம்பிற் றடவிலவத்தே யுடனேபோக்கில் 
தேகமதி லுண்டான லீக்கம்வாடும் 

திரும்பவும் விடாச்சுரமு மல்லாலின்னம் 
மாகபட மானபழஞ் ஜுரமுந்தீரும் 

மலையரச னீன்றபச்சை மயிலைவாம 
பாகம்வைத்தார் பூசைதனில் நேசமுற்ற 

பார்த்தன் சர பேந்திரமால் பாரும் வாறே . 
( இ - ள் . ) நல்லெண்ணெய் 

எலுமிச்சம்பழச்சாறு 
இவ் விரண்டையும் ஒன்று கலந்து , அதனுடன் 


117 


2 படி 
4 படி 


124 


சாம்பிராணி 
குங்கிலியம் 
மஞ்சள் 
வேப்பம்பருப்பு 


பலம் 
* பலம் 
1 பலம் 


1 . 


முதலான சரக்குகளைத் தண்ணீர் விட்டு நன்றாக 
அரைத்துச் சாறுகூட்டிய எண்ணெயுடனே 

குழப்பியடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதமாக்கிக் கீழிறக்கும் தருவாயில் , 
பூ நாகம் ( மண்ணுண்ணி பாம்பு ) ஒரு சிரங்கை அதிலிட்டுப் 
பொரிந்தபின் கீழிறக்கவும் . பின்பு வடிக்கட்டி ஒரு பாத்திரத் 
தில் பத்திரப்படுத்தவும் . 

இத்தைலத்தை உடம்பில் பூசி வரத் தேகத்திலேற்படும் 
வீக்கம் , விடாத ஜ்வரங்கள் முதலானவைகளுடன் , நாட்பட்ட 
ஜ்வரங்களும் தீரும் . கைகண்டது . 

XXXXXX 
113 பழய ஜ்வரங்களுக்குப் பலாச்வகந்தாதி 

தைலம் 
பதினாறு பலமமுக்கி ராவெட்டு 

பலஞ்சித்தா முட்டியின் வேர் பேராமுட்டி 
அதின்வேரெட் டுபலமிம் மூன்றுங்கூட்டி 

யபயடியே சிதறாம லிடித்தெடுத்து 
சதிருளநாள் கேமரக்காற் தண்ணீர் விட்டு 

சட்டமொடு நான்கிலொரு பங்காய்க்காய்ச்சி 
புதிய நல்ல கொம்பரக்குப் பலமீரெட்டுப் 
போட்டுவே ரேகாய்ச்சி யின்னங்களே . 

118 
இன்னமுமொன் றரைப்படி நல் லெண்ணெய்வார்த்தே 

யிவ்வகையெல் லாங்காய்ச்சித் தயிரின் மீதில் 
நன்னயமாய் நிற்குமந்தத் தெளிவாம் நீரில் 

நயந்தாறு படியிறுத்து விட்டுக்காய்ச்சி 
முன்னமதி மதுரமரே ணுகஞ்செங்கோஷ்ட 

முள்ளங்கி விரைகோரைக் கிழங்குமஞ்சள் 
வன்னமிகுஞ் செவ்வல்லிக் கொடி நன்னாரி 
மரல்கிழங்குஞ் சந்தனமேல் பகருவேனே . 

119 


125 


பகருகின்ற தண்ணீர்விட் டான்கிழங்கு 

பாங்குவிலா மிச்சம்வேர் தேவதாரந் 
திகழ்கடுக ரோகிணியுஞ் சமதைசேர்த்துத் 

திட்ட முட னிடித்தெண்ணெயிற் போட்டுக்காய்ச்சி 
சுகமாகத் தலைமுழுகிற் சமயமதல்லாற் 

சுவாசகா சம்பழய சுரமும்நன்றாம் 
மகராசன் கீர்த்திவிக் கிரமார்கரைக்கு 

மகிழ் செய்சர பேந்திரமால் சொன்னவாறே . 
( இ - ள் . ) அமுக்கிராக்கிழங்கு 16 பலம் 

சித்தாமுட்டிவேர் 8 
பேராமுட்டிவேர் 

8 


120 


இவைகளைச் சிறுசிறுத் துண்டுகளாக நறுக்கிக் கல்லுரலி 
லிட்டு ஒன்றிரண்டாக இடித்து 4 மரக்கால் சுத்த ஜலம் 
விட்டு அடுப்பின் மேலேற்றி 1 மரக்காலாக வற்றக் காய்ச்ச 
வும் . 16 பலம் கொம்பரக்கை டோலா பந்திரமாகக் கட்டி 
4 மரக்கால் தண்ணீர் விட்டு ஒரு மரக்காலாகச் 

சுண்டின 
பின்பெடுத்த கஷாயத்தையும் முன்கஷாயத்துடனே 
கொள்ளவும் . இதனுடன் 


சுத்தமான நல்லெண்ணெய் !! படியும் 
தயிரின் தெளிவு நீர் 

6 


விட்டு ஒன்று கலந்துகொண்டு அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க 
வைக்கவும் . பின்பு அதனுடன் 


அதிமதுரம் 

காட்டுமிளகு 
செங்கோஷ்டம் 

முள்ளங்கிவிதை 
கோரைக்கிழங்கு 

மஞ்சள் 
செவ்வல்லிக்கொடி 

நன்னாரிவேர் 
மருளங்கிழங்கு 

சந்தனத்தூள் 
தண்ணீர்விட்டான் கிழங்கு விலாமிச்சைவேர் 
தேவதாரு 

கடுகரோகிணி 


126 


வைகளை வகைக்கு ( பலம் ) வீதமெடுத்துத் தண்ணீர் 
விட்டு நன்றாக அரைத்துக் 

அரைத்துக் கொதிக்கும் எண்ணெயுடனே 
சேர்த்து நன்றாக எரித்து மெழுகு பதத்தில் இறக்கவும் . 


இத்தைலத்தைத் தினந்தோறும் தலையில் தேய்த்து 
முழுகிவரச் சுவாச காஸம் , நாட்பட்ட ஜ்வரம் முதலானவைகள் 
தீரும் , 


குறிப்பு : -- டோலா யந்தரம் : 

வாயகன்ற 
சட்டியினுடைய வாயின் குறுக்காக ஒரு குச்சியை வைத்து 
அதன் நடுவே பக்குவம் செய்யப்பட வேண்டிய சரக்கை ஒரு 
மூட்டையாகக் கட்டிச் சட்டிக்குள் தொங்கவிடவும் . பின்பு 
சட்டியில் வேண்டிய திரவ பதார்த்தத்தை விட்டு ஷை 
சரக்குள்ள மூட்டை அதில் நன்றாக மூழ்கும்படிச் செய்து . 
அடுப்பின் மேலேற்றி எரிக்கவும் . 


114. பழைய ஜ்வரங்களுக்குச் சத்திச்சாரணை நெய் 


உயர்ந்தசிவ சத்தியினங் கிழங்கிற்றானே 

யோரெலுமிச் சங்காயி னளவு கொண்டே 
மயங்காம லேசதுரக் கள்ளிப்பாலை 

வார்த்திரண்டும் பிசறினாப் போலரைத்து 
நயந்தூணாங் கொழுந்திலொரு பிடியுமேல் நெய் 

நன்றுழக்கா மணக்கெண்ணெயோ ருழக்குங்கூட்டி 
வியன்பெறவுங் காய்ச்சியந்த நெய்யையுண்டால் 
விடாச்சுரமும் பழஞ்சுரமும் விட்டேபோமே . 


121 


எலுமிச்சங்காய் 


( இ - ள் . ) சத்திச்சாரணைக்கிழங்கு 
பிரமாணமெடுத்து , அதனுடன் சதுரக்கள்ளிப்பால் கொஞ்சம் 
விட்டு நன்றாகப் பிசைந்து , ஊனாங்கொழுந்து ஒரு பிடியும் 
போட்டு அதனுடன் , 


பசுவின் நெய் 
ஆமணக்கெண்ணெய் 


1 உழக்கும் 
1 


127 


விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . 
இந்நெய்யில் ஒரு 

காசெடையெடுத்து உட்கொள்ள , நீடித்த 
ஜ்வரங்களும் , வெகு நாட்பட்ட ஜ்வரங்களும் தீரும் , 


குறிப்பு : ஒம் மருந்து பேதியாகும் குணமுள்ளதால் நிதானித்து 


உபயோகிக்கவும் . 


115. பழஞ் ஜ்வரங்களுக்குத் திராய் எண்ணெய் 
ஓது திராய்ச் சமூலமரைத் தெலுமிச்சங்கா 

யொத்தபடி யவ்வளவே பூனாகஞ்சேர்த் 
தெரியெண்ணெயைவார்த்துக் கொதிக்கவைத்து 

மேலிரண்டு காசெடையே தினமுமுண்ணும் 
போதுபழஞ் கரம்நீங்கி வாசியாகும் 

பூரணிய வானியபி ராமிசத்தி 
மாதுயையாள் பங்கபத பூசையாலே 

மகிழ்ந்து சர பேந்திரமா லுரை செய்த வாறே . 112 


( இ - ள் . ) திராய் கொடியைச் ச மூலமாக 

எடுத்து 
அரைத்த விழுது ஒரு எலுமிச்சங்காய் பிரமாணம் எடுத்து ,, 
த எடை 

மண் புழுச் சேர்த்து , நல்லெண்ணெய் 5 
சேருடனே குழப்பி அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்கவைக்க 
வும் . இந்த எண்ணெயில் ஒரு காசளவெடுத்துச் சாப்பிடவும் . 
நாட்பட்ட ஜவரங்கள் தீரும் , 


****** 


116. பழஞ் ஜ்வரத்திற்கு முக்கூட்டெண்ணெய் 


வெள்ளிண்டின் வேரிலைதி ராய்சமூலம் 

விஷ்ணுவின் கிராந்திநா யுருவிபூளை 
ஒள்ளியவே லிப்பருத்தி கழற்சி வெள்வேல் 

ஒராறில் வகைவேரா மணக்கினெண்ணெய் 


128 


எள்ளினெண்ணெய் நெய்யுள்ளி வசம்புங்கூட்டி 

யெரித்துண்டால் பழஞ்சுரங்க ளெல்லாந் திரும் 
வள்ளிமண வாளரறு முக 

சரபேந்திரமா லுரைத்தவாறே . 


123 


( இ - ள் ) வெள்ளை 


ண்டம்வேர் 


இவை 


திராய் சமூலம் 
நாயுருவி 
சிறுபூளை 
வேலிப்பருதித் 
கழற்சிக்கொடி 
வெள்வேல் 


முதலானவைகளின் வேர் வகைக்கு - பலம் வீதம் எடுத்து 
அம்மியின் மேல் வைத்து நன்றாக அரைத்து , 


1 சேர் 


ஆமணக்கெண்ணெய் 
நல்லெண்ணெய் 
பசுவின் நெய் 


1 


1 


உள்ளிப் 


முதலியவைகளுடனே கலந்து , 
பூண்டும் . வசம்பும் தனித்தனி பலமெடுத்து அரைத்து , 
எல்லாவற்றையும் ஒன்றுகலந்து அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்திலிறக்கவும் . இந்த எண்ணெயை 
கட்டி உட்கொள்ள ( துட்டெடை ) நாட்பட்ட ஜ்வரங்கள் 
தீரும் . 


வடிக் 


117 .. 


வாத ஜ்வரத்திற்கு வெங்கார மாத்திரை 


சந்தநிறை வெண்கார மிளகு ( சுக்கு ) 

திப்பிலியில் வகையொன்றுக்கே 
பந்தமுட னோர்கழஞ்சு சரியாய்க்கூட்டி 

--- லுமிச் சம்பழத்தின் சாறு தன்னில் 


129 


சுந்தரமா யரைத்தெடுத்துக் குன்றி நேர்க் 

குளிகையொன்றைகொத்த மல்லிசுக்கில் 
அந்தநற்க ஷாயமிட்டுக் கொடுத்து ( வந்தா ) -- 

( லவ் ) வாத சுரங்களெல்லா மகன்றுபோமே . 


124 


( இ - ள் . ) பொரித்த வெங்காரம் 11 வராகனெடை 


மிளகு 


சுக்கு 
திப்பிலி 


வைகளைக் கல்வத்திலிட்டுத் தூள் செய்து எலுமிச்சம் 
பழச்சாறு விட்டு நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாண 
முள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைக்கவும் . 


இதிலொரு குளிகையெடுத்துக் கொத்தமல்லிக் கஷாயத் 
துடனோ அல்லது சுக்குக் கஷாயத்துடனோ உட்கொள்ளக் 
கொடுக்க வாத ஜ்வரங்கள் தீரும் . 

****** 
8 . பழமையான ஜ்வரத்திற்குத் திப்பிலி 

உருண்டையும் கஷாயமும் 


நன்னயமாந் திப்பிலிவெங் காரஞ்சுக்கு 

.. ... ( உயர் ) சாதிலிங்க மிளகுங்கூட்டி 
சொன்னவகை தப்பாம லிஞ்சிச்சாற்றிற் 

சுகமாக வேயரைத்து மீ ( வாயப்பா ) 
வன்னமுள்ள குளிகையைச்செய் தொன்றையிஞ்சி 

வனச்சாற்றிற் கொ ... தீரும் 
இன்னும் நல்ல பத்தியங்கேள் பசுவின்பாலி 

லேய்னமு மீபந்துவந்தா ....... 
சட்டமுள தழுதாழை வேருமன்றிச் 

சார்ந்திடுமுத் தாமணி வேர் 
-- டநெல் லிப்பருப்பும் நல்லவிஷ்ணு 

க்ராந்தியிவ் வகைகளைந்தே யுங்கஷாய 
17 


125 


130 


சுரமுந்திருந் 
திங்களனி ஈசரருள் கிருபையாலே 
மட்டலரப் பொன்னளகை ... 

மருவுசர பேந்திரமால் சொன்னவாறே . 


126 


( இ - ள் . ) திப்பிலி 

பொரித்த வெங்காரம் 


சுக்கு 


சுத்திசெய்த சாதிலிங்கம் 


ரிளகு 


முதலியவைகளைச் சம 

சமனெடை எடுததுத் தூள் செய்து 
கல்வத்திலிட்டு இஞ்சிச்சாறுவிட்டு நன்றாக அரைத்துக் குன்றி 
மணி நிகருள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைத்துக் 
கொள்ளவும் , வேண்டும் போது ஒரு குளிகை எடுத்து இஞ்சிச் 
சாற்றில் கொடுக்கவும் . 


பத்தியம் : பசுவின் பால் வீட்டுச் சாதம் உண்ணவும் . 


தழுதாழை வேர் 
உத்தாமணி வேர் 
நெல்லிப்பருப்பு 
விஷ்ணுக்ராந்தி 


இந்த ஐந்து வகை வேர்களையுஞ் சமனெடுத்துக் கல் 
உரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டு 
8 மடங்கு ஜலம்விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து , 
எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . இதை உட்கொள்ள ஜ்வரங் 
கள் தீரும் 


* இச்செய்யுட்களில் சிற்சில பாகங்களின் ஏடுகள் சிதைந்து போ 
யுள்ளபடியால் அவைகளின் பாருளை கூடிய வரை 
நிதானித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


131 


119 . 


வாத ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க குளிகை 


- னும் 


வன்னமுள்ள வெங்காரம் 

வகைக் கொரு வராகனெடை சாதிலிங்கம் 
பின்னது வராகனெடை 

பேசியவ ராகனெடை நான்கிதெல்லாஞ் 
சொன்னபடி யேயிரண்டு நா - மற் 

சூழெலுமிச் சம்பழத்தின் சாறுவிட்டு 
நன்னயமா யரைத்தெடுத்துக் குன்றி நேராய் 
நா - 

செய்வா யெல்லாந்தானே . 


127 


எல்லாத்தா னிழல தனி லுலர்த்தியப்பா 

லியலிஞ்சி யின்சாற்றினி லேயிந்தால் 
பொல்லாத கொடும்வாதச் சுரமுந்தீரும் 

- ரசனம் மருந்தின் வண்மை 
சொல்லார்ந்த நல்லோர்கள் பெரியோர்கள் 

{ போச ) நிகர் திருப்பணி செய் சுகிர்தசாலி 
சல்லாய மன்னர்பலர் போற்றுங்கீர்த்தி 

பூபதி சொற் சட்டந்தானே . 
( இ - ள் . ) பொரித்த வெங்காரம் 1 வராகனெடை 


128 


சுத்திசெய்த லிங்கம் 

... 4 வராகனெடை 


இவைகளைக் கல்வத்திலிட்டு எலுமிச்சம் பழச்சாறுவிட்டு 
2 நாட்கள் அரைத்துக் குன்றிமணி நிகருள்ள மாத்திரைகவாக 
உருட்டி நிழலில் உலர்த்தவும் , 

இதிலொரு மாத்திரையை எடுத்து இஞ்சிச்சாற்றில் 
கொடுக்க வாத ஜ்வரங்கள் நீங்கும். 

( XXXX ) 


120. வாத ஜ்வரத்திற்குச் சந்தனாதி கஷாயம் 


சந்தனஞ்சீந் திற் கொடிகேர ரைக்கிழங்கு 

சார்ந்தசிறு காஞ்சோறிநற் சுக்கோடைந்தாம் 


132 


இந்தவகை பிசகாமற் சமதைகூட்டி 

யெல்லாந்தா னிடித்தெடுத்த தண்ணீர் விட்டுப் 
பந்தமுட னேயெரித்துக் காய்ச்சியப்பாற் 

பக்குவமா யெட்டிலொரு பாகமாகச் 
சிந்தைமகிழ்ந் தேய தனை யுண்டேவந்தால் 

சேர்ந்திடும்வா தங்சுரமுஞ் சிதறிப்போமே . 


129 


( இ - ள் . ) சந்தனத்தூள் 

சீந்தில் கொடி 
கோரைக்கிழங்கு 
சிறுகாஞ்சோறிவேர் 


சுக்கு 


இவைகளைச் சமனெடுத்து ஒன்றிரண்டாக இடித்து 
8 மடங்குச் சுத்த ஜலம் விட்டு , அடுப்பின் மேலேற்றி எரித்து 
எட்டி லொன்றாக் இறக்கவும் . இதைத் தினந்தோறும் உட் 
கொள்ள வாத ஜ்வரங்கள் தீரும் . 


121. வாத ஜ்வரத்திற்கு நிர்குண்டிக் கஷாயம் 
எந்தநொச்சிக் கொழுந்திலொரு பிடிதான் கொண்டே 

யரத்தைசிறு காஞ்சோறிவேர் வெள் வெங்காயஞ் 
சுந்தரமுக் காவளைவேர் காவளைவேர் 

சுக்குகற் றாழஞ்சருகு வேப்பையீர்க்கு 
குந்தமித மேபொன் மு சுட்டையின் வேர் 

கடுகுரோ கணிபேரா முட்டியவ்வேர் 
பந்தமொடு சதகுப்பை வகையொன்றுக்கே 
பண்புடனே யோர்கழஞ்சு திட்டஞ்சேரே . 

130 


திட்டமாய் சொன்னபடி யிடித்துக்கொண்டு 

திரும்பவுந்தா னேயதிலோர் குறுணித்தண்ணீர் 
விட்டதனை யிருநாழி யாகக்காய்ச்சி 

வெச்செனவைத் தொருமூன்று நாளேயுண்டால் 
கொட்டமிடு மவ்வாத சுரமேநன்றுங் 
கோதானம் பூதான மன்ன தானம் 


133 


இட்ட முயர் கன்னிகா தானஞ்செய்யு 
மெங்கள் சர பேந்திரமா லியம்புவாறே . 


131 


( இ - ள் ) கருநொச்சி அல்லது வெண்ணொச்சிக்கொழுந்து 

ஒருபிடி 
சித்தரத்தை 
சிறுகாஞ்சோறிவேர் 
வெள்ளை வெங்காயம் 
முக்காவேளைவேர் 
காய்வேளைவேர் 
சுக்கு 
கற்றாழஞ்சருகு 
வேப்பம் ஈர்க்கு 
பொன்முசுட்டைவேர் 
கடுகரோகிணி 
பேராமுட்டிவேர் 
சதகுப்பை 


இவைகளை வகைக்கு 11 வராகனெடை வீதமெடுத்துக் 
காயவைத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக 

ஒன்றிரண்டாக இடித்துக் 
கொள்ளவும் இதிலொரு மரக்கால் சுத்த ஜலம் விட்டு 
அடுப்பின் மேலேற்றி நாலிலென்றாக வற்றக் காய்ச்சவும் . 
இக்கஷாயத்தை இறுத்து 3 நாட்களுக்கு உட்கொள்ளவும் , 

. 
வாத ஜ்வரங்கள் தீரும் , 

> 
122. வாத ஜ்வரங்களுக்குக் கெந்தகாதி குளிகை 
கெந்தகந்திப் பிலிகடுக்காய் மிளகுநெல்லி 

கிளர் தரும்வெண் காரமிர தம்நேர்வாளம் 
சுந்தரஞ்சே ரிந்துப்புச் சமதைகூட்டிச் 

சொல்லுமந்த நொச்சியிலைச் சாற்றைவிட்டே 
யந்தமுடனிவ்வகையொன் பதையும் நன்றா 

யரைத்தெடுத்துக் குளிகைசெய்தே யுலர்த்திக் கொண்டு 
பந்தமதாய் நல்ல வெல்லத் தினிலேயீந்தால் 
பறந்திடு வா தச்சுரங்க ளெல்லாந்தானே . 

132 


134 


( இ - ள் . ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

திப்பிலி 
கடுக்காய்த்தோல் 
மிளகு 
நெல்லிவற்றல் 
பொரித்த வெங்காரம் 
சுத்திசெய்த பாதரஸம் 

நேர்வாளம் 
பொரித்த இந்துப்பு 


இவைகளைச் சமெனடுத்துக் கொண்டு, முதலில் ஒரு 
கல்வத்தில் இரஸத்தையும் கெந்தகத்தையுமிட்டு நன்றாக 
அரைத்துக் கஜ்ஜலிசெய்து பின்பு மற்ற சரக்குகளை ஒன்றன் 
பின் ஒன்றாகப்போட்டு , கருநொச்சியிலைச் 

சாறு விட்டு 
நன்றாக அரைக்கவும் . நன்றாக மசிந்தபின் குன்றிமணி 
நிகருள்ள மாத்திரைகளாக உருட்டி வைத்துக் கொண்டு 
நிழலில் உலர்த்திக் கொள்ளவும் 


ஒரு குளிகையை வெல்லத்திற்குள்ளே வைத்து விழுங்கி 
விடவும் . நன்றாக மலப்ரவ்ருத்தியாகி 

வாத ஜ்வரங்கள் 
தீரும் . 


123. வாத ஜ்வரம் முதலானவைகளுக்குச் சுக்காதி 

கஷாயம் 


காரமிகுஞ் சுக்கோடு கோரைக்கிழங்கு 

கடுக்காய்பற் படாகமற்ற தேவ தாரம் 
சாரமுள்ள சிறுதேக்குப் பெருங்குரும்பை 

சகியாத வசம்புமல்லாற் கொத்தமல்லி 
சேரந்த வகையொன்றுக்கு நிறைதப்பாமற் 

செப்புமிரு காசெடையே போட்டிடித்து 
நீரதிலே யிரண்டுபடி விட்டுழக்காய் 

நேர்மையுடன் காய்ச்சி வடித் தெடுத்துக்கொண்டே . 


134 


135 


கொண்டபின்பு பெருங்காயம் பொடியாய் செய்து 

கூறரைக்கா செடைபோட்டுக் குடிநீரீந்தால் 
துண்டரீக்கஞ் செய்வயத்தின் நோதல்பக்கச் 

சூலைவீக்கம் நெஞ்சுவலி யிருமலின்னம் 
பண்டார வாதச்சுரஞ் சுவாசகாசம் 

பண்பாயிக் கலியுகத்தி லன்ன தாதா 
தண்டமிழ்வா ணர்க்குமறை யோர்க்குமார்க்குந் 

தயை செய்சர பேந்திரமால் சாற்றும்வாறே . 


134 


( இ - ள் . ) சுக்கு 

கோரைக்கிழங்கு 
கடுக்காய்த்தோல் 
பற்பாடகம் 
தேவதாரு 
சிறுதேக்கு 
பெருங்குரும்பை 
வசம்பு 
கொத்தமல்லி 


இவைகளை வகைக்கு 2 காசெடையெடுத்துக் , கல்லுரலில் 
இட்டு ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டு 
சின்னபடி ஒன்று ஜலம்விட்டு அடுப்பின் மேலேற்றி எட்டில் 
ஒன்றாகும்படி வற்றக் காய்ச்சி இறக்கவும் . இதனுடன் 
பொரித்த பெருங்காயம் - காசெடை பொடி செய்து 
போட்டுக்கொள்ளவும் . 


இதைப் பருகிவர வயிற்றிலுண்டாகும் நோய்கள் , பக்கச் 
சூலை , வீக்கம் , நெஞ்சுவலி, இருமல் , வாதஜ்வரம் , சுவாச 
காசம் முதலானவை தீரும் . 


* XXXXX 


124. வாத ஜ்வரத்திற்குச் சந்தன உரோதி கஷாயம் 


அந்தமலை யிருவேலி யாடாதோடை 
யல்லாம லேகோரைக் கிழங்குஞ்சுக்கு 


136 


135 


சுந்தரப் பற்பாடகம் விலாமிச்சவேர் 

சொல்மிளகு திப்பிலியும் வேப்பம் பட்டை 
இந்தவகை யொன்பதையுஞ் சமதைசேர்த்து 

இடித்தெடுத்துக் கொண்ட தனில் கற்கமீறுச் 
சந்தனமாத் திரமதிகம் போட்டு முன்சொற் 

சரக்கிதெல்லாந் தான் கூடச் சரியாய் பின்னே . 
பின்னதிலே முன்னாழி நந்நீர் விட்டுப் 

பிசகாமல் நாழியதாய் சுண்டக்காய்ச்சி 
நன்னயமாங் குடிநீரை கொடுத்தேவந்தால் 

நன்னியவி ரோசனமு மாகுங்கண்டாய் 
சொன்னவுரை தப்பாது பொல்லா வந்தச் 

சுரந்தீரு மீசருட பூசையாலே 
பொன்னிநதி சூழ்சோழ தேசமெங்தம் 

போற்றுசர பேந்திரமால் புகன்ற வாறே . 


136 


( இ - ள் . ) வெட்டிவேர் 

ஆடாதோடை 
கோரைக்கிழங்கு 
சுக்கு 
பற்பாடகம் 
இலாமிச்சைவேர் 


மிளகு 


திப்பிலி 

வேப்பம்பட்டை 
இவைகளை வகைக்கு 1 பலமெடுத்து 

உலாத்திக் கல் 
உரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து 

வைத்துக்கொள்ளவும் . 
இதனுடன் சரியளவு சந்தனத் தூள் சேர்த்துக் கலந்து 

பாத்திரத்திலிட்டு 3 படி தண்ணீர் விட்டு 
ப் பின் மேலேற்றி ஒரு படியாகக் காய்ச்சி இறக்கி , 
வேளைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் பருகிவர ( தினம் 3 வேளை ) 
நன்றாக மலம் கழிந்து வாத ஜ்வரங்கள் தீரும் . 


கொண்டு ஒரு 


137 


125. பித்த ஜ்வரம் முதலானவைகளுக்குக் 

கடுகரோகிணிக் கஷாயம் 
சுந்தரமாங் கடுகரோகணிக் கடுக்காய் 

சொல்லும் வில்வப் பத்திரிவேர் முத்தக்காசு 
சந்தன தான் றிக்காய்பொற் சீந்தில் தண்டு 

காஞ்சோறி வேர்சுக்கு .......... நெல்லி 
யந்தநற்பேய் புடற்சரகுஞ் சிற்றாமுட்டி 

யவ்வேரொவ் வேர்வகைக்குக் கழஞ்சுமூன்றாங் 
கந்தமெனபற் பாடகநாற் கழஞ்சுக்கூட்டி 
கணக்குடனோர் குறுணிநந்நீர் விட்டுத்தானே . 

137 
விட்டதனை நாலிலொரு பங்காய்க்காய்ச்சி 

விபரமொடு கொடுத்துவந்தால் பித்துப்பேத்தல் 
சட்டமதாய் யுடம்பழத்தல் நாவிற்காய்ச்சல் 

சகியாத தாகமது வாய்க்குள் புண்ணும் 
மட்டடங்கா தெழுந்தபித்த சுரமும் நன்றா 

மாமறையோர் பெரியோர் சொற் கவிஞர் நல்லோர் 
யிட்டர்பந்து வெனுந்தாரா கணங்கள்பல 
சூழ்ந்துசர பேந்திரமால் இயம்புவாறே . 

138 


( இ - ள் . ) கடுகரோகிணி 

கடுக்காய்த்தோல் 
வில்வ இலை 
வில்வவேர் 
கோரைக்கிழங்கு 
சந்தனத்தூள் 
தான்றிக்காய்த்தோல் 
சீந்தில்கொடி 
சிறுகாஞ்சோறிவோ 
சுக்கு 
நெல்லிவற்றல் 
பேய்ப்புடல் 

சிற்றாமுட்டி 
இவைகள் தனித்தனியே 31 வராகனெடை 
18 


138 


பற்பாடகம் ! பலம் 


இவைகளைக் காயவைத்துக் கல்லுரலி லிட்டு ஒன்று 
இரண்டாக இடித்துச் , சுத்த ஜலம் 1 மரக்கால் விட்டு அடுப்பின் 
மேலேற்றி நாலிலொன்றாக்கி இறக்கவும். இக்கஷாயத்தைப் 
பருகிவர 


அதிகமான உளரல் , உடம்பு புரளல் , காய்ச்சல் , தாகம் 
வாய்ப்புண் , பித்த ஜ்வரம் முதலானவை தீரும் 


XXXXXX 


126. 


வாத ஜ்வரங்களுக்குப் பொன் முசுட்டைக் 

கஷாயம் 


கோலமிகு பொன் முசுட்டை வேர் நற்சுக்கு 

குலவுகண்டங் கத்திரிவேர் முன்னைவேருஞ் 
சீலமுள்ள கொன்றையின் கிழங்குசீந்திற் 

சேர்ந்தசிறு வழுதலைவே ரல்லாலந்த 
மேலணிப்பற் பாடகமிவ் வகையொன்றுக்கு 

மீதமிருகா செடைகூட்டி யிடித்துக்கொண்டு 
சாலநன்னீ ரிருபடிவிட் டுழக்காய்காய்ச்சி 

சாப்பிடில்வா தச்சுரமும் பறந்துபோமே . 


139 


சொன்னசிறு காஞ்சோறிவேர் வில்வத்தின்வேர் 

சுக்குகொத் தமல்லிசிற்றா முட்டிவேரும் 
வன்னமுத்தக் காசுபற்பாடகமதெல்லாம் 

வகைக்கிரண்டு காசெடைசேர்த் திடித்துக் கொண்டு 
னயமா மிருபடிதண்ணீரைவிட்டு 

நண்ணுமுழக் காய்காய்ச்சி வடித்துத்தானே 
பின்னந்தக் குடிநீரை யுண்டேவந்தால் 
பேசாமற் வாதசுர முழுதும் போமே . 

140 


இ - ள . ) பொன்முசுட்டைவேர் 

சுக்கு 
கண்டங்கத்திரி 
முன்னை வேர் 


139 


கொன்றைவேர் 
சீந்திற்கொடி 
சிறுகத்தரி 


பற்பாடகம் 


வைகளை வகைக்கு 2 காசெடை வீதமெடுத்துக் கல் 
உரலிலிட்டு இடித்து , ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகுமட்டும் வற்றக் காய்ச்சவும் . இதைப் 
பருகிவர வாத ஜ்வரங்கள் தீரும் . 


சிறுகாஞ்சோறிவேர் 
வில்வவேர் 


சுக்கு 


கொத்தமல்லிவிதை 
சிற்றாமுட்டிவேர் 
கோரைக்கிழங்கு 
பற்பாடகம் 


இவைகளை வகைக்கு 2 

வகைக்கு 2 காசெடை எடுத்துக் காய் 
வைத்துக் கல்லுரலில் இட்டிடித்து , தண்ணீர் 2 படி (சின்னப் 
படி ஒன்று ) விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து உழக்கு ஆகும் 
வரை வற்றக்காய்ச்சவும் , இக்கஷாயத்தைச் சாப்பிட வாத 
ஜ்வரங்கள் தீரும் . 

RANS 


127. வாத ஜ்வரத்திற்கு ஆடாதோடைக் கஷாயம் 
நல்லாடா தோடையிலை சீந்திற்றண்டு 

நண்ணியவா சந்தருங்கோ ரைக்கிழங்கு 
வல்லாரச் சுக்குப் போய்ப் புடலுமிந்த 

வகைக்கிரண்டு காசெடைவைத் திடித்துக் கொண்டே 
யெல்லாஞ்சேர்த் திருபடிநந் நீரைவார்த்தே 

யெரித்துழக்காய்க் காய்ச்சிவடித் துண்டேவந்தால் 
சொல்லாதந்த பெரியோர் முன் கல்லார்போலச் 
சொல்லாம லவ்வாத சுரந்தான் போமே . 

141 


140 


( இ - ள் . ) ஆடாதோடையிலை 

சீந்தில் கொடி 
கோரைக்கிழங்கு 


சுக்கு 


பேய்ப்புடல் 


இவைகளை வகைக்கு 2 காசெடை வீதமெடுத்து , இடித்துத் 
தண்ணீர் சின்னப்படியொன்று விட்டு , அடுப்பின் மேலேற்றி 
உழக்காகும் வரை வற்றக் காய்ச்சவும் இதை உட்கொண்டுவர 
வாத ஜ்வரங்கள் தீரும் , 


* 


128. வாத 


வாத ஜ்வரங்களுக்குச் சந்தனாதி கஷாயம் 


வாசமுள்ள சந்தனங்கோ ரைக்கிழங்கு 

வண்மைசிறு காஞ்சோறிவேர் சீந்திற்சுக்கீர் 
காசெடையொவ் வோர்வகைக்குச் சரியாய் கூட்டி 

கட்டுடனே யெடுத்ததெல்லா மெடுத்துக்கொண்டு 
பேசியதோ ரிரண்டுபட்ட ஜலத்தைவார்த்து 

பின்பதனை யெரித்துழக்காய் வடித்தேயுண்டால் 
பசவிடுவா தச்சுரமு நல்ல 

புண்ணியமுன் பாவமெனப் பொடித்துப்போமே . 


142 


( இ - ள் ) சந்தனத்தூள் 

கோரைக்கிழங்கு 
சிறுகாஞ்சோறிவேர் 
சீந்திற்கொடி 
சுக்கு 


இவைகளை வகைக்கு 2 காசெடை வீதமெடுத்து இடித்துத் 
தண்ணீர் சின்னப்படி ஒன்றுவிட்டு நன்றாகக் கொதிக்க வைத்து 
ஒரு உழக்காக வற்றவைக்கவும் . இதனை உட்கொள்ள வாத 
ஜ்வரங்கள் தீரும் . 


55 


141 


129. வாத ஜ்வரங்களுக்கு விஷ்ணுக்ராந்திக் கஷாயம் 


சீலமுய ரந்தவிஷ்ணு கிரந்திசுக்கு 

சிறந்திடும்வேலிப்பருத்தி வேர்க்கடுக்காய் 
கோலமுள்ள வவ்வாத மடக்கிவேர் 

குலவு நெல்லி வகைக்கிருகா செடையேகூட்டி 
சாலவுமே யிரண்டுபடி நந்நீர் விட்டுச் 

சட்டமுட னேயுழக்காய்க் காய்ச்சிக்கொண்டு 
மேலதனை மூன்றுநா ளுண்டேவந்தால் 

மிகவாத சுரங்களெல்லாம் விட்டுப்போமே . 


143 


( இ - ள் . ) விஷ்ணுக்ராந்தி 

சுக்கு 
வேலிப்பருத்திவேர் 
கடுக்காய்த்தோல் 
வாதமடக்கிவேர் 
நெல்லிவற்றல் 


வைகளை 


வகைக்கு 2 காசெடை வீதமெடுத்துக் கல் 
உரலிலிட்டிடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டுத் தண் ணீர் சின்னப் 
படி ஒன்றுவிட்டு , அடுப்பின் மேலேற்றி ஓர் உழக்காகும் 
வரை வற்றக் காய்ச்சவும் . இக்கஷாயத்தை 3 நாட்களுக்கு 
உட்கொள்ள வாத ஜ்வரங்கள் தீரும் . 


130. பித்த ஜ்வரங்களுக்கு முஸ்தாதிக் கஷாயம் 


கந்தமிகுங் கோரையின் கிழங்குசுக்கு 

காட்டிலுறு பயத்தம் வேர் சீந்திற்றண்டு 
சுந்தரசித் தாமுட்டி பேராமுட்டி சொல்லும் 

வெட்டிவே ரும் நற்சீர கத்தோடெட்டாம் 
இந்தவகை சமபாகம் சேர்த்திடித்தே 

யெரித்திடுங்க ஷாயமதைக் கொடுத்தேவந்தால் 
அந்தவள பித்தசுரந்தான் பசித்தபேர்க்கே 

யன்னமிடு வார் பிணிபோ லகலப்போமே . 


144 


142 


( இ - ள் . ) கோரைக்கிழங்கு 

சுக்கு 
காட்டுப் பயத்தம்வேர் 
சீந்தில் கொடி 
சிற்றாமுட்டிவேர் 
பேராமுட்டிவேர் 
வெட்டிவேர் 

சீரகம் 
வைகளை வகைக்கு 2 காசெடை எடுத்துக் கல்லுரலில் 
இட்டு ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டு , 
சின்னப்படி ஒன்று சுத்த ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எரித்து ஒரு உழக்காக வற்ற வைக்கவும் . இதனைப் பருகி 
வரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


131. பித்த ஜ்வரத்திற்கு திராக்ஷாதி கஷாயம் 
முந்திரிகைப் பழம் நாகப் பூநன்னாரி 

முத்தக்கா சதிமதுர மல்லாலின்ன 
அந்தநெய்த லிலுப்பைப்பூ சிற்றாமுட்டி 

யதின் வேர்வி லாமிச்சம்வேர் வகையொன்றுக்கே 
பந்தமுட னோர்கழஞ்சு சேர்த்திடித்து 

பசுவின்பால் மூவுழக்குத் தண்ணீர் நாழி 
சுந்தரஞ்சேர் செங்கருப்பஞ் சாறுகேளு 

சொல்லுகின்ற தோருழக்குத் திட்டந்தானே . 


145 


திட்டமாய்ச் சேர்த்ததிலே முன்னே சொன்ன 

திடமான சூரணத்தில் பிசகிடாமல் 
சட்டமது மூவிரற்கொண் டெடுத்துப்போட்டு 

சார்ந்திடுநீர் பால்கருப்பஞ் சாறுகூட்டி 
மட்டமுட னெரித்து நன்றாய் நித்தம்நித்தம் 

மலைக்காம லெட்டிலொன்றாய் காய்ச்சிக்கொண்டு 
யிட்டமுற வேவடித்துக் குடித்திட்டாக்கால் 
யிடற்செய்பித்தச் சுரங்களெல்லாம் பறந்து 

146 
போமே . 


143 


( இ - ள் . ) திராக்ஷைப்பழம் 

சிறுநாகப்பூ 
நன்னாரிவேர் 
கோரைக்கிழங்கு 
அதிமதுரம் 
நெய்தல் ( அல்லிப்பூ ) 
இலுப்பைப்பூ 
சிற்றாமுட்டிவேர் 
இலாமிச்சம்வேர் 


வைகளை வகைக்கு 11 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சூரணித்துக் கொள்ளவும் . இதில் 
மூவிரல் கொள்ளுமளவு எடுத்து அதனுடன் , 


பசுவின்பால் 
தண்ணீர் 
கருப்பஞ்சாறு 


3 உழக்கு 
சின்னப்படி 2 
உழக்கு 1 


வைகளைச் சேர்த்துக் கொதிக்கவைத்து ( எட்டில் 
ஒன்றாகும்வரை ) வடிக்கட்டிச் சாப்பிட்டால் பித்த ஜ்வரங்கள் 
யாவும் தீரும் . 


132. பித்த ஜ்வரத்திற்குக் கோரைக்கிழங்கு கஷாயம் 
செப்புமுத்தக் காசு நல்ல சீந்திற் றண்டு 

சீரான திப்பிலி பொன் மெழுதநெய்தல் 
ஒப்புளபற் பாடகம் நன் னாரியின் வேர் 

யுயர்ந்திடுசந்தனஞ் சமதைகொண்டே 
வைத்தபடியே சேர்த்திடித்து மூவிரற்கொண் 

டவ்வளவே யிரு நாழி நீரிற்போட்டு 
கைப்பதமா யுழக்கு நிறை காய்ச்சியுண்டால் 

கதித்திடுபித் தச்சுரம்போங் கலங்கித் தானே . 147 


( இ - ள் . ) கோரைக்கிழங்கு 

சீந்தில் கொடி 


144 


திப்பிலி 
பொன்மெழுகு 
நெய்தல் கிழங்கு 
பற்பாடகம் 
நன்னாரிவேர் 
சந்தனத்தூள் 


இவைகளை வகைக்கு 1 பலம் வீதம் எடுத்துக் 

காய 
வைத்துக் கல்லுரலிலிட்டு இடித்துச் சூரணித்துக் கொன்ள 
வும் . மூவிரல் கொண்ட அளவு இச் சூரணத்தை எடுத்து 
தண்ணீர் சின்னப்படி ஒன்று விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . இதைச் சாப்பிட்டு வரப் பித்த 
ஜ்வரங்கள் தீரும் . 


குறிப்பு : - மெழுகைச் சிறுசிறு துண்டுகளாக்கிப் பாக்கிச் 
சரக்குகளைத் தூளாக்கியபின் சேர்த்துக்கொள்ளவும் , 


133. பித்த காய்ச்சலுக்கு திராக்ஷாதி கஷாயம் 


மருவுமுந்திரி கைப்பழம்பற் பாடகஞ்சீர் 

மண்ணுவரட் சுண்டிசுக்கு சீந்திற்றண்டு 
ஒருமைமுத்தக் காசிவ்வ கையொன்றுக்கே 

ரொவ்வொரு பலங்கூட்டி யிடித்துக்கொண்டே 
யிரு நாழி நீரைவிட்டே யுழக்காய்க்காய்ச்சி 

யிறுத்துதைய காலமதிற் தப்பாமற்றான் 
பருகிவந்தால் வாய்புலம்பல் பித்தக்காய்ச்சல் 

பஞ்சாகப் பறந்தோடுங் கணத்திற்றானே . 


148 


( இ - ள் . ) திராஷைப்பழம் 

பற்பாடகம் 
வரட்சுண்டி ( ஆடு தீண்டாப்பாளை வேர் ) 
சுக்கு 
சீந்திற்கொடி 
கோரைக்கிழங்கு 


145 


முதலியவைாளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்துக் காய 
வைத்துக் , கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு 
பாத்திரத்திலிட்டுச் சுத்த ஜலம் சின்னப்படி 1 விட்டு அடுப்பின் 
மேலேற்றி எரித்து , உ ழ க்கான பின்பு கீழே இறக்கவும் . 
இக்கஷாயத்தைத் தினம் அதிகாலையில் பருகிவர வாய்ப்புலம்பல் , 
பித்த ஜ்வரம் முதலானவை தீரும் . 


134. வாத ஜ்வரங்களுக்கு அகத்திவேர்க் கடாயம் 


இலங்கிடு மகத்திவேர் சிற்றாமுட்டி 

பெழில்வேர்சுக் குக்கடுக்கா யல்லாலின்னம் 
நலங் கொள்கண் ங் கத்திரிவேர் வகையொன்றுக்கே 

நண்ணுமிரு காசெடைகள் சரியாய்க் கூட்டி 
கலங்காம லிடித்திரண்டு படிநீர்விட்டுக் 

காய்ச்சியுழக் காய்வடித்துக் கொண்டேயுண்டால் 
பலங்கள் செய்யும்வாத சுரங்களெல்லாம் 

பேராம் லேபறக்குஞ் சுறுக்கில் தானே . 


149 


( இ - ள் ) அகத்திவேர் 

சிற்றாமுட்டிவேர் 
சுக்கு 
கடுக்காய்த் தோல் 
கண்டங்கத்திரிவேர் 


வீதம் 


முதலானவைகளை வகைக்கு 2 வராகனெடைகள் 
எடுத்துக், காயவைத்துக் கல்லுரலிலிட்டு , ஒன்றிரண்டாக 
இடித்து வைத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்திலிட்டுச் . சுத்த 
ஜலம் சின்னப்படி 1 விட்டு , அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க 
வைத்து , உழக்கானபின் இறக்கவும் . 


இதைச் சாப்பிட்டுவர வாத ஜ்வரங்கள் தீரும் . 


** 


19 


146 


135. வாத ஜ்வரங்களுக்கு ஆமணக்கம்வேர் 

கஷாயம் 
சுந்தரமா யிலங்கிடுமா மணக்கின்வேருஞ் 

சொல்லுகின்ற பேர்மல்லி யின் சமூலம் 
நந்தலில்லா தவ்வாத மடக்கிவேரு 

நல்லசிறு புள்ளடியுஞ் சுக்கோடைந்தாம் 
இந்தவகை யொன்றினுக்கு நிறையைக்கேளா 

யிரண்டதுகா செடைகூட்டி பிடித்துக்கொண்டு 
பந்தமுட னிருபடிநீர் விட்டுக்சாய்ச்சிப் 
பருகிவந்தா லிடர்வாதச் சுரமும்போமே . 

150 


( இ - ள் ) ஆமணக்கம்வேர் 

பேராமல்லிச்சமூலம் 
வாதாமடக்கிவேர் 
சிறுபுள்ளடிச்சமூலம் 
சுக்கு 


இச்சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்து 
ஒன்றிரண்டாக இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டு , தண்ணீர் சின்னப் 
படி ஒன்று விட்டு , அடுப்பின் மேலேற்றி உழக்காகும் வரை 
எரித்து இறக்கவும் இக்கஷாயத்தை உட்கொள்ள வாத 
ஜ்வரங்கள் தீரும் . 


136. பித்த ஜ்வரங்களுக்கு இலாமிச்சைவேர்க் 

கஷாயம் 


நன்னவில் மிச்சம் பேராமுட்டி 

நறும்வேலி முரண்டிசிற்றா முட்டிசுக்கு 
வன்னமிகுங் கொத்தமல்லி நெல்லிமுள்ளி 

வளம் பெருங்கோ ரைக்கிழங்குஞ் சமமாகச்சேர்த் 
தின்னவகை யெட்டையுந்தா னிடித்தேயப்பா 

லெழிலான சலத்தைவிட்டுக் காய்ச்சிக்கொண்டு 
சொன்னபடி யேகுடிநீ ருண்டேவந்தால் 
சூழ்ந்தபித்த சுரங்களெல்லாந் துலைந்துபோமே . 


151 


147 


( இ - ள் . ) இலாமிச்சம்வேர் 

பேராமுட்டி 
வேலிமுரண்டி ( வேலிப்பருத்தி ) 
சிற்றாமுட்டி 
சுக்கு 
கொத்தமல்லிவிதை 
நெல்லிமுள்ளி 

கோரைக்கிழங்கு 
இவைகளைச் சமனெடுத்து வகை க்குகு 2 வராகனெடைக் 
காயவைத்துக் கல்லுரலிலிட்டிடித்து வைத்துக் கொள்ளவும் ,. 
இதையொரு பாத்திரத்திலிட்டுத் தண்ணீர் சின்னப்படி ஒன்று 
விட்டு 
பிட்டு , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை வற்றக் 
காய்ச்சி இக்கஷாயத்தை இறுத்துச் சாப்பிடவும் . பித்த 
ஜ்வரங்கள் தீரும் . 


137. பித்த ஜ்வரங்களுக்கு மூஸ்தாதிக் கஷாயம் 
சந்தம்நிறை கோரையின்கி ழங்குமற்றச் 

சதாவரிக் கிழங்குமுசு முசுக்கைசுக்கு 
கந்தமிகும் வெட்டிவேர் கொத்தமல்லி 

காட்டுறுப யத்தையின்வேர் சித்தரத்தை 
சுந்தரமா மதிமதுரஞ் சமபாகஞ்சேர் 

சோம்பாம லிடித்தெடுத்துத் தண்ணீர்விட்டு 
பந்தமுட னே காய்ச்சி வடித்தேயுண்டால் 
பறந்திடும்பித் தச்சுரங்கள் பயந்து தானே . 

152 


( இ - ள் . ) கோரைக்கிழங்கு 

தண்ணீர்விட்டான் கிழங்கு 
முசுமுசுக்கை 


சுக்கு 
வெட்டிவேர் 
கொத்தமல்லிவிதை 


148 


காட்டுப்பயத்தஞ் செடியின் வேர் 
சித்தரத்தை 
அதிமதுரம் 


இவைகளைச் சமனெடுத்துக் ( வகைக்கு ) 1 பலம் ) காய 
வைத்துக் கல்லுர லி லிட்டு ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு 
பானையிலிட்டுச் சுத்த ஜலம் பெரியபடி 1 விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . இக்கஷா 
யத்தைப் பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


138. பித்த ஜ்வரத்திற்கு இலாமிச்சைவேர்க் 

கஷாயம் 
சட்டமுள்ள மணக்கும்விலா மிச்சம்வேருஞ் 

சந்தனங்கோரைக்கிழங்குஞ் சீந்திற்தண்டும் 
ட்டமுயர் சுக்கொடுசெங் கோட்டமெல்லா 

மியல்புடனே சமபாகஞ் சேர்த்திடித்தே 
திட்டமாய் நல்ல தண்ணீர் விட்டுக்காய்ச்சி 

திகட்டாம லேகுடி நீர் சாப்பிட்டாக்கால் 
கொட்டமிடுந் துட்டபித்தச் சுரங்களெல்லாம் 
குலைந்தோடும் பருதிகண்ட கங்குற்போலே . 


152 


( இ - ள் . ) 


இலாமிச்சம்வேர் 
சந்தனத்தூள் 
கோரைக்கிழங்கு 
சீந்தில் கொடி 
சுக்கு 
செங்கோஷ்டம் 


முதலான சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்து 
உலர்த்திக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துச் , சுத்த ஜலம் 
சின்னப்படி ஒன்றுவிட்டு , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் 
வரை எரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தைப் பருகிவரப் பித்த 
ஜ்வரங்கள் தீரும் . 


149 


139. பித்த ஜ்வரத்திற்கு இருவேலிக் கஷாயம் 


இருவேலித் தண்டுசுக்குச் சீந்திற்றண்டு 

மிலுப்பைப்பூ நன்னாரி யின் வேர்கோஷ்டம் 
மருவுலவு சந்தனமு மல்லாலின்ன 

மன்னு மெழில் தண்ணீர் விட்டான் கிழங்கினோடே 
அருமையதி மதுரமிவை சமதைகூட்டி 

யதையிடித்தே யிருநாழி நீரைவிட்டு 
இருபொழுது முழக்குழக்காய்க் காய்ச்சியுண்டா 

லிடர்செய்பித்த சுரமுழுதும் வாசியாமே .. 


154 


( இ - ள் ) வெட்டிவேர் 

சுக்கு 
சீந்தில் கொடி 
இலுப்பைப்பூ 
நன்னாரிவேர் 
கோஷ்டம் 
சந்தனக்கட்டை 
தண்ணீர்விட்டான் கிழங்கு 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்துக் கல்லுரலி 
லிட்டு ஒன்றிரண்டாக இடித்துத் , தண்ணீர் சின்னப்படி ஒன்று 
விட்டு , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும்வரை எரித்து 
இறக்கவும் தினந்தோறும் இக்கஷாயத்தைக் காலையிலும் 
மாலையிலும் உட்கொள்ளவும் . பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


140. பித்த ஜ்வரங்களுக்குத் தான்றிக்காய் கடாயம் 


அந்த தான்றிக்காய் நற்சிற்றா முட்டிவே 

ரானகோரைக்கிழங் குபற்பா டகஞ் 
சந்தப் பேய்ப்புடல் கடுக்காய் நெல்லி 
சார்த்திடு மதுரத் தோடுமிவ்வகை 


150 


பந்தமா மூன்று பங்கினுக் கோர்பங்காய் 

பாங்குடன் கடையின் மருந்துக் கூட்டி 
தொந்தமா யிடித் தேயதில் மூவிரற் 

தோய்ந்திடவ் வளவே போட்டி டின்னமே . 


155 


இன்னந் தானிரண் டேநாழி நீரை 

விட்டே யுழக்காய்க் காய்ச்சி வடித்ததை 
நன்னயங்களாய் நித்தமும் காலமே 

நன்றியுட னுண்டிடிற் பித்தசுரந் தீரும் 
பொன்னணிச் சடையிற் கொன்றை வில்வமும் 

பூண்ட சங்கரனாற் பாத பூசையால் 
சொன்ன தாஞ் சரபேந் திரபூபதி 

சோழ தேசமற் றெங்குங்கொண் டாடவே 


156 


( இ - ள் ) தான்றிக்காய்த்தோல் 

சிற்றாமுட்டிவேர் 
கோரைக்கிழங்கு 
பற்பாடகம் 
பேய்ப்புடல் 
கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்கு 3 பலம் வீதம் எடுத்துக்கொண்டு 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து வைத்துக்கொள்ளவும் . 
இதில் மூவிரல் கொள்ளுமளவு தூளையெடுத்து ஒரு பாத்திரத்தி 
லிட்டுச் . சுத்த ஜலம் சின்னப் படி ஒன்று விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகக் காய்ச்சி இறக்கவும் இதனைத் 
தினந்தோறும் பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


141. பித்த ஜ்வரத்திற்கு வாள் மாத்திரை 
நல்லநேர் வாள மாறுக ழஞ்சது 

நாட்டுவாய் கடுகுற் றிடுரோகிணி 


151 


மெல்ல வேயதி லாறுக மூஞ்சிடு 

மேலுஞ் சேரிர சத்திற் கழஞ்சொன்று 
சொல்லச் சர்க்கரை மூவைந்து காசெடை 

சூட்ச மாமுலைப் பாலில ரைத்துமேல் 
ஒல்ல வே பெரி தாம்பயற்றுக்குநேர் 

வுண்டை செய்ததைக்காயவும் வைத்திட்டே . 


157 


வைத்தபின் னேழுநா டிச்சப் பத்திய 

வண்மையாஞ் சுரத்திற் குமுலைப் பாலில் 
சுத்தமா யுழக்கே கூட்டியோ ருண்டை 

சொற்படிக் கினிச்சட் டமா யீந்திடில் 
உத்தமஞ் செய்வி ரேசன மாகிமே 

லுற்றிடும் பித்தக் காய்ச்சலுந் தீருமே 
நித்தமுஞ் சிவனார் பாதபூசையால் 

நீண்டு வாழ்சர பேந்திரன் சொன்னதே . 


158 


(இ - ள் ) சுத்திசெய்த நேர்வாளம் -- 6 கழஞ்சு 

கடுகரோகிணி 
சுத்திசெய்த பாதரஸம் 
சர்க்கரை 

- 15 வராகனெனை 


டை 


க 


விட்டு 


இவைகளையொரு சுத்தமான கல்வத்திலிட்டு , முலைப்பால் 

நன்றாக 2 அல்லது 3 நாட்கள் அரைக்கவும் . பின்பு 
பெரும் 

பயறுப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
நிழலில் உலர்த்தவும் . 


இதிலொரு மாத்திரையெடுத்து முலைப்பால் ஒரு உழக் 
குடனே உட்கொள்ளவும் . நன்றாக மலங்கழிந்து , பித்த ஜ்வரங் 
கள் தீரும் . 

**** 


142. பித்த , ஸந்நிபாத ஜ்வரங்களுக்கு 

ஏலாதி குளிகை 


ஏலம் வெட்டிவேர் முந்திரி கைப்பழம் 

யேர்விலாமிச்சம் வேர்சுக் கிலுப்பைப்பூ 


152 


கோல வெத்திலையின் கொடி சந்தனங் 

கூறிடுந் தேவ தாரங்கோ ரோசனை 
சீலமா மந்தப்பொற் பேரீச் சம்பழஞ் 

சேய நல்லில வங்கம்நன் னாரிவேர் 
மேலத் தாளீச பத்திரி மாஞ்சிலு 

மெச்சிடு மதுர மோடு மின்னமே . 


159 


இன்னங் கேளிவ் வகைக்கோர் கழஞ்சுசே 

ரிட்டமாங் கடுகுற் றிடும் ரோகிணி 
சொன்னதோர் பலஞ்சேர்த் திளநீர் விட்டு 

சுத்த மாயரைத் தெல்லா மெடுத்ததை 
நன்மைக் குன்றிக் கொப்புட லுண்டைசெய் 

நன்றாய்த் தானிழல் தன்னிலு லர்த்தியே 
பின்னந்த தாகம் நாவில் வரட்சி 

செய்பித் தத்தின் சுரத்திற்கிள நீரிலே . 


160 


நீரிலே நல்ல வெந்நீரி லேகொடு 

நீண்டிடுஞ் சன்னி தோஷமுஞ் சேர்ந்திடில் 
வாரிலங் கிடுமக் குதிரைவா லிவண்மை 

வேரச் சாற்றி லீந்திடிற் கேளினிப் 
பாரி சைந்திடு பித்தச்சு ரங்களும் 

பாரமாஞ் சன்னித் தோஷமும் வாசியாம் 
யேரி ணங்கிய வாதசு ரத்திற்கே 

யீந்தி டாம லிருப்பது நன்றதே . 


161 


( இ - ள் ) ஏலக்காய் 

வெட்டிவேர் 
திராக்ஷைப்பழம் 
இலாமிச்சம்வேர் 
இலுப்பைப்பூ 
சுக்கு 
வெத்திலைக்கொடி 
சந்தனத்தூள் 
தவதாரு 


153 


கோரோசனை 
பேரீச்சம்பழம் 
கிராம்பு 
நன்னாரிவேர் 
தாளீசபத்திரி 
சடாமாஞ்சில் 

அதிமதுரம் 
இவைகள் வகைக்கு 11 வராகனெடை 

கடுகரோகிணி 1 பலம் 


பின்பு, 


இவைகளை ஒரு சுத்தமான கல்வத்திலிட்டுத் தூளாக்கி , 
இள நீர் விட்டு 2 நாட்கள் நன்றாகவரைக்கவும் . 
குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி , 
நிழலில் காயவைக்கவும் . 


தாகம் , நாவறட்சி முதலியவைகளுள்ள பித்த ஜ்வரங்களுக்கு 
இன நீரிலோ அல்லது வெந்நீரிலோ ஒரு மாத்திரை கொடுக்கவும் . 
ஸந்நிபாத ஜ்வரமாகில் , முதியார் கூந்தலின் வேர்ச்சாற்றில் 
சாப்பிடவும் . பித்த ஜ்வரங்களானாலும் இவ்வாறே சாப்பிட 
லாம் . வாத ஜீவரங்களுக்கு இம்மாத்திரையைக் கொடுக்கக் 


கூடாது . 


* 


143. பித்த ஜ்வரங்களுக்குப் பூசினிக்கொடி 

கஷாயம் 


பூசி னிக்கொடி கற்றாழை யின் சோறு 

போற்றிடு மாடா தோடைமற் பாடகம் 
வாசஞ் சேர்சுக்கு மல்லாற் கொத்தமல்லி 

வைத்தி டித்துத் தண் ணீரதில் விட்டுமேல் 
நேச மாயெரித் தெட்டிலொன் றாய்க்காய்ச்சி 

யிறுத்து முண்டிடி ராத்திரி வேளையில் 
ஆசில் லாதன்ன முண்டபின் னாற்குடி 

யக்க ணம்பித்தக் காய்ச்சல் விட் டோடுமே . 
20 


162 


154 


( இ - ள் ) பூசினிக்கொடி 

கற்றாழைச்சோறு 
ஆடாதோடை 
பற்பாடகம் 


சுக்கு 


கொத்தமல்லிவிதை 


முதலான சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை வீத 
மெடுத்து இடித்துத் தண்ணீர் சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் 
மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . இக்கஷாயத் 
தை இறுத்து . இரவுச் சாப்பாட்டிற்குப் பின்பு பருகவும் . பித்த 
ஜ்வரங்கள் தீரும் . 


144. கப ஜ்வரத்திற்குச் சந்தனாதி கஷாயம் 


சந்த னங்கடுக் காய்ச்சிற்றா முட்டிவேர் 

சார்ந்த செங்கழு நீர்கோஷ்டஞ்சுக்குயர் 
கந்தஞ் சேர்செண்ப கப்பூமுத் தக்காசு 

கட்டுறு மிலவங் கம் நன்னாரிவேர் 
கொந்த லந்தவி லாமிச்சம் வேரந்தக் 

கொத்த மல்லியு நற்சிறு தாம்பயறு 
அந்த மாமது ரமிரு வேலிவேர் 

ஆன தோர்வகை யொன்றுக்கு வீதமே . 


163 


நித்தந் தானிரு நாழிச லத்திலே 

நேசத் தோடிட்டு நன்றாயெ ரித்துமேல் 
சுத்த மாயுழக் காகவுங் காய்ச்சியே 

சொன்ன வாரிரு போதுந்தா னுண்டிடில் 
மெத்தச் சேட்டுமத் தின் சுரம் வாசியா 

மீன நேத்ரி பங்கில் வாழ் சங்கரர் 
அத்த னிற்பாத பூசையி லாசை செய் 

யற்பு தசர பேந்திரன் சொன்னதே . 


164 


155 


( இ - ள் ) சந்தனத்தூள் 

கடுக்காய்த்தோல் 
சிற்றாமுட்டிவேர் 
செங்கழுநீர்க் கிழங்கு 
கோஷ்டம் 
சுக்கு 
செண்பகப்பூ 
கோரைக்கிழங்கு 
கிராம்பு 
நன்னாரிவேர் 
இலாமிச்சைவேர் 
கொத்தமல்லி விதை 
சிறுபயறு 
அதிமதுரம் 
வெட்டிவேர் 


வைகளை வகைக்கு 11 வராகனெடை வீதமெடுத்துக் 
காயலவத்துக் கல்லுரலிலிட்டு , இடித்துச் சுத்த ஜலம் சின்னப் 
படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேலேற்றி எரிக்கவும் . அதில் உள்ள 
கஷாயம் ஒரு உழக்கு ஆனபின்பு , அடுப்பின்மேல் இருந்து 
இறக்கிய கஷாயத்தை வடிக்கட்டிக் , காலையிலும் மாலையிலும் 
உட்கொள்ளவும் . கபத்தின் பிரகோபத்தினால் உண்டான 
ஜ்வரங்கள் தீரும் . 


**** 


145. பித்த சந்நி ஜ்வரங்களுக்குத் திப்பிலி மூலாதி 

கஷாயம் 


செப்பு திப்பிலி மூலமெ வட்சாரஞ் 

சீருறுங் கொடி வேலிகி ராம்பிஞ்சி 
யெப்பு டன் செவ்வி யங்கடு கிந்துப் 

போடுற்றி டும்முருக் கம்வேரி நற்பட்டை 
கைப்ப தாம்நொச்சி மென்னிலை வெள்ளுள்ளி 
காதற் செம் முருங் னகவேர்ப் பட்டையும் 


156 


தப்பில் முக்கடு குங்கூட்டிக் காய்ச்சியே 

தானுண் டாற்பித்த சன்னிவிட் டோமே . 


165 


நீதந் தான்கழஞ் சொன்றது கூட்டிப்பின் 

நேர்மை யாயிடித் தெல்லாமே டுத்ததில் 
காதலாய்க் குறுணித் தண்ணீர் வார்த்து மேற் 

காய்ச்சி யேவடித் தேயிரு நாழியின் 
வீதமாய் நித்தம் வெச்செஎ வுண்டிடில் 

வேகமாம் பித்தக் காய்ச்சலும் வாசியாம் 
பூதலந் தனிலெண் ணேழு தேசமும் 

போற்று மால்சர பேந்திரன் சொன்னதே . 


166 


( இ - ள் ) திப்பிலிமூலம் 

எவச்சாரம் 
கொடிவேலிவேர் 
கிராம்பு 


செவ்வியம் 


கடுகு 


பொரித்த இத்துப்பு 
முருக்கவேர்ப்பட்டை 
கருநொச்சியிலை 
வெள்ளைப்பூண்டு 
செம்முருங்கை வேர்ப்பட்டை 


சுக்கு 


திப்பிலி 


மிளகு 


இவைகளை வகைக்கு 11 வராகனெடை வீதமெடுத்து 
இடித்துச் சுத்த ஜலம் ஒரு மரக்கால்லிட்டு அடுப்பின் மேல் ஏற்றி 
எரித்து எட்டிலொன்றாக்கி (சின்னபடி 1 ) இறக்கவும் . 
கஷாயத்தைப் பருகிவரப் பித்த ஜ்வரம் , சன்னிபாத ஜ்வரம் 
முதலானவை தீரும் . 


157 


146. பித்த ஜ்வரங்களுக்குத் திராக்ஷாதி காயம் 


அந்த முர் திரி கைப்பழம் மாகாளி 

யக்கி ழங்குவி லாமிச்சம் வேர்சுக்கு 
கந்தஞ் சேர்முத்தக் காசு நன்னாரிவேர் 

காத லோங்குங் கரும்பினிற் றுண்டமுஞ் 
சந்த மாம்பச்சை யின்பய றும்பே 

ரீச்சம்ப முத்தோடு செங்கழு நீர்க்கிழங் 
குந்த ழங்கிய மாமது ரங்களுங் 

கூட்டு வாய்வகை யொன்றுக்குத் திட்டமே . 


167 


திட்ட மாயிரு காசெடை சேர்த்திடித் 

தேயிரண்டது வாம்படி நீருமே 
விட்டன லிட்டெ ரித்துப்ப தந்தர 

வேயு ழக்காகக் காய்ச்சிவ டித்ததை 
சட்ட மாகவு முண்டிட வேமுந்தச் 

சார்ந்திடும் பித்தக் காய்ச்சலும் வாசியாம் 
அட்ட திக்குள்ள மன்னர் கொண்டாடு 

நல்லர்ப் புதச்சர பேந்திரல் சொன்னதே . 


168 


இ - ள் ) திராக்ஷைப்பழம் 

மாகாளிக்கிழங்கு 
இலாமிச்சம்வேர் 
சுக்கு 
கோரைக்கிழங்கு 
நன்னாரிவேர் 
கருப்பந்துண்டுகள் 
பச்சைப்பயறு 
பேரீச்சம்பழம் 
செங்கழுநீர்க்கிழங்கு 
அதிமதுரம் 


முதலான 

சரக்கு வகைகளைத் தனித்தனியே 2 வராக 
னெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துச் 
சின்னப்படி ஒன்று சுத்த ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு 


158 


உழக்காகக் காய்ச்சவும் . இதை வடிகட்டிச் சாப்பிட்டு வரப் 
பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


147. பித்த ஜ்வரங்களுக்கு உசீராதி கஷாயம் 
சட்ட மாம் வெட்டி வேர்த்தண்டு வாசஞ் 

சேர்சந்த னஞ்சீந்தில் மாமது ரஞ்சுக்கு 
யிட்டநன்னாரி வேர்க்கோட்ட மோர்வகைக் 

கேயிரண்டது காசெடை சேர்த்திடித் 
திட்ட நீரிரண் டேபடி விட்டெரித் 

தேயு ழக்காகக் காய்ச்சிவ டித்துத்தேன் 
மட்ட மாய்க்குத்தி யக்குடி நீருண்டால் 
மற்றந் தபித்தக் காய்ச்சல்விட் டோடுமே . 

169 


( இ - ள் ) வெட்டிவேர் 

சந்தனத்தூள் 
சீந்தில்கொடி 
அதிமதுரம் 
சுக்கு 
நன்னாரிவேர் 

கோஷ்டம் 
இவைகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்து இடித்துச் 
சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்று விட்டு உழக்காகும் வரை 
வற்ற வைக்கவும் . இக்கஷாயத்தை இறுத்துத் தேன் விட்டுப் 
பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


வ 
148. பித்த ஜ்வரத்திற்கு இலாமிச்சைக் கஷாயம் 
வாச மேவும்வி லாமிச்சை வேர்சுக்கு 

வண்மை பொன் முசுட் டைவே ரீதலால் , 
ஊசலாடிய சீந்திற்கோ ரைக்கிழங் 

கோர்வ கைக்கினி மூன்றது காசெடை 


159 


நேச மாயிடித் தேமூன்று தான்படி 

நீரை விட்டுழக் காகவுங் காய்ச்சியே 
போசனத்தின் முன் பாகக்கொ டுத்திடில் 

போய்ப்ப றந்திடும் பித்த ரங்களே . 


170 


( இ - ள் ) இலாமிச்சை வேர் 


கக்கு 


பொன்முசுட்டைவேர் 
சீந்திற்கொடி 
கோரைக்கிழங்கு 


வைகளை வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துச் சுத்தஜலம் 3 படி 
(சின்னப்படி 13 ) விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகு 
மட்டும் எரித்து , வடிகட்டிக்கொண்டு சாப்பாட்டுக்கு முன்னால் 
சாப்பிடப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


XXXXX 


149. பித்த ஜ்வரத்திற்குக் கொத்தமல்லிக் கஷாயம் 
கொத்த மல்லிபற் பாடகம் வெட்டிவேர் 

கோல மாஞ்சிறு காஞ்சோறி வேர்சுக்கு 
முத்த முந்தரு நன்னில வேம்புமொவ் 

வோர்வ கைக்கினி மூன்றது காசெடை 
பத்த தைப்பின் பிடித்துக்கொண் டேமூன்று 

வன்மை யாம்படி நீர் விட்டு ழக்காகச் 
சுத்த மாய்க்காய்ச்சிச் சொற்படிக் கீய்ந்திடில் 
சூழ்ந்திடு மேபித்தக் காய்ச்சல்விட் டோடுமே . 

171 


( இ - ள் ) கொத்தமல்லிவிதை 

பற்பாடகம் 
வெட்டிவேர் 
சிறுகாஞ்சோறிவேர் 
சுக்கு 
நிலவேம்பு 


160 


வைகளை வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து , 3 படி ( பட்டணம் 
படி ) சுத்த ஜலம் விட்டு , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகச் 
சுண்டும்வரை யெரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தைப் பருகி 
வரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


150. பித்த ஜ்வரத்திற்குத் திராக்ஷாதி கஷாயம் 


சந்த மேதரு முந்திரி கைப்பழஞ் 

சார்ந்த திப்பிலி கோஷ்டம்பற் பாடகம் 
அந்த மேவு நற் செங்கழு நீர்க்கிழங் 

கான சந்தனஞ் சுக்கு நன்னாரிவேர் 
இந்த வோர்வகைக் கேயிரு காசெடை 

யிட்டி டித்திரண் டேபடி தீர்விட்டு 
பந்தத் தோடுழக் காகவுங் காய்ச்சியப் 

பாலுண்டாற் பித்தக் காய்ச்சல் விட் டோடுமே . 


172 


( இ - ள் ) திராக்ஷைப்பழம் 

திப்பிலி 
கோஷ்டம் 
பற்பாடகம் 
செங்கழுநீர்க் கிழங்கு 
சந்தனத்தூள் 
சுக்கு 
நன்னாரிவேர் 


வைகளை வகைக்கு 2 வராகனெ 

2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சின்னப்படி ஒன்று சுத்த ஜலம் 
விட்டு , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகுமட்டும் 

வற்றக் 
காய்ச்சவும் . இக்கஷாயத்தைப் பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் 
தீரும் . 


161 


151. கப ஜ்வரத்திற்குக் கஸ்தூரி மஞ்சள் 

கஷாயம் 
கந்தமேவிய கஸ்தூரி தான்றிக்காய் 

கைக்க பேய்புட லுற்றச மூலமுஞ் 
செந்தளிற்தேவ தாரதற் திப்பிலி 

சீந்தில்த் தண்டுகடுக் காய்வேப்பம் பட்டை 
அந்தஞ் சூழ்நெல்லி முள்ளிகோஷ் டங்கொன்றை 

யந்தவேர்ப் பட்டை யெட்டும ருந்தினில் 
பந்த மாயிரு பங்குவைத் தோர்பங்கப் 

பாற்க டைச்சரக் கிட்டிடு திட்டமே . 


173 


174 


திட்ட மாயிடித் தேயொரு வேளைக்குத் 

தேர்ந்து மூவிரற் கொண்டதெடுத்ததில் 
விட்டு நீரிரு நாழியு ழக்காக 

வேயெரித் திரண்டே நாட்கொ டுத்திடில் 
துட்ட சேத்துமத் தின்சுரம் வாசியாந் 

துய்ய சுந்தரர் செந்தமிழ் பாடலில் 
இட்டம் வைத்தருள் சங்கரர் ஆசையால் 

என்றும் வாழ்சர பேந்திரன் சொன்ன 
( இ - ள் ) கஸ்தூரி மஞ்சள் 

தான்றிக்காய்த்தோல் 
பேய்ப்புடல் சமூலம் 
தேவதாரு 
திப்பிலி 
சீந்தில் கொடி 
கடுக்காய்த்தோல் 
வேப்பம்பட்டை 
நெல்லிமுள்ளி 
கோஷ்டம் 
கொன்றை வேர்ப்பட்டை 


முதலானவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதம் 
எடுத்துக் காயவைத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து வைத்துக் 
கொள்ளவும் . இச்சூரணத்தில் மூவிரல் கொள்ளுமளவு 


21 


162 


எடுத்துச் சின்னப்படி ஒருபடி தண்ணீர் விட்டு அடுப்பின்மேல் 
ஏற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . இக்கஷா 
யத்தை 2 நாட்களுக்குப் பருகிவரக் கப ஜ்வரங்களனைத்தும் 
தீரும் . 


152. கப ஜ்வரத்திற்குச் சிறுகாஞ்சோறிக் கஷாயம் 


சுந்த ரச்சிறு காஞ்சோறி வேராடா 

தோடை பச்சிலை சுக்கு வரட் சுண்டில் 
கந்தஞ் சேர்தேவ தாரமுத் தக்காசு 

கட்டுறுங் கடுக் காய்நெல்லி முள்ளிநல் 
பந்ததான் றிக்காய் வெட்டும ருந்திரு 

பங்கொடுங்கடை யிற்சரக் கோர்பங்குஞ் 
சந்த மாயிடித் தேயெடுத் துப்பின்பு 

சார்ந்த மூவிரற் கொண்டது நித்தமே . 


175 


காரஞ் சேர்சுக்குப் புன்முள்ளுக் கத்திரி 

கண்டங்கத்திரி நல்லபி ரண்டையும் 
வேர டர்ந்திடா டாதோடை யீர்க்கும் வல் 

வேகமாங் கடு குற்றிடும் ரோகணி 
நேர தாய்வகை யாறு மொன்றாய்க்கூட்டி 

நேம மாய்காய்ச்சித் திப்பிலி மென்பொடி 
சேர வேயிட்டுந் தான்குடி நீருண்டாற் 

செப்பிடுங் கபத் தின்சுரந் தீருமே . 


176 


( இ - ள் ) சிறுகாஞ்சோறிவேர் 

ஆடாதோடை இலை 
சுக்கு 
வரட்சுண்டி இலை ( ஆடு தீண்டாப்பாளை ) 
தேவதாரு 
கோரைக்கிழங்கு 
கடுக்காய்த்தோல் 
நெல்லிமுள்ளி 
தான்றிக்காய்த்தோல் 


163 


முதலான இம் மருந்துச் சரக்குகளை வகைக்கு 11 வராக 
னெடை வீதமெடுத்து நிழலிலுலர்த்திக் கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . இச்சூரணத்தில் மூவிரல் 
கொள்ளுமளவெடுத்து வாயிலிட்டுக்கொண்டு . 


சுக்கு 
முள்ளுக்கத்திரி 
கண்டங்கத்திரி 
பிரண்டைத் துண்டுகள் 
ஆடாதோடை ஈர்க்கு 
கடுகரோகிணி 


இவைகளை இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டு இதற்கு 8 மடங்கு 
ஜலம் விட்டு , 

விட்டு , அடுப்பின் மேலேற்றி எட்டிலொன்று ஆக்கி 
இறக்கிய கஷாயத்துடன் திப்பிலிச் சூரணமும் சேர்த்து விழுங் 
கவும் . கப ஜ்வரங்கள் தீரும் . 


153 . 


கப ஜ்வரங்களுக்குக் குண்டலாதி வேர்க் 

கஷாயம் 


அந்தஞ் சேர்சங்கம் வேர்குமிழ் வேர்சுக் 

கோடக்கை யாந்தக ரைவசம் போமமும் 
பந்த மாயின்னந் தான்கண்டங் கத்திரி 

பாங்கு டன்சம பாகங்கள் கூட்டியே 
முந்த தைக்காய்ச்சி யுண்டுவந் தாலந்த 

மூர்க்க மாங்கபத் தின்சுரம் வாசியாஞ் 
சுந்த ரச்சங்க நாதசங் கீதருஞ் 

சூழ்ந்து வாழ்சர பேந்திரன் சொன்னதே . 


177 


இ - ள் ) சங்கம் வேர் 

குமிழம் வேர் 
சுக்கு 
கையாந்தகரை சமூலம் 
வசம்பு 


164 


ஓமம் 
கண்டங்கத்திரிவேர் 


இவைகளைச் சமமெடுத்துக் காயவைத்துக் கல்லுரலில் 
இட்டு , ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டு . 
எட்டு மட 
மடங்கு 

சுத்த ஜலம் விட்டு , அடுப்பின் மேலேற்றி 
எட்டி லொன்றாகும் வரை வற்ற வைத்துப் பருகிவரக் கப 
ஜ்வரங்கள் தீரும் . 


154. கப ஜ்வரங்களுக்குத் “ தூதுவளைக் கஷாயம் " 
சீலத்தூ துவளை வேருசெம் முள்ளி 

சேர்ந்திடு முள்ளுகத் தரிவேர் சுக்குக் 
கோலஞ் சேர்கண்டங் கத்தரி வேர்சமம் 

கூட்டி யேயிடித் தேநல்ல நீர்விட்டு 
மேலதைக் காய்ச்சிக் கொண்டுநற் றிப்பிலி 

மென்பொடி யிட்டுத் தேனுஞ்சத் தேகுத்திச் 
சாலவே யுண்ணச் சூழுங்க பச்சுரஞ் 

சார்ந்தி டாததில் தீர்ந்திடும் பாரிதே . 


178 


( இ - ள் ) தூதுவளைவேர் 

செம்முள்ளிவேர் 
முள்ளுக்கத் திரிவேர் 
சுக்கு 
கண்டங்கத்திரிவேர் 


வைகளைச் சமமெடுத்து நன்றாக நிழலிலுலர்த்திக் கல்லுர 
லிலிட்டு இடித்து , 8 மடங்கு ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எரித்து எட்டிலொன்றாக வற்றக் காய்ச்சவும் . இக்கஷாயத் 
துடன் , திப்பிலிச் சூரணமும் , தேனும் விட்டுச் சாப்பிடக் கப 
ஜ்வரங்கள் தீரும் . 


165 


155 . 


கப ஜ்வரத்திற்குப் படோலாதி கஷாயம் " 


பொல்லாப் பேய்புடல் வேலிப்ப ருத்திவேர் 

போர்ந்திடுங் கடுக்காய் முள்ளுக் கத்திரி 
யல்லா மற்கடு குற்றநல் ரோகணி 

யாடா தோடையீர்க் குக்கண்டங் கத்திரி 
வல்லா ருந்தான்றிக் காய்நெல்லி முள்ளியின் 

வண்மை யாம்மர மஞ்சள்சுக் குஞ்சம 
மெல்லாஞ் சேர்த்திடித் தேகாய்ச்சிக் கொண்டதை 

யீந்தி டிற்கபத் தின்சுரந் தீருமே . 


179 


( இ - ள் ) பேய்ப்புடல் 

வேலிப்பருத்திவேர் 
கடுக்காய்த்தோல் 
முள்ளுக்கத்திரி வேர் 
கடுகரோகிணி 
ஆடாதோடை . ஈர்க்கு 
கண்டங்கத்திரிவேர் 
தான்றிக்காய்த்தோல் 
நெல்லி வற்றல் 
மரமஞ்சள் 


சுக்கு 


இவைகளைச் சமமெடுத்துக் காயவைத்துக் கல்லுரலின் 
இட்டு ஒன்றிரண்டாகவிடித்து , 8 மடங்கு ஜலம் விட்டு அடுப்பில் 
மேலேற்றி எட்டிலொன்றாக வற்ற வைத்து , இறுத்துச் சாப்பிட 
வும் . கப ஜ்வரங்கள் தீரும் . 


156. பித்த ஜ்வரங்களுக்குத் திராக்ஷாதி கஷாயம் 
நன்னயந்தரு முந்திரி சைப்பழம் 

நாகப் பூசுக்குச் செங்கழு தீர்க்கிழங் 
கின்னம் நன்னாரி வேர்மது ரங்கூட்டி 

யெவ்வ கைக்கிரு காசெடை வைத்திடி 


166 


சொன்ன வாரிரண் டேபடி நீர்விட்டுச் 

சூட்ச மாயுழக் காகவுங் காய்ச்சியே 
பின்னந் தக்குடி நீர்வடித் துண்டிடிற் 

போற்றி டும்பித்தக் காய்ச்சலை மாற்றுமே . 


180 


( இ - ள் ) சுக்கு 

திராக்ஷைப்பழம் 
சிறுநாகப்பூ 
செங்கழுநீர்க் கிழங்கு 
நன்னாரிவேர் 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
காயவைத்து ஒன்றிரண்டாக விடித்துச் சுத்த ஜலம் 
(சின்னப்படிக்கு ) ஒருபடி விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக் 
காகும் வரை வற்றக்காய்ச்சவும் . 


இக்கஷாயத்தைப் பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


157. பித்தக் காய்ச்சலுக்கு ‘ முஸ்தாதி கஷாயம் 


முத்தக் காசுவிலா மிச்சவேர் கந்தம் 

முற்று சந்தனஞ் சுக்கிரு வேலிவேர் 
கொத்த லர்ந்திடும் பற்பாட கத்தோடுங் 

கூறு மோர்வகைக் கீர்கழஞ் சேநிறை 
வைத்தி டித்ததி லேயிரு நாழிநீர் 

வார்த்து முக்காகக் காய்ச்சி வடித்ததை 
சித்தந் தால் மகிழ்ந் தேநித்த முண்டிடிற் 

சேர்ந்திடும் பித்தக் காய்ச்சலுந் தீருமே . 


181 


( இ - ள் ) கோரைக்கிழங்கு 

இலாமிச்சைவேர் 
சந்தனத்தூள் 
சுக்கு 


167 


வெட்டிவேர் 

பற்பாடகம் 
முதலான சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை 

வீத 
மெடுத்து , ஒன்றிரண்டாகவிடித்துச் சுத்த ஜலம் 1 படி 
விட்டு (சின்னப்படி 1 ) அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டில் 
ஒன்றாக்கி இறக்கவும் . 

இதனைப் பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


158. பித்த ஜ்வரங்களுக்குச் சீரகாதிப் பால் 
சந்தச் சீரக மோர் பலம் வெட்டிவேர் 

சாற்றி டோர்பலஞ் சந்தன மோர்பலம் 
அந்தமுத் திரிகைப் பழமீர் பலமல் 

லாலத்தித் திப்பிலி தானோர் கழஞ்சதே 
பந்த மாயிரு நாழிதந் தீர்வார்த்தப் 

பாலுழக் காகக்காய்ச் சியபால் நாழி 
பிந்த வேவிட்டு ழக்காகக் காய்ச்சியே 
பித்தக் காய்ச்சலுக் குண்டிடில் நன்றதே . 

182 


( இ - ள் ) சீரகம் 

1 பலம் 
வெட்டிவேர் 
சந்தனத்தூள் 
திராக்ஷைப்பழம் - 2 ) 
யா 

எத்திப்பிலி -- 11 வராகனெடை 
வைகளை இடித்துச் 

இடித்துச் சின்னப்படி ஒன்று சுத்த ஜலம் 
விட்டுப் பசுவின் பால் சின்னப்படி யும் விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகு மட்டும் வற்றக் காய்ச்சவும் . 
பின்பு இக்கஷாயத்தை இறுத்துப் பருகிவரப் பித்தக்காய்ச்சல்கள் 
தீரும் . 


168 


159 . 


கப ஜ்வரத்திற்குப் பார்ங்கியாதி கஷாயம் 


சுந்த ரஞ்சேர் சிறுதேக்குப் பெருமர 

வேர்மிள காடா தோடை யின்வேர் 
கந்த மிகுஞ்சுக் குகையாந் தகரைச் 

சங்கம் வேரொடு தேட்சடை வேர் நேராய் 
யித்த வகைசேர்த் திடித்தோர் மூவிரற் 

தூவிரு நாழி யின்னீர் தன்னில் 
பந்தமு டன் காய்ச்சி யுழக்குண் டிடிற் 

சேட்டுமச் சுரந்தான் பறந்து போமே . 


183 


( இ - ள் ) சிறுதேக்கு 

பெருமரத்தின்வேர் 
மிளகு 
ஆடாதோடையின் வேர் 
சுக்கு 
கையாந்தகரை 
சங்கம் வேர் 
தேட்கொடுக்கிவேர் 


வைகளை 


சமனெடுத்து நிழலிலுலர்த்திக் 

கல்லுரலில் 
இட்டு ஒன்றிரண்டாக இடித்தத் தூளில் மூவிரல் கொள்ளுமள 

டுத்து ஒரு பாத்திரத்திலிட்டு , சுத்த ஜலம் சின்னப்படி 
ஒன்று விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு 

உழக்காகுமட்டும் 
எரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தைப் பருகிவரக் கப 
ஜ்வரங்கள் தீரும் . 


160 . 


கப ஜ்வரத்திற்கு கடுகரோகிணியாதி 

கஷாயம் 


சீலமுள்ள கடுகரோ கிணிகடுக்காய் 

மஞ்சிட்டி தேவதாரம் 
கோலமுயர் நற்செவ்வியம் வகைக்கிரு 

கழஞ்சுநிறை கூட்டிக்கொண்டு 


169 


184 


மேல தனை யிடித்தெடுத்துத் தண்ணீரி 

லிருநாழி மிதமாய்விட்டு 
சாலவுந்தா னேயெரித்தே யெட்டிலொரு 

பாகமது சட்டந்தானே . 
சட்டமாய்க் காய்ச்சிவடித் தேயெடுத்துக் 

கொண்டுபின்பு சாற்றக்கேளாய் 
திட்டமொடு திப்பிலியு மிந்துப்புமே 

சமதையாய்ச் சேர்த்துத்தானே 
யிட்டமதா யிருமருந்து தூள் படுத்தி 

மென்பொடிக ளிட்டேயுண்டால் 
தொட்டமிடும் பொல்லாத சேட்டுமச் 

சுரங்களெல்லாங் குணமதாமே . 


185 


( இ - ள் . ) கடுகரோகிணி 

கடுக்காய்த்தோல் 
மஞ்சிட்டிக் கிழங்கு 
தேவதாரம் 
செவ்வியம் 


முதலான சரக்குகள் வகைக்கு 2 வராகனெடை வீ 
மெடுத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துச் சுத்த 
ஜலம் சின்னப்படி ஒன்று விட்டு ஊறவைத்து , அடுப்பின் 
மேலேற்றி எட்டிலொரு பங்காகுமட்டும் எரிக்கவும். க் 
கஷாயத்தை வடிக்கட்டிக் கொண்டு , திப்பிலிச் சூரணமும் , 
இந்துப்புச் சூரணமும் வகைக்கு 11 வராகனெடை வீதம் 
போட்டுக் கஷாயத்தைப் பருகவும் , ச்லேஷ்ம ஜ்வரங்கள் 
குணமாகும் . 


161. பித்த ஜ்வரங்களுக்குத் திராக்ஷாதி கஷாயம் 
முந்திரிகைப் பழங்கடுக ரோகிணிகொள் 

றைப்பழம் நல் முத்தக்காசு 
சுந்தரபற் பாடகமிவ் வகைக்கிரு 

கழஞ்சுநிறை சுகமாய்க்கூட்டி 


22 


170 


பந்தமுட னிடித்து நன்னீ ரிரு நாழி 

விட்டுழக்காய்ப் பதத்திற்காய்ச்சி 
யிந்தவண்ண முண்டுவந்தால் பொல்லாத 

பித்தசுரங்க ளெல்லாம்போமே . 


186 


( இ - ள் . ) திராக்ஷைப்பழம் 

கடுகரோகிணி 
கொன்றைப்பழம் 
கோரைக்கிழங்கு 
பற்பாடகம் 


வீத 


முதலியவைகளை வகைக்கு 21 வராகனெடை 
மெடுத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாகவிடித்துச் சின்னப் 
படி ஒன்று சுத்த ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு 
உழக்காகும்வரை வற்றக் காய்ச்சவும் . இதனைப் 

இதனைப் பருகிவரப் 
பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


162. பித்தக் காய்ச்சலுக்குத் திராக்ஷாதி கஷாயம் 
நன்னயஞ்சேர் முந்திரிகைப் பழம்பேரீச் 

சம்பழம் நன்னாரிவேரு 
கன்னாலி மிளகரணையிரு வேலியின் வே 

ரதிமதுரங் காரஞ்சேரும் 
அன்னசுக்குப் பெருந்துத்தி வேருகோ 

ரோசனையி தல்லாமற்றான் 
யின்னம்விலா மிச்சம்வே ரிலுப்பைப்பூ 

சந்தனத்தோ டியம்பக்கேளே , 


187 


இயம்பும் நெய்தற்கிழங்கு நரிப்பயத்தம் 

..களெல்லாங்கூட்டி 
தயங்காம லேயிடித்து முன்னாழி 

யிளநீரிற் றானேபோட்டு 
நயங்கொளந்தச் சிறுபயறும் நெற்பொரியு 

மொருதுணியில் நன்றாய்க்கட்டி 
வியந்தகுமுன் மருந்தின் நீ ருடன் சேர்த்து 

யின்னமுந்தான் விளம்பக்கேளே . 


188 


171 


விளம்புவண்ணந் தப்பாம லேயுரியாய் 

காய்ச்சியதில் விபரமாக 
வளம் பெருநற் சர்க்கரையாய்த் 

தக்க திட்டு வடித்துக் கொண்டு 
உளம்பொருந்த வொவ்வொருழக் காய்த்தினந்தா 

னிருபொழுது முறுதிவைத்தே 
தளம்பாம லுண்டுவந்தால் பொல்லாத 

பித்தசுரமுந் தானேபோமே . 


189 


( இ - ள் ) திராக்ஷைப்பழம் 

பேரீச்சம்பழம் 
நன்னாரிவேர் 
மிளகரணைவேர் 
வெட்டிவேர் 
அதிமதுரம் 


சுக்கு 


பெருந்துத்திலோ 
கோரோசனை 
விலாமிச்சம்வேர் 
இலுப்பைப்பூ 
சந்தனத்தூள் 
நெய்தல்கிழங்கு 
நரிப்பயற்றஞ் செடி 


இவைகளைச் சமனெடுத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக 
விடி த்து (வகைக்கு 11 வராகனெடை ) இளநீர் சின்னப் 
படி 11 சேர்த்துக் கலக்கி , அதில் சிறு பயறும் , நெற்பொரி 
யும் சேர்த்துக் கட்டிய முடிச்சைப் போட்டு அடுப்பின் 
மேலேற்றி எரிக்கவும் . இக்கஷாயம் ஆறிலொன்றாக ஆகிய 
வுடன் கீழிறக்கி வடிக்கட்டிக் கொண்டு வேண்டிய அளவு 
சர்க்கரை கூட்டிக்கொள்ளவும் . இக்கஷாயத்தில் வேளைக்கு 
ஒரு உழக்கெடுத்துத் தினம் 2 வேளை பருகிவரப் பித்த 
ஜ்வரங்கள் தீரும் . 


172 


163 . 

கப ஜ்வரத்திற்கு முஸ்தாதிக் கஷாயம் 
வெல்லமுத்தக் காசுபெருங் குறும்பையின் வேர் 

கோஷ்டமதி விடையஞ்சுக்கு 
பல்லவஞ்சூழ் புங்கம்விரைத் தோல்மிளகு 

வேப்பலகு பருத்திவேரு 
தல்லபெருங் குமிழ்கடுக ரோகிணிகீழ் 

காய்நெல்லிவேர் நாகப்பூவுஞ் 
சொல்லந்த மணத்தேவ தாரமொடு 

பேசுவகைச் சுகமாய்க் கேளே . 


190 


சுகமாய்ப்பேய்ப் புடல்சீந்திற் கொடிசிறுகாஞ் 

சொறியிதெலாஞ் சொல்லுமொவ்வோர் 
வகைக்கதுமுக் கழஞ்சு நிறை கூட்டியிடித் 

தொருநாழி வளநீர் வார்த்து 
பகருழக்காய் காய்ச்சியதி லிந்துப்புக்காற் 

கழஞ்சுமிட்டுப் பண்பாயுண்டால் 
அகமயக்கஞ் செய்திடுஞ்சேட் டுமச்சுரத்தை 

வாசிசெய்யு மமுதமாமே 


191 


( இ - ள் . ) கோரைக்கிழங்கு 

பெருங்குறும்பை வேர் 
கோஷ்டம் 
அதிவிடையம் 
சுக்கு 
புங்கங்கொட்டைத் தோல் 


மிளகு 


வேப்பம் ஈர்க்கு 
பருத்திவேர் 
பெருங்குமிழ் வேர் 
கடுகரோகிணி 
கீழாநெல்லி வேர் 
சிறுநாகப்பூ 
தேவ தாருக்கட்டை 
பேய்ப்புடல் 


173 


சீந்தில் கொடி 
சிறுகாஞ்சோறிவோ 


இதில் 


இச்சரக்குகளை வகைக்கு 31 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக 

டித்துப் பத்திரப் 
படுத்தவும் . 

( மூவிரல் கொள்ளுமளவு ) 
தண்ணீர் சின்னப்படி 1 விட்டு , அடுப்பின் மேலேற்றி எட்டி 
லொன்றாகும் வரை வற்ற வைத்து இறுத்து , இந்துப்பு 10 
குன்றிமணி நிறை போட்டுப் பருகவும் . 

கப ஜ்வரங்கள் 
தீரும் . 

= 


164. கப ஜ்வரத்திற்குக் " குண்டலாதி கஷாயம் " 


சங்கம்வேர் கண்டங்கத் திரிவேர் தூ 

தூவளைவேர் சாயவேரும் 
பங்கமிலா வீழிவேரா டாதோடை 

யின்வேரும் பாரில்மேவும் 
பொங்கமுள முள்ளிவே ரேழுவேருஞ் 

சரியிடித்துப் போட்டுத் தண்ணீர் 
வங்கணமா யிருநாழி விட்டுழக்காய்க் 

காய்ச்சியதை வடித்திடாயே , 


192 


வடித்து நல்ல திப்பிலியைச் சட்டியிலே 

பொன்வறுக லாய்வறுத்துப் 
பொடித்து நற்றே னுங்கலந்து மந்திசந்தி 

யுண்ணுமதிற் போகும் வியாதி 
துடித்தசேத் துமசுரமும் பறந்தோடுந் 

தஞ்சைநகா துரைத்தனஞ் செய் 
படித்தவர்கட் கன்பு செய்யுஞ் சரபேந்திர 

மகராசன் பகர் மருந்தே . 


199 


( இ - ள் . ) முட்சங்கன் வேர் 

கண்டங்கத்திரிவேர் 
தூதுவளைவேர் 


174 


இம்புராவேர் 
வீழிவேர் 
ஆடாதோடைவேர் 
முள்ளிவேர் 


மூவிரல் 


இவைகளை வகைக்கு 1 பலம் வீதம் எடுத்துக் காய 
வைத்துக் கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாகவிடித்து வைத்துக் 
கொள்ளவும் . பின்பு இச்சூரணத்தில் 

கொள்ளும் 
அளவெடுத்து எட்டு மடங்கு ஜலம் விட்டு , அடுப்பின் மேல் 
ஏற்றி பாகமாகச் சுண்டவைத்து இறுத்துக் கொள்ளவும் .. 

இதனுடன் திப்பிலியைப் பொன் வறுகலாக வறுத்த்துச் 
சூரணித்துப் போட்டுச் சிறிது தேனும் விட்டுத் தினந்தா 
றும் காலையிலும் மாலையிலும் பருகவும் . 

கப ஜ்வரங்கள் 
தீரும் . 


165 . கப ஜ்வரங்களுக்குச் சீந்தில் கஷாயம் ” 
சீந்தில்த் தண்டுட னடாதோடை 

நிலவேம்புடனே சிறுகாஞ்சோறி 
சாந்தமுடனே சமனாய்க் கொண்டு 

யிருநாழி நீ ரதனைவார்த்துப் 
பாந்தமுட னுழக்காகக் காய்ச்சி 

யதைக்கொள் நீயும் பத்துவேளை 
காந்த மிகுஞ்சேற் றுமத்தின் சுரமக 
லும் மெனமானுங் கருதும்வாறே . 

194 


கொண்டிடனு பானமிரண் டினிலொன்றைச் 

சுரத்தினுட கூறரிந்து 
மண்டிஞ்சேத்துமஜ்வரங்கள் பறக்குமிகு 

வேளையுண்ணு வைந்து நாடான் 
மண்டலத்தில் கீர்த்தி பெரும் பந்து ஜன 

சேகரன்வித் துவசனர்க்கன்பன் 
அண்டினரைக் கார்க்குஞ்சரத் பேந்திரனுண் 

ணறியவுண்டை யருந்திப்பாரே , 


195 


175 


( இ - ள் ) சீந்தில் தண்டு 

ஆடாதோடை 
நிலவேம்பு 

சிறுகாஞ்சோறி 
இவைகளைச் சமனெடுத்து (வகைக்கு 1 பலம் ) ஒன்றி 
ரண்டாகவிடித்துச் சின்னப்படி 1 படி சுத்த ஜலம் விட்டு , 
டுப்பின் மேலேற்றி 

மேலேற்றி எரித்து , எட்டிலொன்றாக இறக்கித் 
தினம் 2 வேளை சாப்பிடவும் . 5 நாட்களுள் கப ஜ்வரங்கள் 
தீரும் 

* 


6. கப ஜ்வரங்களுக்கு “ வசாதி கஷாயம் " 
வசம்பாடா தோடையினீர்க் கும் பிரண்டை 

வேருடனே வளமாஞ்சுக்கு 
நிசம்பாப்பா ரமுள்ளி வேர்கடுக 

ரோகணியும் விளம்புமாறு 
மிசபாகச் சமபாக மாகவுமே 

தட்டியதை யியல்பதாகச் 
சுசியான நாழிசலம் விட்டுழக்காய்க் 

காய்ச்சியதைத் துணியாற்றானே . 


196 


துணியாலே வடிகட்டி றேன் விட்டுத் 

திப்பிலியின் நூளும்போட்டு 
வுணுநீயு மந்திசந்தி மூன்று நா 

டனிர்சேற்றும முற்றதாபங் 
கணிலேகா ணாமற்பறந் தோடுமந்தச் 

சிவனுடைய கருணையாலே 
மணியணியுந் திருமார்பன் சரபேந்திர 

பூபனருள் வைத்யமாமே . 


197 


( இ - ள் ) வசம்பு 

ஆடாதோடை யீர்க்கு 
பிரண்டை வேர் 


176 


சுக்கு 
பாப்பாரமுள்ளி ( வெள்ளைக்கண்டங்கத்திரிவேர் ) 
கடுகரோகிணி 


வைகளை வகைக்கு { 1 பலம் ) வீதமெடுத்துக் காய 
வைத்து நன்றாகவிடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி , விட்டு 
அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை வற்றக்காய்ச்சவும் . 
பின்பு இக்கஷாயத்தை வடிக்கட்டித் தேனும் திப்பிலிச் சூரணமும் 
போட்டுத் தினம் 2 வேளை காலையிலும் மாலையிலும் சாப்பிட 
வும் . 3 நாட்களுள் கப ஜ்வரங்கள் தீரும் . 


167. கப ஜ்வரங்களுக்குச் சித்திரமூலாதிக் 

கடாயம் " 
சித்திரமூ லம்பாப்பா ரமுள்ளி 

வேருடனே செம்முள்ளிவேர் 
சுத்தசிறு வழுதலைவேர் சுக்சைந்துஞ் 

சரியாகத் தொடுத்தெடுத்து 
யித்தனையுந் தட்டியொரு நாழிநீர் 

விட்டுழக்கா யிதமாய்க்காய்ச்சி 
நித்தமந்தி சந்தியுமூன் றேநாளு 

முண்ணநோ யேகுந்தானே . 


198 


ஏகுஞ்சேத் துமசுரமுங் கால்கண்ட 

பஞ்சதுபோ லிருந்திடாது 
பாகமிகு முக்கனிதேன் பாய்ந்து மிளஞ் 

செந்நெல்வளர் பண்ணை சூழும் 
யோகதஞ்சா புரிக்குதுரை சோழவள 

நாட்டுக்கோ ரும்பர் கோமான் 
வாகுளபா வலர் திறமை யறிசரபேந் 

திரனுணர்ந்த வண்மைதானே . 
இ - ள் ) கொடிவேலி வேர்ப்பட்டை 

பாப்பார முள்ளிவேர் 
செம்முள்ளிவேர் 


199 


177 


சிறுகத் திரிவேர் 
சுக்கு 


இவைகளை வகைக்கு ( 1 பலம் ) வீதமெடுத்துக் கல்லுரலில் 
லிட்டிடித்து , சுத்தஜலம் சின்னப்படி : படி விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி எரித்து ஒரு உழக்காக வற்றவைத்து இறக்கவும் . 
இக்கஷாயத்தைத் தினம் இரு வேளையிலும் பருகி வரவும் . 
3 நாட்களுள் கப ஜ்வரங்கள் தீரும் . 


168. கப ஜ்வரங்களுக்குக் கடுகரோகிணி 

மாத்திரையும் சுக்காதிக் கடாயமும் 
சடுகரோ கணியுமொரு கழஞ்சுநேர் 

வாளவிடங் கடுகப்போக்கி 
யாடவுடனே நாற்கழஞ்சு மிதைநாழி 

வறகாலி யாட்டுப்பாலை 
வடியவே காய்ச்சிகோ ரசனையுங் 

கழஞ்சுமதில் வகையாய்ச் சேர்த்துத் 
துடியாக வரைத்துகற்றா ழஞ்சோறுங் 
கடுக்காயின் றூளும்போடே . 

200 


போட்டெல்லாம் பிசைந்தரைத்துக் குன்றியள 

வுண்டை செய்து புதுமையாக 
வாட்டமிலா நிழல் தனிலே யுலர்த்தியந்த 

வுண்டை தனை வைத்துக்கொண்டு 
நாட்டினிற்சுக் குப்பாலி லோருண்டை 

யிடுவின்னம் நவில்வேனென்று 
தாட்டிகப்பே ராமுட்டி வேர்சுக்குக் 
காய்ச்சிய நீ ரினிற்கொள்வாயே 


201 


சுக்குடனே பாப்பார முள்ளிவே 

ருடனாட தோடையீர்க்கும் 
பக்குவமாஞ் சிறுவழுத லைபின் வேருங் 

காவளைவோ பாரில் தானே 
23 


178 


யெக்கிவளர் செம்முள்ளி வேருடனே 

முஞ்சமனாய் எடுத்துத்தட்டி 
யொக்கவுமே நாழிநீர் விட்ட திலே 

காய்ச்சுழக் காகத்தானே . 


202 


ஆகவடிக் கட்டியதிற் திப்பிலித்தூள் 

தேன்கூட்டி யந்திசந்தி 
யாகவிரு வேளையுண்ணு சுக்கா திக் 

கடாயமிதுக் ககலும்நோய்கேள் 
போகுஞ்சேத் துமச்சுரமு மூன்று நா 

ளிற்கடவுள் பூசைசெய்து 
வாகுபெருந் தஞ்சைசர பேந்திரனரு 

ளிம் முறையின் மகிமைதானே . 
( இ - ள் . ) கடுகரோகிணி 

சுத்திசெய்த நேர்வாளப்பருப்பு 


203 


11 வராகனெடை 
5 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டு , சின்னப்படி * படி 
ஆட்டுப்பாலுக்கு 11 வராகனெடை கோரோசனை போட்டு 
காய்ச்சிச் சுண்டவைத்த பாலைவிட்டு , நன்றாக அரைக்கவும் . 
பின்பு அதனுடன் கற்றாழஞ் சோற்றையும் , கடுக்காய்த் 
தூளையும் வகைக்கு 11 வராகனெடை சேர்த்து 

சேர்த்து நன்றாக 
அரைத்துக்கொண்டு , குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரை 
களாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் , இதில் ஒரு மாத்திரை 
யை எடுத்துச் சுக்குக் கஷாயத்திலோ அல்லது பசுவின் பாலிலோ 
சாப்பிடவும் , 2 அல்லது 3 தடவை மலங்கழிந்து கப ஜ்வரங்கள் 
நீங்கும் . 


சுக்கு 


பாப்பாரமுள்ளி ( வெள்ளைக்கண்டகத்திரி ) 
ஆடாதோடையீர்க்கு 
சிறுகத்திரிவேர் 


காய்வேளை வேர் 


செம்முள்ளி வேர் 
பேராமுட்டிவேர் 


179 


ஆக இந்த 7 வகைச் சரக்குகளையும் வகைக்கு 1 பலம் 
வீதமெடுத்து இடித்துச் சின்னப்படி 3 படியளவு தண்ணீர் 
விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காக வற்றவைத்து இறக்கி 
வடிக்கட்டித் திப்பிலிச் சூரணமும் , தேனும் விட்டுக் கலந்துத் 
தினம் காலையிலும் மாலையிலும் உட்கொள்ளவும் . 

3 நாட்களுள் கப ஜ்வரங்கள் தீரும் . 


169. கப ஜ்வரத்திற்கு வெட்பாலைக் கஷாயம் 


அந்தவெட்பா லையினரிசி நல்லசிறு 

காஞ்சோறியு மாடாதோடை 
கந்தமுத்தக் காசுமிவ் வகைக்கிரு 

கழஞ்சு நிறை கணக்காய்ச்சேர்த்துப் 
பந்தமுட னிரு நாழி நீரதுவிட் 

இழக்காகும் படியேகாய்ச்சி 
யிந்துப்பு மென்பொடியிட் டீந்திடிற்சேத் 

துமச்சுரங்க ளெல்லாம் போமே . 


204 


( இ - ள் ) 
- ள் ) வெட்பாலையரிசி 

சிறுகாஞ் சோறிவேர் 
ஆடாதோடைவேர் 
கோரைக்கிழங்கு 


இவைகளை வகைக்கு 21 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சுத்தஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரிக்கவும் . எட்டிலொன்றாக வற்றியபின் 
இக்கஷாயத்தை வடிக்கட்டி இந்துப்புச் சேர்த்துச் சாப்பிடவும் . 
கப ஜ்வரங்கள் தீரும் . 


குறிப்பு : ஆம அதிசாரத்தோடு கூடிய ஜ்வரங்களுக்கும் இதை 
வழங்கலாம் 


180 


170. சேத்தும ஜ்வரத்திற்கு முஸ்தாதி கஷாயம் 


மருவுமுத்தக் காசுகொன்றைத் தோல்கடுகு 

ரோகிணியு மன்னும்வேலிப் 
பருத்திபுரந் தோல்சிறுமூ லகஞ்சிறுக்கீ 

ரையின்வேர்பண் பாய்வகைக்கே 
யிருகழஞ்சு கூட்டியிடித் தெடுத்ததிலே 

யிரு நாழி யின்னீர்விட்டே 
ஒருமையுட னேயெரித்தோ ருழக்காகக் 

காய்ச்சிவடித் தோதக்கேளே . 


205 


ஓதக்கேள் சாரமுள்ள திப்பிலியிற் 

காற்கழஞ்சு முயற்சியான 
சீதளந்தோய்ந் திலங்குமிந்துப் புத்தனிலே 

காற்கழஞ்சு சேர்த்திரண்டும் 
நீதமுட னேயரைத்து மென்பொடியிட் 

டுக்குடியின் னீரேயுண்டால் 
ஆதவனைக் காண்பனிபோல் சேத்து மச்சு 

ரங்களெல்லா மகன்று போமே . 
( இ - ள் ) கோரைக்கிழங்கு 

கொன்றைப்பட்டை 
கடுகரோகிணி 
வேலிப்பருத்தித்தோல் 
திப்பிலி 
சிறுக்கீரைவேர் 


206 


இவைகளை வகைக்கு 21 வராகனெடை வீதமெடுத்து 
ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டுச் சுத்த ஜலம் 
சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து ஒரு 
உழக்காக்கி இறக்கவும் . 


இக்கஷாயத்தை இறுத்துத் திப்பிலி 10 குன்றியெடையும் 
இந்துப்பு 10 குன்றியெடையும் சூரணித்துப்போட்டுப் பருகவும் . 
கப ஜ்வரங்கள் தீரும் . 


181 


171 


கப ஜ்வரங்களுக்கு வேப்பலகுக் கஷாயம் ” 


செப்பியவேப் பலகுசுக்கு கச்சோல 

மதிவிடயஞ் சீந்திற்தண்டோ 
டொப்பிலா நற்தேவ தாரமத்தக் 

கோஷ்டமிவை யோர்வகைக்கே 
வைப்பதரைக் கழஞ்சதில் நீ ரிருநாழி 

விட்டுழக்காய் வடித்திந்துப்பு 
கொப்பிலுற்ற தேன் கலந்துண் டாற்சேத்து 

மச்சுரங்கள் குணமதாமே . 


207 


( இ - ள் . ) வேப்பலகு 


சுக்கு 


கச்சோலம் 
அதிவிடையம் 
சீந்தில்கொடி 
தேவதாரம் 
கோஷ்டம் 


நன்றாக 


இவைகளை வகைக்கு 20 குன்றியெடை வீதமெடுத்து 
இடித்து , சுத்த ஜலம் 

ஜலம் சின்னப்படி ஒன்று விட்டு 
அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகுமட்டும் வற்றவைத்து , 
இறுத்து இந்துப்பும் , தேனும் கொஞ்சம் கலந்து சாப்பிடவும் . 

கப ஜ்வரங்கள் தீரும் , 


**** 


172 . 


கப ஜ்வரங்களுக்குப் பலா குடூச்யாதி 

கஷாயம் " 


அந்தமிகுஞ் சித்தமட்டி வேருகண்டங் 

காலியின்வே ரரத்தைசீந்தில் 
இந்தவகை யொன்றினுக்கு முக்கழஞ்சு 

நிறைகூட்டி யிடித்துத் தண்ணீர் 
பிந்தவுந்தா னிரு நாழி விட்டுழக்காய்க் 
காய்ச்சி நற்திப் பிலித்தூள் போட்டு 


182 


208 


பந்தமுடனுண்டுவந்தால் சேத்துமச்சு 

ரங்களெல்லாம் பறந்து போமே . 
( இ - ள் . ) சிற்றாமுட்டிவேர் 

கண்டங்கத்திரிவேர் 
சிற்றரத்தை 
சீந்தில் கொடி 


இச்சரக்குகளை வகைக்கு 31 வராகனெடை வீதமெடுத்து 
ஒன்றிரண்டாக இடித்துத் தண்ணீர் 2 படி (சின்னப்படி ஒன்று ) 
விட்டு அடுப்பின் மேலேற்றி 

மேலேற்றி எரித்து ஒரு உழக்காகும் வரை 
வற்றவைத்து , இறுத்துத் திப்பிலிச் 

சூரணம் 

போட்டுப் 
பருகவும் . கப ஜ்வரங்கள் தீரும் 


** 


173. கபஜ்வரம் , வெள்ளோக்காளம் முதலியவை 

களுக்குத் தூதுவளையாதிக் கஷாயம் 


தூதுவளைவேர் சங்கம்வேர் பேரரும்பில் 

வேராடா தோடையின் வேர் 
ஓதுசிறு வழுதலைவே ரின் புராவேர் 

கடுக்காயு யாந்தசுக்கு 
மீதுவகைக் கோர்கழஞ்சு சரிகூட்டி 

பிடித்ததிலே மிதமாய்நீரப் 
போதுமிரு நாழிவிட்டு ழக்காகக் 

காய்ச்சிவடி பொருத்தந்தானே . 


209 


பொருத்தமந்தத் திப்பிலியிந் துப்பு மொன்றாய் 

பென் பொடிகள் போட்டுக்கொண்டே 
அருந்திவந்தால் பொல்லாத சேட்டுமச்சு 

ரங்களுட னல்லாலின் 
திருந்தாம லெழுந்திடும் வெள் ளோக்காள 

மிகுநோயும் தீருமிந்த 
மருந்தின் முறை கூறியது சரபேந்திர 

பூபதியே மகிழ்ந்து தானே . 


210 


183 


இ - ள் ) தூதுவளைவேர் 

சங்கம் வேர் 
பேரறுகம்புல்லின் வேர் 

டாதோடை வேர் 
சிறுகத்திரிவேர் 
இம்புராவேர் 
கடுக்காய்த்தோல் 


சுக்கு 


வா 


தண்ணீர் 


இவைகளை வகைக்கு 11 வராகனெடை 

வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துத் 

சின்னப்படி ஒன்று 
விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து , எட்டிலொன்றாகும் 
வற்றவைத்து வடிக்கட்டிக் 

கொள்ளவும் . 
கஷாயத்தில் திப்பிலித்தூளும் இந்துப்பும் சேர்த்துப் பருகவும் . 
இதனால் கப ஜ்வரங்களும் வெள்ளோக்காளமும் தீரும் . 


வரை 


* XXX 


174. கப ஜ்வரத்திற்கு ஹிரித்ராதி கஷாயம் " 
வன்னமஞ்சள் நற்கடுக ரோகிணிபொற் 

செவ்வியமொடு வண்கடுக்காய் 
நன்னயஞ்சே ருந்தேவ தாரமொவ்வோர் 

வகையினுக்கே நன்றாய்மூன்றே 
சொன்னது வராகனெடை யிடித்தநீ 

ரொருநாழி சுகமாய்விட்டு 
முன்னமுழக் காய்க்காய்ச்சி யுண்டிடிற்சேத் 
துமச்சுரந்தான் முறிந்து போமே . 

211 


( இ - ள் ) மஞ்சள் 

கடுகரோகிணி 


செவ்வியம் 


கடுக்காய்த்தோல் 
தேவதாரம் 


184 


வைகளை வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துத் தண்ணீர் சின்னப்படி ஒன்று விட்டு 
டுப்பின் மேலேற்றி எரித்து . ஒரு உழக்காகும் வரை வற்ற 
வைத்துச் சாப்பிடவும் . 

கப ஜ்வரங்கள் தீரும் . 


175. தலைபாரம் , இடுப்புவலி , வீக்கம் . கபஜ்வரம் , 

முதலானவைகளுக்கு நிலவேம்புக் கஷாயம் 


நிலவேம்பு வெட்பாலை யரிசிகண்டங் 

கத்திரிவேர் நீர்கடுக்காய் 
நல்கடுக ரோகிணிதிப் பிலிமிளகு 

பொற்கொன்றை நன்றும்வேருங் 
குலவியபேய்ப் புடல் கோரைக் கிழங்குசிறு 

வமுதலைவேர் கூட்டிக்கொண்டே 
அலதொருவ கைக்கிரண்டு காசெடைசேர்த் 

திடித்ததனி லப்புத்தானே . 


212 


அப்பு நன்றா யிருபடிவிட் டேயெரித்துக் 

காய்ச்சியடித் தப்பாற்கேளுஞ் 
செப்புமுறை தப்பாம லொவ்வொருழக் 

குத்தினமுஞ் சீராய்த்தானே 
ஒப்புடனுண் டானிருமல் தலைபார 

மிடுப்புவலி வுடம்பின் வீக்கம் 
வெப்புளசேத்து மச்சுரந்தான் புண்ணியமுன் 

பாபமென விலகிப்போமே . 


213 


( இ - ள் ) நிலவேம்பு 

வெட்பாலையரிசி 
கண்டங்கத்திரிவேர் 
கடுக்காய்த்தோல் 
கடுகரோகிணி 
திப்பிலி 


185 


மிளகு 


பொற்கொன்றைவேர் 
பேய்ப்புடல் 
கோரைக்கிழங்கு 

சிறுகத்திரிவேர் 
இவைகளை வகைக்கு 22 வராகனெடை வீதமெடுத்து 
ஒன்றிரண்டாக இடித்துத் தண்ணீர் சின்னப்படி ஒன்று விட்டு 
அடுப்பின் மேலேற்றி எட்டிலொன்றாக வற்றவைத்துச் சாப்பிட 
வும் . தினம் ஒரு உழக்கு வீதம் இதனையுட்கொள்ள இருமல் , 
தலைபாரம் , இடுப்புவலி . உடம்புவீக்கம் 

ஜ்வரங்கள் 
முதலானவை தீரும் . 


கப் 


176. கப ஜ்வரத்திற்குச் சந்தனாதி கஷாயம் 


சந்தனம்நெய் தற்கிழங்கு நிலவேம்பு 

வெட்டிவேர்த் தண்டி தல்லால் 
கந்தவிலா மிச்சைகண்டங் கத்திரிகோ 

ரைக்கிழங்கு காரச்சுக்கு 
சுந்தரபற் பாடகம்பொன் முசுட்டையின்வே 

ரிடித்து நந்நீர் சுண்டக்காய்ச்சி 
முந்தவுஞ்சர்க் கரையதுபோட் டுண்டாற்சேத் 

துமச்சுரந்தான் முறிந்துபோமே . 


214 


( இ - ள் ) சந்தனத்தூள் 

நெய்தல் கிழங்கு 
நிலவேம்பு 
வெட்டிவேர் 
இலாமிச்சைவேர் 
கண்டங்கத்திரிவேர் 
கோரைக்கிழங்கு 
சுக்கு 
பற்பாடகம் 

பொன் முசுட்டைவேர் 
24 


186 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்து இடித்துச் 
சின்னப்படி ஒன்று சுத்த ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எட்டிலொன்றாகச் சுண்டவைத்துச் சர்க்கரை சேர்த்துச் 
சாப்பிடவும் . கப ஜ்வரங்கள் தீரும் . 


PAGES 
177. சேத்தும ஜ்வரங்களுக்குக் “ கொத்தமல்லிக் 

கடாயம் 


கொத்தமல்லி பொன் முசுட்டை வேருசுக்கு 

நிலவேம்புக் கொடிநீள் சீந்தில் 
முத்தக்கா சுஞ்சிறுகாஞ் சோறி தூது 

வளைவேரு மொழிபற்பாட 
கத்தையுஞ்சோத் திடித் திரண்டு படி நீர்விட் 

டுழக்காகக் காய்ச்சியுண்டால் 
நித்தமுந்தான் வாதனைசெய் சேத்து மச்சு 

ரங்களெல்லாம் நீங்கிப்போமே . 


215 


( இ - ள் ) கொத்தமல்லிவிதை 

பொன்முசுட்டைவேர் 
சுக்கு 
நிலவேம்பு 
சீந்தில் கொடி 
கோரைக்கிழங்கு 
தூதுவளைவேர் 
பற்பாடகம் 


வைகளை வகைக்கு ஒரு வராகனெடையெடுத்து இடித்துத் 
தண்ணீர் சின்னப்படி ஒன்று விட்டு 

அடுப்பின் மேலேற்றி 
ஒரு உழக்காக வற்றவைத்துச் சாப்பிடக் 

கப ஜ்வரங்கள் 
தீரும் . 


187 


178. கப ஜ்வரத்திற்குத் " தேவதார்வாதி கஷாயம் " 


கத்தமிகுந் திலங்குகின்ற நற்றேவ 

தாரம் நெல்லிக் காய்ப்பருப்பு 
சுந்தரஞ்சே ருங்கடுக்காய் திராயாடா 

தோடையல்லாற் சுக்குங்கூட்டிப் 
பந்தமுட னிடித்து நன்னீர் விட்டுழக்கா 

கக்காய்ச்சிப் பண்பாயுண்டால் 
சிந்தனை செய் பொல்லாத சேத்துமச்சு 

ரங்களெல்லாஞ் சிதறிப்போமே . 


216 


( இ - ள் ) தேவ தாரு 

நெல்லிக்காய்க்குள்ளிருக்கும் பருப்பு 
கடுக்காய்த்தோல் 
திராய் 
ஆடாதோடைவேர் 
சுக்கு 


இவைகளை 

கக்கு 1 வராகனெடை வீதமெடுத்து 
இடித்து , சின்னப்படியாலொன்று சுத்த ஜலம் சிட்டு அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகும்வரை எரித்து வடிகட்டிச் சாப்பிட 
வும் . கப ஜ்வரங்கள் தீரும் . 


179. கபகாசம் , ஜ்வரம் முதலானவைகளுக்குச் 

சுண்ட்யாதி கஷாயம் 
மட்டிலங்குஞ் சுக்குசண்டங் கத்திரியும் 

போட்டிடித்து மட்டமாய்த்தண்ணீர் 
விட்டெரித்துக் காய்ச்சியதில் திப்பிலியின் 

மென்பொடி தான் வேண்டத்தக்க 
திட்டுண்டால் பீனிசஞ்சேத் துமச்சுரஞ் 

சேத்மகாச மெல் லாந்தானே 
ஒட்டிடா மற்பறக்குஞ் சூரியன் முன் 
கங் குலொப்பா யொடுங்கித்தானே . 

211 


188 


( இ - ள் ) சுக்கு , கண்டங்கத்திரிவேர் இவ்விரண்டையும் வகைக்கு 
( 2 வராகனெ னட ) வீதமெடுத்து நசுக்கித் தண்ணீர் சின்னப்படி 
ஒன்றுவிட்டு , அடுப்பின் மேலேற்றி எரித்து உழக்காக்கி இறக்க 
வும் . இதனுடன் வேண்டிய அளவு திப்பிலிச் சூரணமிட்டு உட் 
கொள்ளவும் . கப ஜ்வரம் பீனசம் , கபகாசம் முதலானவைகள் 
தீரும் . 


G 


180. கப ஜ்வரங்களுக்கு முன்னைக் கஷாயம் 


முன்னையின் வேர் சுக்கு கண்டங் கத்திரிவேர் 

சீந்திலும் பொன் முசுட்டைவேரும் 
பின்னைசிறு வழுதலைவேர் பற்பாட 

கங்களிவை பிசகாமற்றான் 
யின்னவகை யொன் றினுக்கே கழஞ்சதுசேர்த் 

திருநாழி யே நீர்விட்டே 
அன்ன துழக் காப்க்காய்ச்சி யுண்டிடிற்சேத் 

துமச்சுரந்தா னகன்றுபோமே . 


218 


( இள் ) முன்னைவேர் 


சுக்கு 


கண்டங்கத்திரிவேர் 
சீந்தில் கொடி 
பொன் முசுட்டைவேர் 
சிறுகத்திரிவேர் 
பற்பாடகம் 


வைகளை வகைக்கு 11 வராக 

னடை வீதமெடுத்து 
இடித்துச் சின்னப்படி ஒன்று ஜலம் விட்டு , அடுப்பின் மேல் ஏற்றி 
எரித்து உழக்காக்கிப் பருகக் கப ஜ்வரங்கள் தீரும் . 


www 


189 


181. கப ஜ்வரத்திற்குச் “ சீந்தில் கொடிக் கஷாயம் " 


சுந்தரஞ்சேர் சீந்திலா டாதோடை 

பேய்ப்புடலுஞ் சுக்குங்கூட்டி 
யிந்தவகை யொன்றினுக்கே மூன்றது 

வராகனெடை யிடித்துப் போட்டுப் 
பந்தமிரு நாழிநந்நீர் விட்டுழக்காய்க் 

காய்ச்சியதைப் பண்பாயுண்டால் 
வந்தடுத்த பொல்லாத சேத்து மச்சு 

ரங்களெல்லாம் வாசியாமே . 


219 


( இ - ள் ) சீந்தில் கொடி 

ஆடாதோடைவேர் 
பேய்ப்புடல் 
சுக்கு 


வைகளை 


வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்து 
இடித்துத் தண்ணீர் சின்னப்படி ஒன்று விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகும்வரை சுண்டவைத்துச் சாப்பிடக் 
கப ஜ்வரங்கள் தீரும் , 


182. கப ஜ்வரங்களுக்குப் படோலாதி கஷாயம் 


கைத்திடுப்பேய்ப் புடல் கடுக ரோகணிவேப் 

பலகுமுத்தக் காசுசீந்தில் 
உத்தமாந்தி ருபலையிவ் வகைக்கிரண்டு 

காசெடைசேர்த் தொன்றாய்க்கூட்டி 
வைத்திடித் தீர் நாழி தண்ணீர் விட்டுழக்காய்க் 

காய்ச்சியதை வடித்தேயுண்டால் 
மெத்தவுந்தான் வாதனை செய் சேத்து மச்சு 
ரங்களெல்லாம் மெலிந்து போமே . 


220 


( இ - ள் ) பேய்ப்புடல் 

கடுகரோகிணி 
வேப்பலகு 


190 


கோரைக்கிழங்கு 


சீந்தில் கொடி 
கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 
தான்றிக்காய்த்தோல் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்று 
விட்டு , அடுப்பின் மேலேற்றி எரித்து 

எட்டிலொன்றாக்கி 
இறக்கவும் . கப ஜ்வரங்கள் தீரும் . 


235 


183 . 


கப ஜ்வரங்களுக்குத் திரிகடுகுக் கஷாயம் " 


திரிகடுகு நல்கண்டங்கத்திரியோ 

டுற்றசிறு தேக்குசீந்தில் 
உரியசிறு வழுதலையோர் பெருங்குமிழ்வேர் 
வகைக்கு நிறை யுரைக்க 

றை யுரைக்கக்கேளாய் 
சரியிரு வராகனெடை சேர்த்திடித்தே 

யிரு நாழி சலத்தைவார்த்து 
வரிசையுழக் காய்க்காய்ச்சி யுண்டிடிற்சேத் 

துமச்சுரந்தான் வாசியாமே . 


221 


( இ - ள் ) சுக்கு 

திப்பிலி 


மிளகு 


கண்டங்கத்திரிவேர் 
சிறுதேக்கு 
சீந்தில்கொடி 
சிறுகத் திரிவேர் 
பெருங்குமிழ் வேர் 


வைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்று 


191 


விட்டு அடுப் பின் 

அடும் பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை வற்ற 
வைத்துச் சாப்பிடக் கப ஜ்வரங்கள் தீரும் . 


184 . 


கப ஜ்வரங்களுக்குச் சிறுகாஞ்சோறிவேர் 

கஷாயம் 


மருவுசிறு காஞ்சோறி பற்பாடகம் வேப் 

பல குபடோல் மணந்தான் சேரும் 
மிருவேலி கடுகரோ கிணியிவையோர் 

வகைக்கு நிறை யிருகழஞ்சே 
ஒருமையுடன் சேர்த்திடித்தே முந்நாழி 

நீரைவிட்டே யுழக்காய்க் காய்ச்சிப் 
பருகிவந்தா லொட்டாமற் சேத்துமச்சு 

ரங்களெல்லாம் படிந்து போமே . 


222 


( இ - ள் ) சிறுசாஞ்சோறி 

பற்பாடகம் 
வேப்பம் ஈர்க்கு 
பேய்ப்புடல் 
வெட்டிவேர் 

கடுகரோகிணி 
இவைகளை வகைக்கு 21 வராகனெடை எடுத்துக் கல்லுரலி 
லிட்டு இடித்துத் தண்ணீர் சின்னப்படி 11 விட்டு அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகுமட்டும் வற்றவைத்துச் சாப்பிடக் கப 
ஜ்வரங்கள் தீரும் 


185. கப ஜ்வரத்திற்குக் கடுகரோகிணிச் சுக்குக் 

கஷாயம் " 
அக்கடுக ரோகணியும் மூன்றது 

வராகனெடை யல்லாலின்னஞ் 
சுக்கது தா னிருமூன்று காசெடைசேர்த் 

திடித்து நன்றாய்ச் சொன்ன வாறே 


192 


முக்கியமா யிருபடி நீர் விட்டுழக்காய்க் 

காய்ச்சியுண்டால் மூன்று நாளில் 
உக்கிரஞ்செய் பொல்லாத சேத்து மச்சு 
ரங்களெல்லா மோடிப்போமே . 


223 


( இ - ள் ) கடுகரோகிணி 


3 வராகனெடை 


சுக்கு 


6 


இவ்விரண்டையும் கல்லூாலிலிட்டு இடித்துச் சுத்த ஜலம் 
ன்னப்படி ஒன்று விட்டு , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் 
வரை எரித்துப் பருகவும் . 3 நாட்களுள் கப ஜ்வரங்கள் 
தீரும் . 


A *த 


186. கபத்திற்குக் கொத்தமல்லிக் கஷாயம் 


வன்னமிகுங் கொத்தமல்லி பேய்ப்புடல்கோ 

ரைக்கிழங்கு வளருஞ்சீந்தில் 
நன்னயஞ்சேர் சுக்குகண்டங் கத்திரிபெ 

ருங்குறும்பை நறும் வில்வவேர் 
யின்னம்வெட்டி வேர்கடுக ரோகணியிவ் 

வகைசமதை யிடித்துப்போட்டுச் 
சொன்னபடி தப்பாமல நன்னீரை 

விட்டதனைச் சுகமாய்த்தானே , 


224 


சுகமாக வேயெரித்துப் பக்குவந்தான் 

பார்த்து நன்றாய்ச் சுண்டக்காய்ச்சி 
யகலாம லேவடித்துத் திப்பிலியின் 

மென்பொடிதானதிலேபோட்டே 
யிகழாம லே கொடுத்தால் வலுதோஷத் 

துடன்கூட்டி யிடர் செய்யந்தப் 
புகரான சேத்து மச்சு ரங்களெல்லாம் 

ஒட்டாமல் போகுந்தானே 


225 


193 


( இ - ள் ) கொத்தமல்லிவிதை 

பேய்ப்புடல் 
கோரைக்கிழங்கு 
சீந்தில் கொடி 
சுக்கு 
கண்டங்கத்திரி வேர் 
பெருங்குறும்பை 
வில்வவேர் 
வெட்டிவேர் 

கடுகரோகிணி 
இவைகளை சமனெடுத்துக் (வகைக்கு 2 வராகனெடை ) 
கல்லுரலிலிட்டு இடித்து 

இடித்து சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டி லொன்றாக்கி இறக்கவும் , 
இக்சஷாயத்தை வடிகட்டித் திப்பிலித்தூள் போட்டுச் 
சாப்பிட மிததியான கபத்தினா லுண்டான ஜ்வரங்கள் 
தீரும் . 


187. கப ஜ்வரங்களுக்குச் " செங்கழுநீர்க் கிழங்குக் 

கஷாயம் 
செங்கழுநீர்க் கிழங்கு நில வேம்பு கண்டங் 

கத்திரிவேர் சீந்திற்சுக்கு 
கொங்கடற்கோரைக்கிழங்கு சந்தனச்சி 

ராயுமல்லாற் கொத்தமல்லி 
யிங்கி தஞ்சேர் பொன் முசுட்டை வேரும் விலா 

மிச்சையின்வே ரிலங்குமந்தத் 
துங்கவெட்டி வேருபற்பா டகமிதெல்லாங் 
கூட்டி நன்றாய்த துதி செய்வாரே . 

226 


துதித்தபடி யேசமதை சேர்த்திடித்துக் 

கொண்டெடுத்துத் தூய்நீர் தன்னை 
விதித்தபடி வார்த்தெரித்துப் பக்குவமாந் 

தப்பாமல் வேண்டும்வாறே 
25 


194 


227 


கொதித்தவுட னேவடித்துத் திப்பிலியின் 

மென்பொடி தான் கூடப்போட்டுக் 
கதித்திடா தோருழக்கே யுண்டாற்சேத் 

துமச்சுரந்தான் கடந்து போமே . 
( இ - ள் . ) செங்கழுநீர்க்கிழங்கு 

நிலவேம்பு 
கண்டங்கத்திரிவேர் 
சீந்தில்கொடி 
சுக்கு 
கோரைக்கிழங்கு 
சந்தனச்சிராய் 
கொத்தமல்லிவிதை 
பொன் முசுட்டைவேர் 
இலாமிச்சைவேர் 
வெட்டிவேர் 
பற்பாடகம் 


இவைகளை வகைக்கு ( 2 வராகனெடை ) வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சின்னப்படி 

ஒன்று சுத்த ஜலம் 
விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி 
இறக்கி வடிகட்டித் திப்பிலிச் 
திப்பிலிச் சூரணம் போட்டுப் 

பருக 
வும் 


கப ஜ்வரங்கள் தீரும் . 


188 . 


கப ஜ்வரத்திற்குப் பொன் முசுட்டைக் 

கஷாயம் 


சட்டமுள்ள பொன்முசுட்டை வேருசிறு 

வழு தலைவேர் சகத்தோர்க்கெல்லாம் 
யிட்டம தா மதிமதுரம் வெட்பாலை 

யரிசியிவை யெல்லாங்கூட்டித் 


195 


திட்டமுட னிடித்து நந்நீர் விட்டுழக் 

காய்க்காய்ச்சித் தினந்தானுண்டால் 
கொட்டமிட் டருந்தகுணச் சேத்து மச்சு 

ரங்களெல்லாங் குணமதாமே . 


328 


( இ - ள் ) பொன்முசுட்டைவேர் 

சிறுவழுதலைவேர் (சிறுகத்திரிவேர் ) 
அதிமதுரம் 
வெட்பாலையரிசி 


இவைகளை வகைக்கு ( 2 வராகனெடை ) 

எடுத்து , 
இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு , அடுப்பின் 
மேலேற்றி எரித்து ஒரு உழக்காக வற்ற வைத்துத் தினந் 
தோறும் பருசவும் . 


கப ஜ்வரங்கள் தீரும் . 


* 


189 கப ஜ்வரத்திற்கு தூதுவளை வேராதிக் 

கடாயம் 


தூதுவளை வேராடா தோடையிலை 

வேர்க்கடுக்காய் சுக்குசீந்தில் 
தீதில்சிறு வழுதலைவேர் சங்கம் வேர் 

நல்லசிற தேக்கிதல்லால் 
மீதுகீழ்க்காய் நெல்லிவேர்சுந் தரஞ்சேரும் 

செவ்வியமிளகிதெல்லாம் 
ஒதும்வகைக் தோர் சுழஞ்சு கூட்டியிடித் 

தேயதிலே யோ தந்தானே. 


229 


ஒதந்தா னே குறுணி விட்டெரித்துப் 

பின்னாலி லொன்றாய்க்காய்ச்சி 
நீதமுட னேவடித்துப் பக்குவமா 

கக் கொடுத்தால் நெடுநாள் பொல்லா 


196 


வா தனைசெய்யுஞ்சேத்து மச்சுரமுந் 

தீர்ந்து நன்றாய் வாசியாகுஞ் 
சீதளகஞ் சத்திருவாழ் சரபேந்திர 

பூபதிதான் செப்பும்வாறே , 


230 


( இ - ள் . ) தூதுவளைவேர் 

ஆடாதோடையிலை 
கடுக்காய்த்தோல் 
சுக்கு 
சீந்தில்கொடி 
சிறுகத்திரிவேர் 
சங்கம்வேர் 
சிறுதேக்கு 
கீழாநெல்லி வேர் 
செவ்வியம் 


மிளகு 


வைகளை 


தண்ணீர் 


வகைக்கு 11 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துத் 
மரக்கால் விட்டு 

அடுப்பின் மேலேற்றி எரித்து நான்கில் 
ஒன்றாகும்வரை 

எரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தைப் 
பருகக் கொடுக்க நாட்பட்ட கப ஜ்வரங்கள் தீரும் . 


= 


190. சன்னிபாத ஜ்வரத்திற்குக் குளிகையுங் 

கஷாயமும் " 


சுந்தரஞ்சேர் சிறுகுமிழ்வேர் பற்பாட 

கங்கடுக்காய் சுக்குமல்லாற் 
கந்தமிகு நற்றேவ தாரம் நில 

வேம்புமுத்தக் காசு { சு ) க்கும் 
அந்தவசம் புஞ்சிறுதேக் குத்தமமாங் 

கொத்தமல்லி யனைத்துங் கூட்டிப் 
பந்தமுட னேயிடித்தோர் குறுணிநன்னீர் 

விட்டு நன்றாய் பகரக்கேளே . 


231 


197 


சுந்தரஞ்சேர் வல்லெருக்கம் பாலிலிரு 

பத் தொருநாள் சுவறப்போட்டு 
தந்தநய முகந்தபச்சை நாபியறு 

பணவெடைக ளல்லால் நல்ல 
கந்தகந்தான் மூன்றுபண வெடைசாதி 

லிங்கமது கேளிரண்டே 
பந்தமுள்ள பணவெடையாம் பணவெடையொன் 

றேயிர தம் பண்பாய்ப்பின்னே , 


232 


பின்னந்தக் கல்வமதி லிட்டு நன்றாய்ப் 

பொடியது செய் பிசகாமற்றான் 
சொன்னபடி சிமிழில் வைத்துக் கொண்டெருக்கம் 

பாற்பலமுஞ் சுக்கவ்வாறே 
யின்ன மொரு நாழிநந்நீர் விட்டுழக்காய்க் 

காய்ச்சியதி லெழில்சேர் குன்றி 
யன்னிறையிட்ட டவிழ் தமுண்டால் சன்னிவா 

தச்சுரமே யன்றுபோமே . 


233 


( இ - ள் . ) சிறு தமிழ்வேர் 

பற்பாடகம் 
கடுக்காய்த்தோல் 
சுக்கு ( 2 பலம் ) 
தேவதாரம் 
நிலவேம்பு 
கோரைக்கிழங்கு 
வசம்பு 
சிறுதேக்கு 
கொத்தமல்லிவிதை 


பட்டு , 


வைகளை வகைக்கு ( 1 பலம் ) எடுத்துக் கல்லுரலில் 

ஒன்றிரண்டாக இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டு 
சுத்த ஜலம் 1 மரக்கால்விட்டு அடுப்பின் மேலேற்றி எட்டில் 
ஒன்றாகுமட்டும் எரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தைப் 
பருகிவரப் பற்பல ஜ்வரங்களும் தீரும் . 


198 


6 பணவெடை 


3 


சுத்திசெய்த நாபி 

கெந்தகம் 
லிங்கம் 
பாதரசம் 


2 


1 


அரைத்துக் 


இவைகளுள் ரசத்தையும் கெந்தகத்தையும் முதலில் 
கல்வத்திலிட்டு நன்றாகக் சுருப்பாகும்வரை 
கஜ்ஜலியாகச் செய்து கொண்டு பின்பு மற்ற சரக்குகளையும் 
இட்டு நன்றாக அரைத்துக்கொண்டு அதனுடன் அக்கல்வத் 

எருக்கம்பாலை விட்டு 21 நாட்கள் வைத்திருக்கவும் . 
பால் சுவறச் சுவற , 

எருக்கம்பாலை விட்டுக்கொண்டு 
வரலாம் . கடைசித் தினத்தன்று அம்மருந்துகளை மறுபடியும் 
அரைத்துச் , சிமிழில் பத்திரப்படுத்தவும் . பின்பு , சுக்கு 

1 
பலத்துடன் , எருக்கம்பால் 

பலத்தைச் சேர்த்து 
இடித்துச் சுத்தஜலம் சின்னப்படி - விட்டு 

அடுப்பின் மேல் 
ஏற்றி எரித்து . ஒரு உழக்காகக் காய்ச்சி வடிகட்டிய கஷா 
யத்துடன் முன் சொன்ன மருந்தில் 

குன்றியளவிட்டுச் 
சாப்பிடவும் . 


சந்நிபாத ஜ்வரங்கள் தீரும். 


191. ஸந்நிபாத ஜ்வரங்களுக்கு இரதாதிக் குளிகை 
சுந்தரஞ்சே ரிரதமொரு பலம்பூசி 

னிப்பருப்புச் சொல்லக்கேளாய் 
ஐந்ததுவாம் பலங்களது நேர்வாள 

மைந்துபல மல்லால் நல்ல 
கந்தமிகுந் திடுமிளகு மைந்துபல 

மிரண்டுபலங் காண்வெங்காரம் 
பந்தமுட னோர்பச்சை நாபியுந்தான் 
தப்பாதோர் பலந்தான்சேரே . 

234 


பலந்தான்பத் தொன்பதையும் பூசினியின் 

சாறுதனைப் பண்பாய்விட்டுக் 


199 


கலந்தாங்கே யொருசாம மரைத்து ளுந்தி 

னிகர் குளிகைக் கனமாய்ச் செய்தே 
உலர்ந்த பின்பு யெடுத்து முலைப் பாலிலனு 

பான முட னுண்டேவந்தால் 
அலந்தரும் சன்னிவாத கரமுங்கு 

லைந்தோடு மப்பாற்றானே . 


235 


பருகினாற் சந்நிபா தச்சுரம்போம் 

பத்தியந்தான் பகர்வேனின்னம் 
முருகுநிறை நல்லெண்ணெதேய்த் தேகுளிர்ந்த 

நீர தனில் முழுகிப்பின்னே 
ஒருமையுள்ள சந்தன மோர் தாம்பூலஞ் 

சேர்த்திடலா முயருங்கீர்த்தி 
தருமதுரை தஞ்சையில் வாழ் சரபேந்திர 

பூபதிசொற் றண்மையாமே . 


236 


( இ - ள் ) 


1 பலம் 


சுத்தி செய்த பாதரசம் 
பூசனி பருப்பு 
சுத்திசெய்தநேர்வாளம் 


5 


* 


5 


. 


மிளகு 


5 


2 


பொரித்த வெங்காரம் 
சுத்திசெய்த நாபி 


1 


இவைகளையொரு சுத்தமான கல்வத்திலிட்டுப் , பூசினிச் 
சாறுவிட்டு 3 மணி நோம் நன்றாக அரைத்து உளுந்துப் 
பிரமாணமுள்ள சளிகைகளாகச் செய்யவும் . இதை நன்றாக 
நிழலில் உலர்த்தி முலைப்பாலுடன் ஒரு குளிகை விழுங்கவும் . 


சந்நிபாத ஜ்வரங்கள் தீரும் . 


பத்தியம் : ஜ்வரம் நின்ற பின்பு நல்லெண்ணெய் 
தேய்த்துக்கொண்டு எளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்யவும் . 
அன்று சந்தனம் , தாம்பூலம் முதலானவைகளையும் தரிக்கலாம் . 


200 


குறிப்பு : அதிசாரத்துடன் கூடிய ஜ்வரங்களில் இக் 
குளிகையை உபயோகிக்கக்கூடாது . 


192. ஸந்நிபாத ஜ்வரங்களுக்குக் கெந்தகத் 

தாமிராதி குளிகை " 


கெந்ககந்தா மிரபற்பம் நாபியிர 

தங்கள் சமங் கேளே நன்றாய் 
இந்தவகை நான்குநொச்சிச் சாற்றிலரைத் 

தரைத்துலர்த்தி யேழுவாட்டி 
அந்தநல்லிஞ் சிச்சாற்றி லேழுதர 

மரைத்து நிழ லதிலேவைத்துப் 
பந்துமுட னுலர்த்தியிஞ்சிச் சாற்றிலொரு 

குளிகைதனைப் பருகுவாயே . 


237 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 1 பலம் 


நாபி 


பாதரசம் 
தாமிர பற்பம் 


.. 


இவைகளை எடுத்து முதலில் ரசத்தையும் கெந்தகத்தையும் 
ஒரு கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலிசெய்து பின்பு 
மற்ற இரு சரக்குகளையும் போட்டு நொச்சிச்சாறு ( கருநொச்சி ) 
விட்டு நன்றாக அரைக்கவும் . இவ்வாறே சாறு சுவற சுவற மறு 
படியும் விட்டு 7 நாட்களுக்கு அரைக்கவும். மறுமுறை இவ்வாறே 
இஞ்சியின் சாறு விட்டு 7 தடவை அரைக்கவும் . கடைசித் 
தினத்தன்று (உளுந்துப் பிரமாணமுள்ள ) குளிகைகளாக உருட்டி 
நிழலில் காய வைக்கவும் . 


இக்குளிகையில் ஒன்றையெடுத்து இஞ்சிச்சாற்றுடன் சாப்பிட 
சந்நிபாத ஜ்வரங்கள் தீரும் . 


201 


193. ஸந்நிபாத ஜ்வரத்திற்கு ஸஹதேவி நெய் 


நன்னயச் சீதேவியார் செங்கழுநீர் 

சாறுநா னாழிநெய்தான் 
சொன்னபடி நாழியில வங்கம்நற்ற 

மாலபத்தரி சுகநன்னாரி 
யின்னமதி மதுரமுத்தக் காசுசந்த 

னங்கோஷ்ட மேர்மஞ்சிட்டிப் 
பொன்னணியே லங்கடுகு ரோகணியும் 

மருந்தையெல்லாம் பொருந்தத்தானே . 


238 


பொருந்தவகை பொன்றினுக்கு மூன்றதுவ 

ராகனெடை பொடியாய்ச் செய்து 
திருந்தமுன் னெய் யிற்சாற்றிற் கலந்துவடித் 

தேயுடம்பிற் றிடமாய்ப்பூசி 
பருந்திவந்தாற் சகலசுரஞ் சன்னிவா 

தச்சுரம்விட் டப்பால்வாசி 
தருந்தமிழ்சித் தாமணியாஞ் சரபேந்திர 

பூபதி சொற் றகமைதானே . 


239 


( இ - ள் . ) * சீதேவிச்செங்கழுநீர்ச்சாறு 4 படி ( சி , படி 2 ) 
பசுவின் நெய் 

1 படி ( சி , படி 1 ) 
இவற்றுடன் , 

கிராம்பு 
தமாபலத்திரி ( பச்சிலை ) 
நன்னாரிவேர்ப்பட்டை 
அதிமதுரம் 
கோரைக்கிழங்கு 
சந்தனத்தூள் 
கோஷ்டம் 
மஞ்சிஷ்டி 
கடுகரோகிணி 
ஏலக்காய் 


* சீதேவி செங்கழுநீர்- தெய்ச் சட்டி , ஸ ஹூதேவி 
26 


202 


இந் 


இவைகளை வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்துப் 
பொடிசெய்து சாறுகூட்டிய நெய்யுடனே கலந்து 

அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கி வடிக்கவும் . 
நெய்யை உடம்பில் நன்றாகத் தேய்த்துக்கொண்டு ஸ்நானம் 
செய்து வரவும் , இதையே உள்ளுக்கும் 

ஸ்பூனளவுட் 
கொள்ளவும் . 


பற்பல ஜ்வரங்களும் , ஜன்னியும் தீரும் .. 


194. சன்னிபாத ஜ்வரத்திற்கு ஸஹதேவி நெய் 


நந்தலில்லாச் சீதேவிச் செங்கழுநீர்ச் 

சாற்றிலிரு நாழிநெய் தான் 
பந்தமுட னொருநாழி யுங்கடுகு 

ரோகணிசெண் பகப்பூனீலம் 
சந்தனம்மஞ் சிட்டி வெட்டி வேர்விலா 

மிச்சம்வேர் சார்ந்தகோட்டம் 
சுந்தர நல் வதிமதுரஞ் செங்கழுநீர்க் 

கிழங்கி தல்லாற் சொல்லக்கேளே . 


240 


சொல்லந்தக் கோரையின் கிழங்கிலவங் 

கங்களோடு சூழ்நன்னாரி 
நல்லருமை வேர் நீர்வள் ளிக்கிழங் கோர் 

வகைக்கு நிறை நன்றாயொன்றே 
புல்லந்தக் காசெடைவைத் திடித்து வடித் 

துண்டுவந்தால் புலம்பற்காட்டி 
வல்லடல் செய் சகலசுரஞ் சன்னிவா 
தச்சுரமும் வாசியாமே . 


( இ - ள் . ) சீதேவிச் செங்கழுநீர்ச்சாறு 2 படி ( சி படி 1 ) 
பசுவின் நெய் 

1 ( சி . படி ) 
இவைகளுடன் , 

கடுகரோகிணி 


203 


செண்பகப்பூ 
சந்தனத்தூள் 
மஞ்சிட்டிவேர் 
இலாமிச்சம்வேர் 
வெட்டிவேர் 
கோஷ்டம் 
அதிமதுரம் 
செங்கழுநீர்க்கிழங்கு 
கோரைக்கிழங்கு 
கிராம்பு 
நன்னாரிவேர் 
தண்ணீர்விட்டான் கிழங்கு 


வைகளை வகைக்கு 1 வராகனெடை 

வீதமெடுத்து 
அம்மியின்மேல் வைத்தரைத்து . சாறுகூட்டிய நெய்யுடனே 
குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . 

இதில் வேளைக்கு 1 தோலா உட்கொள்ளப் புலம்பலு 
டன் கூடிய சன்னிபாத ஜ்வரமானாலும் குணமாகும் , 


195. பித்த சுரம் சன்னிகளுக்குக் கோரோசனாதி 

மாத்திரை 


கோலக்கோ ரோசனைசாத் திரவேதி 

கஸ்தூரி கூறுமோமஞ் 
சீலநற்செஞ் சந்தனஞ்சீ ரகம்பச்சை 

கர்ப்பூரஞ் செப்புகின்ற 
மேலந்த வகையினுக்கோ ரைந்தது 

வராகனெடை மிதமாய்க்கூட்டி 
சாலவுந்தா னிள நீரில் முலைப்பாலி 

லிட்டரைத்துச் சட்டங்களே . 


242 


சட்டங்கேள் பய றளவு குளிகை செய்திஞ் 

சிச்சாற்றிற் சாரத்தேனில் 


204 


வட்டமுலைப் பாலிலிள நீரினிற்சர்க் 

கரை தனிலே வைத்தே நன்றாய் 
கொட்டமிடுந் துட்டபித்தச் சுரஞ்சன்னித் 

தோஷமென்றுங் குறித்துப்பார்த்துத் 
திட்டமுட னோர்குளிகை யீந்துவந்தால் 

தோய்ந்தபிணி தீர்ந்துபோமே . 


243 


( இ - ள் ) கோரோசனை 

சாத்திரவேதி ( கொடுக்காப்புளி ) 


கஸ்தூரி 


ஓமம் 
செஞ்சந்தனம் 
சீரகம் 
பச்சைக்கர்ப்பூரம் 


இவைகள் வகைக்கு 5 வராகனெடை எடுத்து , ஒரு சுத்த 
மான கல்வத்திலிட்டு இளநீர்விட்டு ஒருநாள் முழுதும் அரைக்க 
வும் . மறுதினம் முலைப்பால் விட்டு நன்றாக அரைக்கவும் . பின்பு 
பயறளவுள்ள குளிகைகளாக உருட்டி நிழலில் காயவைக்கவும் . 


இதிலொரு மாத்திரையை எடுத்து இஞ்சிச்சாற்றிலோ இள 
நீரிலோ , சர்க்கரையிலோ , முலைப்பாலிலோ அல்லது சுத்தமான 
தேனிலோ சமயோசிதம் போல் கொடுக்கவும் 


பித்த ஜ்வரங்கள் , சந்நிபாத ஜ்வரங்கள் முதலியவை தீரும் . 


கஸ்தூரி 


குரிப்பு : பச்சைக்கற்பூரம் , கோரோசனை , 
முதலானவைகளைக் கடைசியில் சேர்த்து அரைக்கவும் . 


S. 


196. சந்திக்குக் குருவிச்சம் வேர்க் கடாயம் " 
குருவிச்சம் வேர் தூது வளைவேர்முக் 

காவளை சேர் குணமாஞ்சுக்கு 


205 


திருநிலவேம் புங்கடுக ரோகணிபொன் 

முசுட்டையின் வேர் திறமையாகும் 
அருமைமுள்ளி வேர்மிளகு சிறுதேக்குத் 

திப்பிலிநே ராகக்கூட்டி 
ஒருமையுடன் காய்ச்சியுண்டால் சன்னிவா 

தச்சுரம் விட் டோடிப்போமே . 


244 


( இ - ள் ) குருவிச்சம்வேர் 


தூதுவளைவேர் 


முக்காவேளைவேர் 


சுக்கு 


நிலவேம்பு 
கடுகரோகிணி 
பொன்முசுட்டைவேர் 
முள்ளிவேர் 


மிளகு 


சிறுதேக்கு 
திப்பிலி 


வைகளை வகைக்கு ஒரு வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி + விட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரித்து , எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . 

இக்கஷாயத்தைப் பருகிவரச் சந்நிபாத ஜ்வரங்கள் தீரும் . 


197. பற்பல ஜ்வரங்களுக்குஞ் சாதிலிங்க குளிகை 


சாதிலிங்கம் வெங்காரம் பாற்துத்த 

மரிதாரம் சகஸ்ரபேதி 
ஓதியகோ ரோசனைவல் நாபியெலிப் 

பாஷாணம் வுத்திராட்சம் 


206 


மீதிலங்கு கௌரீபா ஷாணமக்கா 

ரக்காரம் மேன்மைதங்குந் 
தீதில் மனோ சிலைகடுக ரோகிணிக 

லன் கொம்புத் திட்டங்கேளே , 


245 


246 


திட்டமொவ்வோர் வகைக்கிருக ழஞ்சு நிறை 

தப்பாமல் திடமாய்க்கூட்டி 
சட்டமுள்ள கற்றாழையின் மணியிலே 

யரைத்துச்ச ரியாயுண்டை 
யிட்டந்தப் பயறு நிகர் தன்னிழலி 

லேயுலர்த்தி யெடுத்துக்கொண்டு 
கொட்டமிடு பதிமூன்று சன்னிக்கு 

மிஞ்சிதனிற் கொடுத்துப்பாரே . 
கொடுத்திடுமுன் சுரமுமந்த சந்நிக்குங் 

குளிர்சுரத்திற் குந்தானின்னங் 
கடுத்திடு மாடாதோ டை சேத்து மச் 

சுரத்தினுக்குக் கடூரநொச்சில் 
தொடுத்தபித்தச் சுரத்தினுக்குப் பேய்ப்புடல் 

முசுமுசுக்கை துட்டவாத 
மடுத்தசுரத் திற்குமிக்க ஷாயமிட்டீந் 

தாலிதெல்லா மகன்றுபோமே . 


247 


( இ - ள் ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 

வெங்காரம் 
பால்துத்தம் 
தாளகம் 


. 


நாபி 


எலிப்பாஷாணம் 
கௌரீபாஷாணம் 
மனோசிலை 
மான் கொம்பு 


கோரோசனை 
சாஸ்திரபேதி ( கொடுக்காப்புளி) 
உத்திராட்சம் 


207 


அக்கிராக்காரம் 
கடுகரோகிணி 


முதலான 

சரக்குகளை வகைக்கு 21 வராகனெடை வீத 
மெடுத்துக் கல்வத்திலிட்டுத் தூளாக்கிக் கற்றாழைச்சாறு 
விட்டு 2 அல்லது 3 நாட்கள் அரைக்கவும் . பின்பு இதனைப் 
பயறளவுள்ள குளிகைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திப் பத்திரப் 
படுத்தவும் . 


13 வகை சந்நிக்கும் : - ஒரு மாத்திரையை இஞ்சிச்சாற்றுடன் 
சாப்பிடவும் . 


குளிர் ஜ்வரமானால் : ஒரு மாத்திரையை ஆடாதோடைக் 
கஷாயத்திலும் , 


கப ஜ்வரமானால் : ஒரு மாத்திரையை நொச்சிக் கஷாயத் 
திலும் , 


பித்த ஜ்வரத்திற்கு : பேய்ப்புடல் கஷாயத்தில் ஒரு மாத்தி 
ரையும் , 


வாத ஜ்வரமானால் : முசுமுசுக்கை கஷாயத்தில் ஒரு மாத்தி 
ரையும் சாப்பிடவும் . மேற்சொன்ன வியாதிகள் அனைத்தும் 
தீரும் . 


* -- X - X 


198. ஸந்நிபாத ஜ்வரங்களுக்கு முஸ்தாதிக் 

கவாயம் 
கந்தமிகுங் கோரையில் கிழங்குசிறு 

காஞ்சோறிவேர் காரச்சுக்கு 
சுந்தரபற் பாடகம்கொத் தமல் லிசிற்றா 

முட்டியவ்வேர் சூழ்ந்தசீந்தில் 
அந்தநில வேம்புசிறு தேக்குசிறு 

வழுதலை நல் லாவாரைவேர் 
இந்தவகை யொன்றினுக்கி ரண்டது 
வராகனெடை யிடித்துத்தானே 

248 


208 


இடித்தப்பா லிரண்டுபடி தண்ணீர் விட் 

இழக்காய்த்தா னெரித்துக்காய்ச்சி 
வடித்தெடுத்துப் பக்குவங்கள் பிசகாம 

லுறுதிமனம் வைத்தேயன்பாய்க் 
குடித்துவந்தால் பொல்லாத சந்நிவா 

தச்சுரமுங் குணமதாகும் 
நடித்தபரிக் கேநகுலன் சரபேந்திர 

பூபதி சொல் நளினந்தானே . 


249 


( இ - ள் ) கோரைக்கிழங்கு 

சிறுகாஞ்சோறிவேர் 
சுக்கு 
பற்பாடகம் 
கொத்தமல்லி 
சிற்றாமுட்டி 
சீந்தில் கொடி 
நிலவேம்பு 
சிறதேக்கு 
சிறுகத்திரி 

ஆவாரைவேர் 
முதலான சரக்குகளைக் காயவைத்து வகைக்கு 2 வராக 
னெடை வீதமெடுத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து ஒரு பாத்திரத்தி 
லிட்டு , சுத்தஜலம் சின்னப்படி ஒன்று விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எரித்து உழக்கானபின் இறக்கவும் . 

க்கஷாயத்தைச் சாப்பிட்டுவர , சந்நிபாத 
தீரும் 


ஜ்வரங்கள் 


199. பக்க நோய் , வாத , பித்த ஜ்வரங்களுக்குக் 

கடுகுரோகிணியாதி கஷாயம் 
பந்தமுள்ள நற்கடுக ரோகணிபேய்ப் 

புடல் வேப்பம் பட்டைசீந்தில் 
அந்தமிகுஞ் சுக்குகண்டங் கத்திரிவேர் 

திரிபலைநல் லழகாய்ச்சொல்லும் 


209 


யிந்தவகை யொன்றினுக்கு இரண்டதுவ 

ராகனெடை யெல்லாங்கூட்டிச் 
சுந்தரமாய்த் தானிடித்து இரண்டுபடி 

நீரை விட்டுச் சொன்னவாறே . 


250 


சொன்னபடி பிசகாமற் காய்ச்சியுழக் 

காய்வடித்துச் சுகமாயுண்டால் 
பின்னடா மாசுவாச் காசம்பக்க 

நோய்வாத பித்தமல் லால் 
இன்னடுஞ்சேத் துமமூன்றுங் கூடியதோ 

ஷச்சுரங்க ளெளியோர்க்கெல்லாம் 
அன்னமிடும் புண்ணியவா னைச்சூழ்முன் 
பிணியது போலகன்றேபோமே . 


251 


இள் ) கடுகரோகிணி 

பேய்ப்புடல் 
வேப்பம்பட்டை 
சீந்தில்கொடி 


சுக்கு 


கண்டங்கத்திரி 
தான்றிக்காய்த்தோல் 
நெல்லிமுள்ளி 


வைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்து காய 
வைத்து , ஒன் றிரண்டாக இடித்து ஒரு பாத்திரத்தில் இட்டுச் 
சுத்தஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேல் ஏற்றி ஒரு 
உழக்காகும் வரை வற்றவைத்துச் சாப்பிடச் சுவாசகாசம் , பக்க 
சூலை . வாதம் , பித்தம் , கபம் முதலியவைகளினாலேற்படும் 
ஜ்வரங்கள் தீரும் . 


200. பித்த ஜன்னிக்குச் சீரகாதி உருண்டை 


சீரகமே லங்கடுக ரோகணிகோ 

ரோசனை நற் சீர் தக்கோலங் 
27 


210 


காரமுள்ள திரிகடுகு கொத்தமல்லி 

இலவங்கங் கனத்தகோஷ்டஞ் 
சாரமிகு மதிமதுர மிருவேலி 

வேருடனே சாந்தமேவும் 
ஈரவிலா மிச்சைமிவை சமபாகங் 

கூட்டியப்பா லியம்பக்கேளே . 


252 


இயம்புவகை தப்பாம லொப்பான 

நல்லபச்சை யிள நீர்விட்டு 
நயம்பெறவுஞ் சந்தனம்போ லரைத்தெடுத்து 

மிளகு நிகர் நன்றாயுண்டை 
வியங்களோடு செய்துலர்த்திக் கொண்டதனைத் 

திட்டமதாய் வேளைக்கொன்றை 
நியமமுட னுண்டிடிற் பித்தசன்னிச் 

சுரங்கலங்கி நீங்கிப்போமே . 


253 


( இ - ள் ) சீரகம் 

ஏலக்காய் 
கடுகரோகிணி 
கோரோசனை 
தக்கோலம் 
சுக்கு 
திப்பிலி 


மிளகு 


கொத்தமல்லி 
கிராம்பு 
கோஷ்டம் 
அதிமதுரம் 
வெட்டிவேர் 
விலாமிச்சைவேர் 


இவைகளைச் சமனெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ்செய்து , கல்வத்தில்வைத்து இளநீர் விட்டு நன்றாக 
அரைத்து மிளகுப் பிரமாணமுள்ள குளிகைகளாக உருட்டி 
நிழலில் உலர்த்தவும் , வேளைக்கு ஒரு குளிகை வெந்நீருடன் 
விழுங்கிவரப் பித்தசந்நி தீரும் . 


211 


201. சந்நிபாத விஷம ஜ்வரங்களுக்குச் சீரகாதி 

உருண்டை 


அந்தநற்சீ ரகமேல மதிமதுரங் 

கொத்தமல்லி யல்லாற் சுக்கு 
கந்தமிகு முந்திரிகைப் பழம்பேரீச் 

சம்பழஞ் சுக்கது கிராம்பு 
சந்தனம் நெல் லிப்பருப்புச் சிறுகீரை 

வேருடனே சாற்றக்கேளாய் 
சுந்தரஞ்சேர் கூகையிளத் ரிவ் வகையெல் 

லாஞ்சமதை சுகமாய்ச்சேறே 


254 


சுகமான நந்தயிரின் மீதிலங்கு 

மெந்நீரைச் சொல்லும்வாறே 
இகழாமல் விட்டரைத்தோர் கழஞ்சு நிறை 

சர்க்கரையு மினிதாங்கல்கம் 
அகமகிழ்ந்தே யோர்கழஞ்சுங் கூட்டியுண்டால் 

வலுமூர்ச்சை பதிகதாகம் 
புகர் செய்சன் னிவாதவிஷச் சுரமிரண்டு 

மேவிட்டுப் போகுந்தானே . 


255 


( இ - ள் ) சிரகம் 

ஏலக்காய் 
அதிமதுரம் 
கொத்தமல்லி 
சுக்கு 
திராக்ஷைப்பழம் 
பேரீச்சம்பழம் 
கிராம்பு 
சந்தனத்தூள் 
நெல்லிப்பருப்பு 
சிறுகீரைவேர் 
கூகைநீர் 


212 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை , வீதமெடுத்துக் காய 
வைத்து இடித்து வைத்துக்கொள்ளவும் . இதில் ஒரு கழஞ்சளவு 
சூரணம் ( 11 வராகனெடை ) எடுத்து அம்மியின் மேல் வைத்துத் 
தயிரின் தெளிவு நீர்விட்டு நேகவரைத்து , ஒரு கழஞ்சு சர்க்கரை 
கூட்டிச் சாப்பிடவும் . 


மூர்ச்சை , அதிகமான வரட்சி , சந்நிபாத ஜ்வரங்கள் , விஷ 
ஜ்வரங்கள் முதலானவை தீரும் . 


XXXX 


202. விஷ ஜ்வரத்திற்குக் கெந்தகாதி மாத்திரை 
கெத்தகமிந் துப்பிரதம் வெங்காரந் 

திரிகடுகு கேள் வகைக்கோர் 
அந்தநிறை தான் கழஞ்சு நேர்வாள 

மிருகழஞ்சு மல்லாமற்றான் 
பந்தமுள்ள நற்கடுக ரோகணியும் 

நாற்கழஞ்சு பண்பாய்க்கூட்டி 
யிந்தமருந் தேழுமுலைப் பாலினில் 
யொருசாம மிட்டுத்தானே . 

256 


இட்டவுட னேயரைத்துச் சிதறாமல் 

சந்தனம்போ லெடுத்துக்கொண்டு 
திட்டமொவ்வோ ருளுந்து நிகர் குளிகை செய்து 

மேலுலர்த்தித் திறமாமிந்தச் 
சட்டமுய ரிஞ்சியின்சாற் றனுபான 

மொடுகொடுத்தாற் சார்ந்த பொல்லாத் 
துஷ்டவிஷச் சுரங்களெல்லா மொட்டாமல் 

விட்டது தான் துலைந்துபோமே . 


257 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 


பாதரசம் 


பொரித்த இந்துப்பு 

வெங்காரம் 


213 


திரிகடுகு ( சுக்கு , திப்பிலி , மிளகு ) 


வைகள் வகைக்கு 11 வராகனெடை 


சுத்திசெய்த நேர்வாளம் 21 வராகனெடை 
கடுகரோகிணி 5 வராகனெடை 


முதலில் 


இவைகளுள் 

ரசத்தையும் . 

கெந்தகத்தையும் 
சுத்தமான கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி 
செய்து , பின்பு மற்றச் சரக்குகளைச் சூரணித்துச் சேர்த்து 
முலைப்பால் விட்டு 3 மணிநேரம் 

நேகவரைத்துச் சந்தனத் 
கைப்போல் எடுத்துக்கொள்ளவும் . பின்பு இதனை உளுந்துப் 
பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டவும் . 

நிழலில் 
உலரவைத்து , இஞ்சிச்சாற்றுடன் ஒரு குளிகை நல்கவும் , 
விஷ ஜ்வரங்கள் தீரும் , 


203. பற்பல ஜ்வரங்களுக்கும் சாதிலிங்க மாத்திரை 


சாதிலிங்க மரிதாரங் கௌரீபா 

ஷாணமொடு சட்டமாய்த்தான் 
ஓதியகெந் தகம்வகைக்கோ ரெட்டதுவ 

ராகனெடை யேர் நேர்வாளம் 
கோதிலாப் பருப்புக்கடுக் காய்த்தூளொவ் 

வோர்வகைக்குக் கூட்டே நன்றாய் 
நீதியுட நான்கது வராகனிடை 

யெல்லாஞ்செய் நியமங்கேளே . 


258 


நியமங்கேள் பொல்லாக்கஞ் சாச்சாற்றில் 

நாலுநாள் நித்தம் நித்தம் 
நயம்பெறவு மேயரைத்து மிளகு நிக 

ராய்க்குளிகை நன்றாய்ச்செய்து 
சுயமான நன்னிழலி லுலர்த்திவைத்துக் 

கொண்டீயுஞ் சூட்சஞ்சொல்வேன் 
அயர்வு செய் திடுஞ்சனிக்கு மவ்வாதச் 

சுரத்தினுக்கு மைந்து தானே . 


259 


214 


ஐந்ததுவைத் தேகுளிகை வசம்பினுடச் 

சாற்றிட்னிலி டடுத்தநாளுந் 
தந்தருள் மூன் றதுகுளிகை மூன்று நா 

ளிருகுளிகை தப்பாதீவாய் 
தொந்ததாய் வந்தபித்தச் சுரத்தினுக்குஞ் 

சன்னிக்குந் தொன்மையொப்பாய் 
பந்தமுட னேமூன்று நாட்கொடுப்பா 

யின்னமுந்தான் பகருவேனே . 


260 


பகரக்கேள் சேட்டுமச்சு ரத்தினுக்கும் 

சன்னிக்கும் பண்பாய்த்தானே 
புகரில்சிறு வளுதலைவேர் நல்லகண்டங் 

கத்திரிவேர் பொருந்தி தல்லால் 
சுகந்தருஞ் சிற்றாமுட் டிவேர் பெரு 

முட்டியின் வேர் சுண்டக்காய்ச்சி 
யிகழாமல் முன் சொன்ன படிமூன்று 

நாட்கொடுப்பா யினைந்தானே . 


261 


இன்னமந்த சந்நியுமெல் லாச்சுரமும் 

விட்டோடி யின்பமுண்டாஞ் 
சொன்னசிற்றா முட்டிகண்டங் கத்திரிவேர் 

பேர்முட்டிச் சுகமாய்மென்மேல் 
நன்னயங்கள் மேவுசிறு வழுதலைவே 

ரோதுவகை நான்குங்கூட்டி 
னமுட னே காய்ச்சி முன்கணக்காய்க் 
குளிகைதனை வைத்துத்தானே . 


262 


வைத்துத்தா னேகுளிகை வேப்பெண்ணெயில் 

முலைப்பாலில் வன்பூநாகத் 
துத்தஞ்சேர் துளசிக்சாற் றுதவுநடுக் 

குச்சன்னிக்கே யொருமையாகச் 
சுத்தநந்நீர் நாழியில்வ சம்புதட்டிப் 

போட்டுழக்காய்ச் சுண்டக்காய்ச்சி 
நித்தமுன் சொற் குளிகையிடு கொட்டாவிவி 

டுஞ்சன்னிக்கும் நிசமாய்த்தானே . 


263 


215 


செப்புமிந்த யெண்ணெயிலைந் தேகுளிகை 

சேர்த்தெரித்துச் சிதறாமற்றான் 
ஒப்புடன்றப் பாமலுள்ளுக் குங்கொடுத்துச் 

சட்டமதா யுடம்பிற்பூசில் 
கைப்பிடிவில் லின் வலிப்புச் சந்நிவிடு 

முள்ளியின் வேர் கனதையாக 
வெப்பு நிறை முருங்கைமரப் பட்டையும் நன் 

றாய்வருத்து விளம்பக்கேளே . 


264 


விளம்புமிந்தப் பட்டையின்சாற் றினிற்குளிகை 

வைத்தீந்தால் விடுமேசந்நி 
வளம் பெரும்நற் பனைமட்டைச் சாற்றினிலீ 

கொன்றைமரம் வாய்ந்தமட்டை 
உளம்பிசகா தச்சாற்றின் வண்கஷா 

யத்தினிலீ வுடலும் நெஞ்சுந் 
தளம்புகின்ற வயிற்றுவலி சன்னியெல்லாம் 

நில்லாமற் தகர்ந்து போமே . 


263 


தமர்ந்துபோ மல்லாத்திப் பிலிவசம்பு 

சுக்குமுள்ளி தண்மைமேவுஞ் 
சுகந்தமஞ்சள் சமன் கூட்டிச் சிறுநீரி 

லரைத்து நெற்றி சூழப்போட்டால் 
உகந்துபுரு வங்கள் நெரிக் கிறசந்நிபோங் 

கொள் சாற்றி லுரைத்தோருண்டை 
அகமகிழ்ந்துண் டால்வெள்ளோக் காளமெடுக் 

கிரசந்நிக ளடங்கிப்போமே . 


மெடுக் 


266 


அடங்கிப்போ மரத்தையுங்கோ ரோசனையுஞ் 

சரிகூட்டி யதிலேதண்ணீர் 
திடங்களுட னொருநாழி விட்டுழக்காய்க் 

காய்ச்சியதைத் தேர்ந்தேயுண்டால் 
நடங் கொள் சந்தி தீரும்நடுக் குஞ்சந்நிக்கும் 

அசம்பினுட நந்நீர் தன்னில் 
மடங்காதைந் தேகுளிகை யிட்யீந்தால் 

சந்நியெல்லாம் மாறிப்போமே . 


267 


216 


( இ - ள் ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 

அரிதாரம் 
கௌபாஷாணம் 

நெல்லிக்காய்க் கெந்தகம் 
முதலான சரக்குகள் வகைக்கு 8 வராகனெடை 

சுத்திசெய்த நேர்வாளப்பருப்பு 4 வராகனெடை 


கடுக்காய்த் தூள் 


4 


இச்சரக்குகளுள் முதலில் சொல்லப்பட்ட 

பாஷாணாதி 
சரக்குகளைக் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்தப் பின்பு கடைச் 
சரக்குகளைக் கூட்டிக் கஞ்சா இலைச்சாறுவிட்டு 4 நாட்கள் 
நன்றாக அரைக்கவும் . பின்பு மிளகுப் பிரமாணம் உள்ள குளிகை 
களாக உருட்டிக்கொண்டு நிழலில் காய வைக்கவும் . 


சந்நிபாத ஜ்வரங்களுக்கும் , வாத ஜ்வரங்களுக்கும் முதல் 
நாளன்று 5 குளிகைகளெடுத்து வசம்புக் கஷாயத்துடன் உட் 
கொள்ளவும் . மறுநாள் 3 குளிகைகளும் , மூன்றாவது ,நாளன்று 
2 குளிகைகளும் முல்போலுட்கொள்ளவும் . 

இம்மாதிரியே தொந்த ( இரு தோஷங்களின் பிரகோபத்தி 
னாலேற்படும் ) ஜ்வரங்களுக்கும் பித்த ஜ்வரங்களுக்கும் 
குளிகையை 3 நாட்களுக்கு வழங்கலாம் . 


கப ஜ்வரத்திற்கும் சந்நிபாதத்திற்கும் 

சிறுகத் திரிவேர் 
கண்டங்கத்திரிவேர் 
சிற்றாமுட்டிவேர். 
பேராமுட்டிவேர் 


இவைகளை வகைக்கு - 2 

எடுத்து 
இடித்துச் சுத்தஜலம் சின்னப்படி 1 விட்டு எட்டிலொன்றாகக் 
சாய்ச்சிய கஷாயத்துடனே முன் சொன்னபடி 5 , 3 , 2 . 
குளிகள் என்ற அளவில் 3 நாட்களுக்கு உட்கொள்ளவும் , 


217 


பூர்சி 


எரித்து 


இவ்வாறே , வேப்பெண்ணெயிலோ , 

முலைப்பாலிலோ 
நுங்கம்ப் 

துத்கம் 

முகலானவைகளுடன் . துளசிச் 
சாறும் விட்டு 

இறக்கிக்கொண்டு குளிகைகளைச் 
சாப்பிடவும் . நடுக்கு 

தீரும் . அதனுடன் வசம்புக் 
கஷாயம் சேர்த்து ( சுத்த ஜலம் 1 படி விட்டு ) ஒரு உழக்காக 
வற்றவைக்க கஷாயத்துடன் 5 தளிகைகள் வீதம் 2 நாள் 
கொடுக்க கொட்டாவி விடும் சந்நிகள் தீரும் . 


ஜன்னி 


நமற்சொன்ன எண்ணெயுடன் 5 குளிகைகளையிட்டு அடுப்பின் 
மேலேற்றி எரித்து உடம்பின் மேலுக்கும் பூசி உள்ளுக்கும் ஒரு 
ஸ்பூன் கொடுக்கவும் . 


கை , கால்களில் ஏற்படும் வலிப்புகள் தீரும் . 


முள்ளிவேர் . 

முருங்கை மரப்பட்டை இவ்விரண்டையும் 
சமனெடுத்துச் சிறு சிறு துண்டுகளாக்கிச் , சட்டியிலிட்டுப் பொன் 
வருகிலாச வறுத்துத் தண்ணீர் சேர்த்துக் கஷாயம் செய்யவும் , 


இத்துடன் 


குளிகைளைக் 


கொடுக்கச் 


சந்நிகள் தீரும் . 


பனைமட்டைச் சாற்றிலோ , 

கொன்றை 

மரப்பட்டைச் 
சாற்றிலோ , அல்லது கஷாயத்திலோ . 

குளிகை உட் 
கொள்ளவும் , நெஞ்சுவலி, வயிற்றுவலி முதலியவைகளுடன் 
கூடிய சந்நிகள் தீரும் . 


திப்பிலி , வசம்பு , சுக்கு , முள்ளி , மஞ்சள் இவைகளை 
வகைக்கு ( 1 வராகனெடை ) வீதமெடுத்து உலகமறியாப் 
பிள்ளைகளின் சிறுநீர் விட்டு நன்றாக அரைத்து நெற்றியில் 
பத்துப்போடவும் . புருவங்களை நெரிக்கும் சந்நி போகும் . 


கொள்ளுக் கஷாயத்தில் 

உருண்டை உரைத்துச் 
சாப்பிட வெள்ளோக்காளத்துடன் கூடிய சந்நிகள் தீரும் . 


சரி 


சித்தரத்தை , கோரோசனை இவ்விரண்டையும் 
( வகைக்கு 2 வராகனெடை ) எடுத்து 

அதனுடன் 


எடை 


28 


218 


தண்ணீர் சின்னப்படி 1 விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக் 
காகுமட்டும் காய்ச்சவும் . இதனுடன் குளிகைகளை உரைத்துச் 
சாப்பிட நடுக்கு ஜன்னிகள் தீரும் . 

5 குளிகைகளை வசம்புக் கஷாயத்துடன் உட்கொள்ளப் பற் 
பல சந்நிகளும் தீரும் . 


204. சந்நிபாத ஜ்வரத்திற்குப் படோலாதி கஷாயம் 
கைத்திடுபேய்ப் புடல்சங்கம் வேருகண்டங் 

கத்திரிவேர் காரச்சுக்கு 
உத்தமமாம் வசம்புசிறு செருப்படிவே 

ரெருக்கம்வே ரோதுகின்ற 
சித்திரமாங் குமிழம்லே ரிவைசமதை 

கூட்டியொரு சீராய்க்காய்ச்சி 
வைத்தினிப் பாய்க் கொடுத்தால் பொல்லாத்தோ 

ஷச்சுரங்கள் வாசியாமே . 


268 


( இ - ள் ) . பேய்ப்புடல் 

சங்கம் வேர் 
கண்டங்கத்திரிவேர் 
சுக்கு 
வசம்பு 
சிறு செருப்படிவேர் 
எருக்கம்வேர் 

குமிழம்வேர் 
இவைகளை வகைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துத் தண்ணீர் சின்னப்படி ஒன்று விட்டு 
அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும்வரை சுண்டக் காய்ச்சவும் . 
இதனை இறுத்துச் சர்க்கரை சேர்த்துப்பருகிவரத் திரிதோஷ 
ஜ்வரங்கள் தீரும் . 


219 


205. சந்நிபாத ஜ்வரங்களுக்குக் கண்டகாரிக் 

கஷாயம் 


செப்பு கண்டங் கத்திரிவேர் பெருங்குமிழ்பேர் 

சங்கம் வேர் சீராஞ்சுக்குக் 
கைப்புள்ள வசம்புசிறு செருப்படிவேர் 

எருக்கினுட காரவேருந் 
தப்புவரா மற்சமதை வைத்திடுக 

ஷாயமதைத் தானேயீய்ந்தால் 
ஒப்புடன்வந் தடர்ந்தெழுபொல் லாத்தோவுச் 

சுரங்களெல்லா மோடிப்போமே . 


269 


( இ - ள் ) கண்டங்கத்திரிவேர் 

பெருங்குமிழ்வேர் 
சங்கம்வேர் 
சுச்த 
வசம்பு 
சிறுசெருப்படிவேர் 
எருக்கம்போ 


இவைகளை வசைக்க ( 1 வராக்னெடை ) எடுத்து இடித்து 
ஒரு பாக்கிரத்திலிட்டுச் சுக்தஜலம் சின்னப்படி விட்டு அடுப்பின் 
மோலற்றி எட்டிலொன்றாகு மட்டும் வற்ற வைத்துச் சாப்பிட 
வும் . சந்நிபாத ஜ்வரங்கள் தீரும் , 


206. தோஷ ஜ்வரங்களுக்குப் பலா கஷாயம் " 
நன்னயசிற் றாமுட்டி பேர் மல்லி 

சிற்றாமுல்லி நாகமுட்டி 
பின்னந்த வில்வவேரலதுகண்டங் 

கத்தரிவேர் பேராமுட்டி 
யின் னமுள்ளுக் கத்திரிவேர் இவையெட்டுஞ் 

சமபாக மிட்டுக் காய்ச்சிச் 
சொன்னப்படி யேவடித்துக் குடித்துவந்தால் 
தோஷமுற்ற சுரந்தான் போமே . 

270 


220 


இ - ள் ) சிற்றாமுட்டிவேர் 

பேராமல்லி 
சிற்றாமல்லி 
நாகமுட்டி 
வில்வவேர் 
கண்டங்கத்திரிவேர் 
பேராமுட்டி 
முள்ளுக்கத்திரிவேர் 


வைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்து . 
ஒன்றிரண்டாக இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்று விட்டு 
அடுப்பில் மேலேற்றி எட்டிலொன்றாகுமட்டும் எரித்துவடி 
கட்டிச் சாப்பிடவும் . திரிதோஷ கோபத்தினால் ஏற்படும் பற்பல 
ஜ்வரங்களும் தீரும் 


* RR 


207. விஷ ஜ்வரத்திற்குக் கெந்தகாதி மாத்திரை 
செந்தமிந் துப்புபச்சை நாபியிர 

தம்மிளகு கேள் நேர்வாளம் 
யிந்தவகை சுத்திசெய்து பூசனிவி 

ரைப்பருப்பு மெல்லாம் நேராய் 
பந்தமுடன் கூட்டியிஞ்சிச் சாற்றிலரைத் 

துளுந்து நிகர் பார்த்தோருண்டை 
அந்த நல்லிஞ் சிச்சாற்றி லேகொடுத்தால் 
விஷச்சுரங்க ளகன்று போமே . 

271 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் செந்தம் 


நாபி 


பாதரசம் 

நேர்வாளப்பருப்பு 
பொரித்த இந்துப்பு 
பூசனிவிரைப் பருப்பு 


மிளகு 


221 


மூதலான சரி தகளை வகைக்கு 1 வராகனெடை வீதம் 
எடுத்துக் கல்வத்திலிட்டு முதலில் இரசத்தையும் கெந்தகத்தை 
யும் , அரைத்துக் கஜ்ஜலி செய்து பின்பு மற்ற சரக்குகளைப் 
போட்டுச் சூரணித்து இஞ்சிச்சாறு விட்டு 4 மணி நேரம் நேக 
வரைத்து உளுந்துப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டவும் . 


ஒரு குளிலகயை இஞ்சிச்சாற்றில் கொடுக்க விஷ ஜ்வரங்கள் 
தீரும் . 


208 பற்பல ஜ்வரங்களுக்கும் நேர்வாள 

மாத்திரை " 


இரு ழஞ்சு நேர்வாளங் கடுகரோ 

கணிகளஞ்சோ ரீரண்டாம் 
மருவு திரி கடுகிரதங் கெந்தகமென் 

வெண்கார மற்றிந்துப்போ 
ஒருவகைக்கோர் களஞ்சுநிறை கூட்டிமுலைப் 

பாலிலரை யோர்சமந்தான் 
பருமுளுந்தி னிகர்குளிகை செய்துலாத்திஞ் 

சிச்சாற்றிற் பண்பாயுண்ணே , 


272 


பண்பாயுண் டால்விஷச்சு ரங்களெல்லாஞ் 

சூரியன் முன் பனிபோனீங்கும் 
நண்பாய்ம னோசிலையைச் சரெலும்மிச் 

சம்பழத்தில் நண்ணுஞ்சாற்றிற் 
கம்பார்த்த ரைத்திடுண்டை பயறுநிகர் 

செய்துலாத்திக் கணக்காயொன்றை 
உண்பாயிஞ் சிச்சாற்றில் விஷச்சுரமெல் 

லாம் நடுங்கி யோடிப்போமே . 


273 


நிசமாக நடுக்குஞ்சன் னியுந்திருந் 

தேனதிலே நன்றாய்க்கூட்டிப் 
பிசகாமல் நாவிலிட்டா லவட்டுகின்ற 

சன்னியும் போம் பிறங்கு நல்ல 


222 


வசமானப் பழஞ்சாற்றி லுரைத்ததைப்பல் 

லடியிலிட்டால் வலுவாய்க்கிட்டி 
அசையாத வாய்திறக்குஞ் சந்நியுந்தா 

னேவாசி யாகும்பாரே . 


274 


ஆகுமுலைப் பால்தேத்தாங் கொட்டையினி 

லேயுரைத்தே யன்பாயீந்தால் 
போகுமயக் குஞ்சல்னியு மிகக்குளிகை 

வாய்நீரிற் போதரர்க்கண்ணில் 
வாகுடனு ரைத்திட்டால் கண்விழித்துச் 

சந்நியும்போம் வற்நல்லெண்ணெய் 
சேகுபர் வேப் பெண்ணெயிலுப் பெண்ணெய்பின்னா 
மணக்கிணெண்ணெய் செப்பும் நேரே , 


275 


( இ - ள் ) சுத்தி செய்த நேர்வாளம் --21 வராகனெடை 

பாதரஸம் 

11 
நெல்லிக்காய் கெந்தகம் 11 
பொரித்த வெங்காரம் 

14 
இந்துப்பு 

11 
கடுகரோகணி 

-5 வராகனெடை 
திரிகடு ( சுக்கு , திப்பிலி , மிளகு ) 1 . 


முதலில் ரஸத்தையும் கெந்தகத்தையும் நன்றாக அரைத்துக் 
கஜ்ஜலி செய்து பின்பு மற்ற சரக்குகளை ஒன்றன்பின் ஒன்றாகப் 
போட்டு முலைப்பால் விட்டு 4 மணி நேரங்கள் அரைக்கவும் . 
பின்பு உளுந்துப் பிரமாணமுள்ள குளிகைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தவும் , 


இஞ்சிச் சாற்றில் ஒரு குளிகையைக் கொடுக்க விஷ ஜ்வரங் 
கள் தீரும் நன்றாகப் பேதியும் ஆகும் . 


2 ) சுத்தி செய்த மனோசிலை 1 வராகனெடையைக் கல் 
வத்திலிட்டு , எலுமிச்சம் பழச்சாறு விட்டு நன்றாக வரைத்துப் 
பயறளவுள்ள உருண்டைகளாகச் செய்து கொள்ளவும் . இதனை 
நிழலில் உலர்த்தி ஒரு மாத்திரையை யெடுத்து இஞ்சிச் சாற்று 
டன் கொடுக்கவும் , 


223 


விஷ ஜ்வரங்கலெல்லாந் தீரும் நடுக்கு ஜந்நிகளுந் தீரும் 


மாத்திரையைத் தேனில் குழைத்துக் கொடுக்க வாய் 
பிதற்றலுடன் கூடிய சந்நிகள் தீரும் . 


எலுமிச்சம்பழச் சாற்றுடன் ஒரு மாத்திரையை யிழைத்துக் 
கிட்டிய பற்களினடியில் வைக்கவும் . வாய் திறக்கும் சந்நியுந் 
தீரும் . 


சுத்தமான சந்தனக்கல்லில் 2 சொட்டு முலைப்பால் 
விட்டு அதனுடன் ஒரு தேத்தாங் கொட்டையை யுரைத்த விழு 
ஒரு 

மாத்திரையைக் கொடுக்க மயக்கத்துடன் கூடிய 
சந்நிகள் தீரும் . 


துட்டன் 


வாய் நீருடன் ழைத்துக் கண்களில் கலிக்கம் போடச் 
சந்நிகள் தீரும் . 

குறிப்பு : - செய்யுளின் கடைசி அடியின் பொருள் விளங்க 


வில்லை 


* - * - * 


209. அதிசார ஜ்வரத்திற்குப் பற்பாடகக் கவாயம் 


குலவுபற்பா டகங்கோரைக் கிழங்குகுருந் 

தோட்டியின் வேர் குரு வீச்சம்வேர் 
நீலமாவீர்க் காலீர்க்கு நாக வீர்க்கி 

லங் குசுக்கு நற் செந்தொட்டி 
பலவகையுஞ் சோத்திடித்துக் குடி நீர்வைத் 

தேகாயும் பதத்திலோமம் 
அலதுகிராம் பதிலிடையஞ் சாதிக்காய் 

சாதிபத்திரி யைந்துந்தானே . 


276 


ஐந்தையுந்தா னோர்துணியிற் பொட்டணமாய்க் 

கட்டி நன்னீ ரதிலேபோட்டு 
வெந்தபிற குக்குடி நீ ரோருழக்காய்ச் 
சுண்டினபின் வேண்டும் வாறே 


224 


கந்தரமாம் பொட்டணத்தின் மருந்தையரைத் 

துக்கரைத்துச் சுகமாயுண்டால் 
பந்தமுய ரதிசாரச் சுரங்களெல்லாங் 

கிட்டாமற் பறந்துபோமே . 


217 


( இ - ள் ) பற்பாடகம் 

கோரைக்கிழங்கு 
குறுந்தோட்டிவேர் 
குருவீச்சம்வேர் 
ஆலிலையீர்க்கு 
மாவிலையீர்க்கு 
நாகலிலையீர்க்கு 


சுக்கு 


செந்தொட்டிவேர் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் கல் 
லுரலிலிட்டு நசுக்கி , ஒரு பாத்திரத்திலிட்டுச் சுத்தஜலம் சின்னப் 
படி , 3 விட்டு , அதனுடன் 


ஓமம் 
கிராம்பு 
அதிவிடையம் 
சாதிக்காய் 
சாதிபத்திரி 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்துத் தூள் 
செய்து ஒரு துணியில் முடிந்து போட்டு , அடுப்பின் மேலேற்றி 
ஒரு உழக்காகுமட்டுமெரிக்கவும் . பின்பு கஷாயத்தை இறுத்று , 
முடிச்சிலுள்ள சரக்குகளை அரைத்து அதனுடன் குழப்பிப் 
பருகவும் , 


அதிசாரத்துடன் கூடிய ஜ்வரங்கள் தீரும் . 


* 


225 


210. விஷ ஜ்வரத்திற்குக் கெந்தகாதிக் குளிகை 
நல்னயக்கெந் தகமிரத மிளகுபூ 

சினிப்பருப்பு நளினமேவும் 
பின்னந்த நோவாள மிவ்வகையெல் 

லாஞ்சமதை பிசகாமற்றான் 
சொன்னபடி யரைத்துளந்தி னேர் குளிகை 

செய்துலர்த்தி சுகமாமிஞ்சி 
யன்னருஞ்சாற் றினிற்கொடுத்தால் விஷச்சுரங்க 
ளெல்லாம கன்றுபோமே . 

278 


( இ - ள் ) சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

பாதரஸம் 
நேர்வாளம் 


மிளகு 


பூசினிப்பருப்பு 
இவைகளைச் சமனடுத்துக் கல்வத்திலிட்டு முதலில் ரஸ 
கெந்தகங்களையரைத்துப் பின்னர் மற்றச் சரக்குகளைச் (சுத்த 
ஜலம் விட்டு ) நன்றாகவரைத்து 

நன்றாகவரைத்து உளுந்துப் பிரமாணமுள்ள 
மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் . இதிலொரு 
குளிகையை இஞ்சிச் சாற்றுடன் கொடுக்க விஷ ஜ்வரங்கள் 
தீரும் . 


211. பற்பல ஜ்வரங்களுக்கு “ முந்திரிகை வடகம் 


முந்திரிகை யதிமதுர நன்னாரி 

போச்சு மொழிநல்லேலம் 
அந்தவிலா மிச்சைகோ ரைக்கிழங்கோ 

டிருவேலி யதின்மென்றண்டு 
சந்தனந்திப் பிலியினிச்சர்க் கரைசமன்கூட் 

டிக்கருப்பஞ் சாறு தன்னில் 
சுந்தரமாயரைத்தெடுத்தேத் தாம் விரைநேர் 

குளிகையைச்செய் சொன்னவாறே . 
29 


279 


226 


சொன்னதிஞ்சிச் சாற்றிலிடு சந்நியதற் 

தோபச் சுரத்திற்கப்பால் 
கன்னியர்பா லிற்கொடுபித் தச்சுரத்திற் 

கேபயற்றங் கட்டிலீவாய் 
மன்னியதோ ஷசுரத்திற் குப்பூசி 

னிக்காயின் மருவு நீரில் 
இன்னயஞ்செய் சந்நியெடுத் துடன் பறியா 

மற்றிரித்தா லியம்பக்கேளே . 


280 


இயம்புமொரு குளிகையை நொச் சிச்சாற்றி 

லகத்தியிலை யெழில 7 ஞ்சாற்றில் 
நயம் பெறுபூ ஷணிப்பூவி னிவ்வகைச்சாற் 

றினில் நசியம் நன்றாய்ச் செய்வாய் 
அயர்வு செய்கா மாலைக்கே கையாந்த 

கரைச்சாற்றி லன்பாயீவாய் 
வியங்கொள் பித் தச்சந்நிசுர மெச்சுரமு 

மேகலங்கி விலகிப்போமே . 


281 


( இ - ள் ) திராக்ஷைப்பழம் 

அதிமதுரம் 
நன்னாரிவேர் 
பேரீச்சம்பழம் 
ஏலக்காய் 
இலாமிச்சைவேர் 
கோரைக்கிழங்கு 
வெட்டிவேர் 
சந்தனத்தூள் 
திப்பிலி 
சர்க்கரை 


இவைகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்து , இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து 

செய்து கல்வத்திலிட்டு கருப்பஞ்சாறுவிட்டு 
நேகவரைக்சவும் . பின்பு தேத்தாங்கொட்டைப் பிரமாண 
மூன்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி , சந்நிபாத 
ஜ்வரமானால் இஞ்சிச் சாற்றுடன் கொடுக்கவும் . 


227 


தாப ஜ்வரமானால் இம்மாத்திரையைத் தாய்ப் பாலு 
டன் உட்கொள்ளவும் , 


பித்த ஜ்வரமாகில் பயத்தங் கஞ்சியுடன் சாப்பிடவும் 

ஜ்வரத்திற்கு பூசினிக்காய்ச் சாற்றில் 
கொடுக்கவும் . 


திரிதோஷ 


உடம்பு அலட்டலுடன் கூடிய ஜ்வரமாகில் ஒரு குளி 
கையை நொச்சிச் சாற்றுடனோ நொச்சியிலைச் சாற்றிலோ , 
அகத்தியிலைச் சாற்றிலோ அல்லது பூசினிப்பூச் சாற்றிலோ ,. 
நசியஞ்செய்யவும் . 


காமாலைக்குக் கையாந்தகரைச் சாற்றில் 
கொடுக்கவும் . 


ஒரு குளிகை 


பித்த ஜ்வரம் முதலான பற்பல நோய்களுந் 


பித்தசந்நி . 
தீரும் . 


212. அதிசார ஜ்வரத்திற்கு இலந்தைக் கஷாயம் 


இலந்தைவில்வம் நீர்ப்பூலா மேலாத்திச் 

சூரைமுத லெழிலார்பட்டை 
நலந்தரும் வெங் காயமும் வெந் தயமிரண்டும் 

வறுத்கெடுத்து நன்னும்பட்டை 
உலராம லிடித்ததைக் கஷாயமிட்டுக் 

கொண்டுவடித் துண்டேலந்தால் 
குலவுசுர மல்லாமற் பொல்லாவி 

ரேசாமுங் குணங்களாமே . 


232 


( இ - ள் ) இலந்தைப்பட்டை 

வில்வப்பட்டை 
நீர் பூவாவேர்பட்டை 
ஆத்தி பட்டை 
சூரைப்பட்டை 


228 


வெங்காயம் ( பொன் வறுவலாக வதக்கியது ) 
வெந்தயம் ( 

வறுத்தது ) 


முதலான சரக்குகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்துக் 
கல்லுரலிலிட்டு நசுக்கி , சுத்த ஜலம் சின்னப்படி - விட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . 
இதனையுட்கொள்ள அதிசாரத்துடன் கூடிய 

ஜ்வரங்கள் 
தீரும் . 


213. அதிசார ஜ்வரத்திற்குப் பெருந்துத்தி வேர்க் 

கஷாயம் 


பெருந்துத்தி வேர தனைத் தண்ணீரி 

லேகாய்ச்சிப் பிசைந்தநன்றாய் 
திருந்தவுந்தா னோருழக்கு வடித்திடுக 

ஷாயமதிற் திட்டமாகப் 
பொருந்தியசாத் திரவேதி பொடி செய்தரைப் 

பணவெடைகள் போட்டே யுண்டால் 
வருந்துமதி சாரமுற்ற பொல்லாத 

சுரங்களெல்லாம் வாசியாமே . 
( இ - ள் ) பெருந்துத்திவேரை 2 வராகனெடை எடுத்து 
நசுக்கித் தண்ணீர் சின்னப்படி - லுடன் கலந்து அடுப்பின் 
மேலேற்றி ஒரு பழச்கு ஆகுயட்டும் எரிக்கவும் . இதனுடன் 
சாத்திரவேதி ( கஸ்தூரி ) ( ஒன்றரையேரைக்கால் குன்றிமணி ) 
அதாவது 15 போட்டுப் பருகவும் . அதிசாரத்துடன் கூடிய 
ஜ்வரங்கள் தீரும் . 


283 


214. அதிசார ஜ்வரத்திற்குச் சந்தனாதி கஷாயம் 
சந்தனங்கோரைக்கிழங்கு நன்னாரி 

யமதிதுரஞ் சார்ந்தநெய்தல் 


229 


அந்த நற்கி ழங்குமுந்திரிகைப்பழம்பச் 

சைப்பயறோ டனைத்துங்கூட்டிப் 
பந்தமுட னிடித்ததைக் கஷாயமிட்டுக் 

கொடுத்துவந்தால் பண்பாய்க்கேளு 
முந்தடல்செய் பதிசாரச் சுரங்களெல்லாம் 

நில்லாமல் முறிந்துபோமே . 


284 


( இ - ள் ) சந்தனத்தூள் 

கோரைக்கிழங்கு 


நன்னாரிவேர் 


அதிமதுரம் 
நெய்தல் கிழங்கு 
திராக்ஷைப்பழம் 
பச்சைப்பயறு 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதம 0 

வீதமெடுத 
இடித்துச் சுத்தஜலம் சின்னப்படி 1 விட்டு , அடுப்பின் மேலேற்றி 
எரித்து உழக்காக்கி இறக்கவும் . அதிசாரத்துடன் ஏற்பட்ட 
ஜ்வரங்கள் தீரும் . 


215. அதிஸார ஜ்வரத்திற்குப் பெருமரப்பட்டைக் 

கஷாயம் 


பெருமரத்தின் பட்டையதி விடையங்கோ 

ரைக்கிழங்கு பிளவில்வக்காய் 
பருகியமா துளைபோடு வகைக் கிரண்டு 

காசெடைசேர் பண்பாய்த்தண்ணீர் 
ருபடிவிட் டேயுழக்காய்க் காய்ச்சிவடித் 

துண்டுவந்தா விடராய்ப்பண்டு 
மருவியவல் லதிசாரச் சுரங்களெல்லாந் 

தப்பாமல் மாறிப்போமே , 


285 


230 


( இ - ள் ) பெருமரப்பட்டை 

அதிவிடையம் 
கோரைக்கிழங்கு 
வில்வக்காய் 


மாதுளையோடு 
முதலிய சரக்குகளை வகைக்கு 2 வராக னடை வீதம் 
எடுத்து இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரித்து ஒரு உழக்கான பின் இறக்கி 
வடிக்கட்டி உட்கொள்ள அதிசாரத்துடன் கூடிய ஜ்வரங்கள் 
தீரும் . 


**** 
216. அதிசார ஜ்வரத்திற்கு உரோதி கஷாயம் 
வெட்டிவேர் சுக்குவிலா மிச்சையின் வேர் 

பொன்முசுட்டை வேரிதெல் லாஞ் 
சட்டமுடன் வகைக்கிரண்டு காசெடைசேர்த் 

திடித்தெடுத்துச் சரியாய்த் தண்ணீர் 
திட்டமிரு படியளந்து விட்டுழக்காய்க் 

காய்ச்சிவடித் தேதானுண்டால் 
துட்டவிரே சனங்காய்ச்ச லிவ் வகைக 
ளெல்லாந்தான் துலைந்துபோமே . 

276 


( இ - ள் ) வெட்டிவேர் 

சுக்கு 
இலாமிச்சைவோ 
பொன்முசுட்டைவேர் 


இவைகளை வகைக்கு , 2 வராகனெடை எடுத்து இடித்துச் 
சுத்த ஜலம் சின்னப்படி , 1 விட்டு அடுப்பின் மேல் ஏற்றி எரித்து 
ஒரு உழக்காக்கி இறக்கவும் . இக்கஷாயத்தைப் பருகிவர பேதி 
புடன் கூடிய ஜ்வரங்கள் தீரும் . 


231 


217. பேதியுடன் கூடிய ஜ்வரத்திற்குத் தாடிமாதி 

கஷாயம் 


பூதகரப் பான்பட்டை யதிவிடயம் 

வில்வவேர் பொருந்துஞ் சுக்கு 
மாதளைவேர்ப் பட்டையிளங் கொழுந்து மலர் 

பிசகாமற் மத்திதல்லால் 
சீதமுத்தக் காசுவகைக் கரைப்பலம் நா 

னாழி தண்ணீர் சேர்த்துக்காய்ச்சி 
நீதமொரு நாழிவடித் துண்டுவந்தால் 

பேதிசுரம் நீங்கிப்போமே . 


237 


( இ - ள் ) பூதகரப்பான்பட்டை 

அதிவிடையம் 


வில்வவேர் 


சுக்கு 


மாதளை வேர்ப்பட்டை 


மா தளைக்கொழுந்து 
மாதளம்பூ 
கோரைக்கிழங்கு 


முதலான சரக்குகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்து 
நசுக்கியொரு பாத்திரத்திலிட்டு , சுத்தஜலம் பெரியபடி 1 
விட்டு அடுப்பின் மேலேற்றி நான்கிலொன்றாகும் வரை எரித்து 
வடிகட்டியுட்கொள்ளப் பேதியுடன் கூடிய ஜ்வரங்கள் தீரும் . 


A 


218. விஷ ஜ்வரங்களுக்குக் கெந்தகாதி மாத்திரை 


கெந்தகந்தா னிருகழஞ்சு தாம்பிரபற் 

பங்கழஞ்சு கிளரும்நாபி 
பந்தமுட னிருகழஞ்சு பின்மிளகு 

நாற்கழஞ்சு பண்பாய்க்கூட்டி 


232 


அந்தவல்லிஞ் சிச்சாற்றில் நாள் முழுதும் 

தப்பாம லரைத்தேயப்பால் 
சுந்தரஞ்சேர் குன்றிநிகர் குளிகை செய்து 

நிழலுலர்த்திச் சொன்ன வாறே. 


288 


சொன்னபடி யோர்குளிகை யிஞ்சியின்சாற் 

றீந்திடன்றி சூழ்ந்தே கானில் 
வன்ன மலர் பூற்றிடெருக் கம்பழுப்பின் 

சாற்றினிலீ வரிசையாய்த்தாள் 
யின்னவித முப்பொழுது மீய்ந்து வரில் 

பத்தியங்கே ளினிதாமத்த 
நன்னயஞ்சேர் பாலனமு முண்டிடலாம் 

விஷச்சுரம் பின் னலிந்து போமே 


289 


( இ - ள் ) 


சுத்திசெய்த நெல்லிக்காய் செந்தசம் 


21 வராகனெடை 


நாபி 


21 


மிளகு 


5 


தாமிரபற்பம் 


14 


நாள் 


இவைகளைக் கல்வத்திலிட்டுத் 

தூள் செய்து . 
சாறுவிட்டு ஒருநாள் முழுவதும் நன்றாக அரைக்கவும் . மறு 

இதனைக் குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரை 
களாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் . இதிலொரு மாத்திரை 
எடுத்து இஞ்சிச் சாற்றுடன் உட்கொள்ளவும் . 

வெள் 
ளெருக்கம் பழுப்புச்சாற்றுடனும் உட்கொள்ளலாம் , விஷ 
ஜ்வரங்கள் தீரும் . தினந்தோறும் 3 வேளை உட்கொள்ளவும் . 


பத்தியம் : - பால் சாதம் மாத்திரமே சாப்பிட வும் . 

. 


* 


233 


219. ஜ்வரத்திற்கும் , வீக்கத்திற்கும் “ பேய்ப் 

பீர்க்கம் எண்ணெய் 


சட்டமுள்ளா மணக்கெண்ணெயு மொருநாழி 

பேய்ப்பீர்க்கின் சாறு நாழி 
வட்டறுப்பாய் பெருங்காய மொன்றதுவ 

ராகனெடை வசம்போடுள்ளி 
திட்டமுட னிட்டெரித்துப் பக்குவம்பார்த் 

தாழாக்குத் தோந்தே யீந்தால் 
விட்டகலாச் சுரத்தில்வந்த வீக்கமெல்லாம் 
பேதியுண்டாய் விட்டுப்போமே . 


290 


சின்னப்படி ! 


( இ - ள் ) ஆமணக்கெண்ணெய் 

பேய்ப்பீர்க்கஞ்சாறு 
இவைகளை ஒன்று கலந்து , 

வறுத்த பெருங்காயம் 
வசம்பு 
பூண்டு 


இம்மூன்றையும் வகைக்கு ஒரு வராகனெடை வீதம் எடுத்து 
நன்றாக அரைத்துச்சாறு கூட்டிய எண்ணெயுடன் குழப்பி , 
அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பக்குவமாக்கி இறக்கவும் . இதனை 
( சுமார் 1 அவுன்ஸ் ) சாப்பிட வீக்கத்துடனேற்பட்ட ஜ்வரங்கள் 
தீரும் . நன்றாகப் பேதியுமாகும் . 


220. விஷ ஜ்வரங்களுக்கு நிலவேம்புக் கடாயம் 
நிலவேம்பு திரிகடுகு வெட்பாலை 

யரிசியொடு நீள் பொற்கொன்றை 
யிலகியவேர் தொப்பையின் வேர் சிற்றாமுட்டி 

வேர் கோட்ட மிலுப்பையொன்பூ 
நல்சிறுகாஞ் சோறிவேர்பற் பாடகம்பேய்ப் 

புடல்கசப்பு நண்ணும்வேரும் 


30 


234 


உலவியகோரைக்கிழங்கு மதிமதுரஞ் 

சொல்லுநிறை யோ தக்கேளே . 


291 


ஓதக்கே ளொவ்வொரு வகைக்கிரண்டு 

காசெடைவைத் தொன்றாய்க்கூட்டி 
நீதமுட னிடித்தெடுத்தே யிருபடி நீர் 

விட்டுழக்கு நேராய்க்காய்ச்சிக் 
காதலுட னேவடித்துத் தப்பாம 

லேகொடுத்தால் கலக்கஞ்செய்யும் 
போ தவிஷச் சுரங்களெல்லா மாதவனைக் 
காண்பனிபோல் போகுந்தானே . 


282 


( இ - ள் ) நிலவேம்பு 

சுக்கு 
திப்பிலி 


மிளகு 


வெட்பாலையரிசி 
பொற்கொன்றைவேர் 
தெர்ப்பைவேர் 
சிற்றாமுட்டிவேர் 
இலுப்பைப்பூ 
கோஷ்டம் 
கிறுகாஞ்சோறிவேர் 
பற்பாடகம் 
பேய்ப்புடல்வேர் 
கோரைக்கிழங்கு 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் கல் 
லுரலிலிட்டுநன்றாக இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டுச் சுத்த ஜலம் 
சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகு 
மட்டும் எரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தைப் பருகிவர ஜ்வரங் 
கள் தீரும் . 


235 


221. விஷ ஜ்வரத்திற்கு ‘ முஸ்தாதிக் கஷாயம் 


நன்னயக்கோரைக்கிழங்கு சீந்தில் நெல்லிப் 

பருப்புமிவை நயந்தேநன் றாய்ச் 
சொன்னவகை யொன்றினுக்கு மூன்றதுகா 

செடையிடித்துச் சுகமாய்க்கூட்டி 
யின்னமிரு படிநந்நீர் விட்டுழக்காய்க் 

காய்ச்சிவடித் தெடுத்தே தேனும் 
வன்னவெல்ல முங்கலந்துண் டால் விழச்சு 

ரங்களெல்லாம் வாங்கிப்போமே . 
( இ - ள் ) கோரைக்கிழங்கு 

சீந்தில்கொடி 
நெல்லிப்பருப்பு 


293 


இவைகளை வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்து இடித் 
துச் சுத்தஜலம் சின்னப்படி 1 விட்டு அடுப்பின்மேல் ஏற்றி ஒரு 
உழக்காகும் வரை வற்றவைத்துத் தேனும் வெல்லமும் போட்டுப் 
பருகிவர விஷ ஜ்வரங்கள் தீரும் . 


222. விஷ ஜ்வரங்களுக்குப் பிப்பல்யாதி கிறுதமும் , 

கஷாயமும் 


திப்பிலிகோரைக்கிழங்கு கொடிவேலி 

வேர்வசம்பு தேவதாரம் 
வேப்பலகு திரிகடுவாய் விளங்கஞ் 

செவ்வியமதி விடையமஞ்சள் 
ஒப்பிலிந்த வகையரைத்துக் கோசலங்கோ 

மியம் நெய் தயிர் ஓதும்பாலில் 
தப்பின்றிக்க ரைத்தெரித்துக் காய்ச்சியுழக் 

காய்வடித்துத் தந்திடாயே . 


294 


தந்தவுடன் விஷச்சுரஞ்சீ தச்சுரம்வீக் 

கம்பாண்டுந் தாண்டுமப்பா 


236 


லந்தமிகுங் கொத்தமல்லி சுக்குசித்தா 
முட்டியின்வே ரந்தமூன்றுஞ் 
சுந்தரமா யிடித்ததிலே யொருபடிநந் 

நீரைவிட்டுச் சுண்டக்காய்ச்சிப் 
பந்தமதாய் வடித்து ழக்குக் கொடுத்துவந்தால் 

விழசுரந்தான் பறந்து போமே 


295 


( இ - ள் ) திப்பிலி 

கோரைக்கிழங்கு 
கொடிவேலிவேர் 
வசம்பு 
தேவதாரு 
வேப்பலகு 


சுக்கு 


திப்பிலி 


மிளகு 


வாயுவிடங்கம் 
செவ்வியம் 
திவிடையம் 
மஞ்சள் 


வீதமெடுத்துச் 


வைகளை வகைக்கு 1 வராகனெடை 
சூரணித்துக்கொண்டு , 


சின்னப்படி : 


பசுவின் மூத்திரம் 

சாணிச்சாறு 


பால் 


நெய் 


தயிர் 


இவைகளுடன் போட்டு நன்றாகக் கலந்து அடுப்பின் 
மேலேற்றி நெய்யாகும்வரை எரித்து இறக்கவும் , இந்நெய்யில் 
ஒரு வராகனெடை எடுத்து உட்கொள்ள விஷ ஜ்வரங்கள் தீரும் . 
வீக்கம் , பாண்டு ரோகங்கள் முதலானவைகளும் தீரும் . 


237 


கொத்தமல்லி 


சுக்கு 


சித்தாமுட்டிவேர் 
இம்மூன்றையும் இடித்து ( வகைக்கு 1 வராகனெடை ) ஒரு 
பாத்திரத்திலிட்டுச் சுத்தஜலம் சின்னப்படி 1 விட்டு அடுப்பின் 
மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை எரித்துச் சாப்பிட விஷ ஜ்வரங் 
கள் தீரும் 


223 ஜ்வர வீக்கத்திற்கு வெண்ணொச்சி வேது 


நன்னயவெண் ணொச்சியின் வேர்ப் பட்டைமரப் 

பட்டையிலை நறுக்காய்க் கூட்டி 
மன்னவுமு டாவிலிட்டு விடும் நீர்காற் 

பங்குவற்று மட்டுங்காய்ச்சிப் 
பின்னதிலி ரண்டுகை நீ ருண்டுடம்பி 

லேவேது பிடித்துவார்த்தால் 
இன்னஞ்செய் திடுஞ்சுரத்தின் மேலெழுந்த 
வீக்கமெல்லாம் நீங்கிப்போமே . 


296 


இ ) 


- ள் ) வெண்ணொச்சி வேர்ப்பட்டை 

மரப்பட்டை 


லை 


வைகளை வகைக்கு ( 10 பலம் ) எடுத்து 8 மரக்கால் 
தண்ணீர் விட்டு அடுப்பின் மேலேற்றி நாலிலொன்றாகு மட்டும் 
எரித்து ஒரு பாத்திரத்திலூற்றிக் கொண்டு , அதில் 2 கையளவு 
கஷாயமெடுத்துச் சாப்பிட்டு உடம்பிற்கும் வேது பிடிக்கவும் . 


ஜ்வரத்தினாலேற்படும் வீக்கம் தீரும் . 


238 


224. விஷம ஜ்வரங்களுக்கு அரிதாரக் குளிகை 


பொன்னரிதா ரங்கழஞ்சு மெலிப்பாஷா 

ணங்கழஞ்சும் பொற்சுண்ணாம்பும் 
அன்னதிரு பணவெடையுஞ் சேர்த்தூமத் 

தஞ்சாற்றி லரைத்தோருண்டை 
சொன்னபய றளவு செய்து பின்னிழலி 

லேயுலர்த்திச் சுகமாய்நல்ல 
வன்னமிள கினில் நான் குங் குளிகையொன்று 
வெத்திலையில் வைத்துத்தானே . 


297 


வைத்து நன்றாய்க் கொடுத்திடொரு நாள் பயற்றங் 

கட்டீய்ந்து வரிசையாகச் 
சித்தமுத்திப் படி யேதப் பாமல் மூன் 

றுநாட்செய் தாலக்காய்ச்சல் 
உத்தமமாம் பத்தியமி ராத்திரிக்குப் 

பாலன்னமே யுதவு மென்மேல் 
முத்தமிழோர் சங்கம் நிறைச் சரபேந்திர 

பூபதி சொல் முறையிதாமே 


298 


- 11 வராகனெடை 


( இ - ள் ) சுத்திசெய்த தாளகம் 

எலிப்பாஷாணம் 


சுண்ணாம்பு 


2 பணவெடை 


இவைகளைக் கல்வத்திலிட்டு ஊமத்தையிலைச்சாறுவிட்டு 
நன்றாக அரைத்துப் பயறளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
நிழலில் உலர்த்தவும் . ஒரு வெத்திலையில் 4 மிளகும் , 1 மாத்தி 
ரையும் சேர்த்துச் சாப்பிடவும் அன்று பகலில் பயற்றங் கஞ்சி 
மாத்திரம் உட்கொண்டு , இரவில் பால் சாதம் சாப்பிடவும் . 
இவ்வாறு 3 நாட்கள் உபயோகிக்க விஷம ஜ்வரங்கள் தீரும் . 


239 


225. மாறல் ஜ்வரங்களுக்குத் " துத்தாதி மாத்திரை " 


துத்தமரி தாரம் நிர் விஷமிர தஞ் 

சாதிலிங்கந் துருசியல் லால் 
உத்தமமாங் கெந்தகமிவ் வகைக்கொரு 

விராகனெடை யொவ்வொன்றாகச் 
சுத்திசெய்து பாகலிலைச் சாறு தன்னில் 

பன்னிருநாட் சொன்ன வாறே 
வைத்தரைத்து ளுந்து நிகர் குளிகை செய்து 

லர்த்தியப்பால் வயணங்கேளே . 


299 


வயணங்கேள் முறைக்காய்ச்சலுக்குமுலைப் 

பாலினிலீ வளஞ்சேரந்த 
நயமுருங்கைச் சாற்றிலிடு மூன்றுசுரத் 

துக்குமிஞ்சி நண்ணூஞ்சாற்றில் 
இயல்புட நீ நாலுநாள் மாறலுக்குக் 

காடிதனி லிடுவாய்கீர்த்தி 
யுயர் தருமம் நிறைந்திலங்குஞ் சரபேந்திர 

பூபதிசொல் லுண்மைதானே . 


300 


( இ - ள் ) சுத்திசெய்த துத்தம் 

தாளகம் 
பாதரசம் 


லிங்கம் 


துருசு 
நெல்லிக்காய் கெந்தகம் 


நிர்விஷம் 


முதலான சரக்குகளை வகைக்கு 1 வராகனெடை வீத 
மெடுத்து முதலில் ரஸத்தையும் கெந்தகத்தையும் கல்வத்தி 
லிட்டரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு மற்ற சரக்குகளைப் 
போட்டு பாகலிலைச்சாறு விட்டு 12 நாட்களுக்கரைக்கவும் .. 
பின்பு உளுந்துப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
நிழலில் காயவைத்து , 


240 


முறை ஜ்வரங்களுக்கு முலைப்பாலிலோ , அல்லது முருங்கைப் 
பட்டைச் சாற்றிலோ சாப்பிடவும் . 


மூன்று நாட்களுக்கொரு தடவையேற்படும் ஜ்வரங்களுக்கு 
இஞ்சிச் சாற்றில் உட்கொள்ளவும் 


வருஞ் ஜ்வரத்திற்குக் 


நான்கு நாட்களுக்கொரு முறை 
காடியுடன் விழுங்கவும் . 


P 


226. சாயங்கால வேளைகளில் வரும் ஜ்வரங் 

களுக்கு " நிலவேம்புக் கஷாயம் 
சுகமிலகு நிலவேம்பு நெல்லிமுள்ளி 

மரவேருஞ் சுகந்தசுக்கு 
பகர்கடுக ரோகணிதிப் பிலிக்கசக்கும் 

பேய்ப்புடனற் பாவட்டம்வேர் 
யிகழாமற் சேர்த்திடித்துக் காய்ச்சிவடித் 

துக்குடித்தா லியம்பக்கேளாய் 
திகழ்மாலைப் பொழுதனில் வந்திடர்செய் 

301 
சுர முழுதுந் தீர்ந்துபோமே . 


( இள் ) நிலவேம்பு 

நெல்லிமுள்ளி 
நெல்லிமரவேர் 
சுக்கு 
கடுகரோகிணி 
திப்பிலி 
பேய்ப்புடல் 
பாவட்டம்வேர் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீத மெடுத் 
இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி 1 படி விட்டு அடுப்பின் 
மேலேற்றி எட்டிலொன்றாகும் வரை வற்ற வைத்துப் பருகவும் . 

சாயங்கால நேரங்களில் ஏற்படும் ஜ்வரங்கள் தீரும் , 


241 


227. முறைக் காய்ச்சலுக்குத் தூதுவளைக் கஷாயம் 
தூதுவளை பேர முட்டி சிற்றா முட்டி 

துளசிவிஷ்ணுக் ராந்திகட்டுச் கொடிவல்லாரை 
ஓதுபச்சை யுமிகுழிமிட் டானிதல்லா 

லோரிதட்டா மரைசீந்திற் றண்டுசுக்கு 
மீது முட்டுச் செடியொருத லைப்பூண்டாங்கே 

மேவியதிப் பிலிகூட்டி யிடித்துக்காய்ச்சி 
வாது செய்யு முறைக்காய்ச்சற் கீந்தேவந்தால் 
வண்மையுட னேயெவர்க்கும் வாசியாமே . 

302 
( இ - ள் ) தூதுவளைவேர் 

பேராமுட்டிவேர் 
சிற்றாமுட்டிவேர் 


துளசி 


விஷ்ணுக்ராந்தி 
கட்டுக்கொடி 


வல்லாரை 


நத்தைச்சூரிச்சமூலம் 
ஓரிதழ்த்தாமரை 
சீந்தில்கொடி 
சுக்கு 
ஒருதலைப்பூண்டு 
திப்பிலி 


வைகளைக் கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து ( வகைக்கு 
2 வராகனெடை ) ஒரு பாத்திரத்திலிட்டுச் சுத்த ஜலம் சின்னப்படி 
ஒன்றுவிட்டு அடுப்பில் மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை வற்ற 
வைக்கவும் . இதனைப் பருகக்கொடுக்க முறை ஜ்வரங்கள் தீரும் .. 


T 


31 


242 


228. சன்னிபாத ஜ்வரங்களுக்கு நாபிக் குளிகை 


உத்தமக்கோ மூத்திரத்தி லறுபது நா 

ழிகைசரியா யூறப்போட்டு 
வைத்தபச்சை நாபிகெந்த கங்கடுக்காய் 

தான்றிக்காய் வண்வெங்காரஞ் 
சுத்தநெல்லி முள்ளிசுக்கு திப்பிலியிவ் 

வோர்வகைக்குச் சொன்ன வாறு 
சித்தமகிழ்ந் தொவ் வொன்று கழஞ்சுமரி 

தாரமினிச் செப்புவேனே . 


303 


செப்பக்கே ளொருமூன்று கழஞ்சதறு 

கழஞ்சுசுத்தி செய்நேர்வாளம் 
இப்பலநல் வகையுமிர தமுங்கூட்டி 

முள்ளிமுறுக் கிலையின் சாற்றில் 
அப்படியே யரைத்தெடுத்து துவரை நிக 

ராய்க்குளிகை யழகாய்ச் செய்தே 
வாய்ப்புடனே நிழலுலர்த்தி யிஞ்சிச்சா 

றுதனிலு முண்டபேர்க்கே . 


304 


உண்டபின்வி ரேசனமாம் விஷசுரதா 

பசுரமும் மூலமாமந்த 
துண்டரிக்கச் சன்னிவாதச் சுரஞ்சூலை 

யின் வலிபோந்து 
துண்டி நாற்க ளஞ்சுசிற்றா முட்டியவ்வேர் 

பேர்முட்டி குலவுவேர் தான் 
பண்டுரைக்கும் நாற்க ... 

கழஞ்சதுவும் பண்பாய்பின்னே . 


மிகு 


305 


பின்னந்த வகைமுழுதுங் கூட்டி நன்றாய் 

பிசகிடாமற் 
சொன்னபடி நந்நீரை விட்டெரித்தே 

யெட்டிலொன்றாய்ச் சுண்டக்காய்ச்சி 
நன்னயஞ்சேர் திப்பிலிமென் பொடிபேரட்டுக் 

கொடுத்திடுவாய் நானாளுங்சஞ்ச 


243 


...மணிமார்பன் சரபேந்திர 
னிம்முறைகள் புகன்றதாமே . 

306 
( இ - ள் ) நாபியைச் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிப் பசு 
லின் மூத்திரத்திலிட்டு ஒருநாள் முழுவதும் ஊறவைத்து அலம்பி 
எடுத்துக் கொள்ளவும் . 


மேற்சொன்னவாறு சுத்திசெய்த நாபி --11 வராகனெடை 
சுத்திசெய்த நெல்லிக்காய்க் கெந்தகம் 11 வராகனெடை 

பாதரஸம் 
கடுக்காய்த்தோல் 
தான்றிக்காய்த் தோல் 
நெல்லிவற்றல் 
பொரித்த வெங்காரம் 


சுக்கு 


திப்பிலி 
சுத்திசெய்த தாளகம் 

நேர்வாளப் பருப்பு 


32 வராகனெடை 
71 


முதலானவைகளுள் , முதலில் இரஸத்தையும் கெந்தகத்தை 
யும் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலியாகச் செய்து 
பின்பு மற்றச் சரக்குகளைச் சூரணித்துப் போட்டு , முள்ளுமுருக் 
கிலைச்சாறு விட்டு ஒரு நாள் முழுவது மரைத்துத் துவரைப் 
பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைக் 
கவும் . 


இதிலொரு மாத்திரையை எடுத்து இஞ்சிச் சாற்றுடன் 
உட்கொள்ள , 4 அல்லது 5 தடவை மலம் கழிந்து விஷம ஜ்வரங் 
கள் , தாப ஜ்வரங்கள் , சன்னிபாத ஜ்வரங்கள் , சூலை , முதலான 
ரோகங்கள் தீரும் . 


5 வராகனெடை 


2 ) 
சிற்றாமுட்டிவேர் 
பேராமுட்டிவேர் 


21 வராகனெடை 


244 


வைகளைக் கல்லூரலிலிட்டிடித்துச் சின்னப்படி 1 சுத்த 
ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி 
இறக்கவும் . இதனுடன் திப்பிலிச் சூரணம் போட்டுப் பருகவும் . 
ஜ்வரங்கள் தீரும் . 

. 


229 . 


முறைக் காய்ச்சலுக்கு எலிப்பாஷாண 

மாத்திரை 


செப்பு மெலிப் பாஷாண 

மனோ சிலைநற்றுத்தம் 
வெப்புளபொன் னரிதார மிவ்வகை 
சமமாக வேதான் கூட்டி 

...பாகலிலைச் சாறுதனி 
லரைத்தெடுத்தெக் கணஞ்சேர் குன்றி 
யொப்புடன குளிகை யொன்றுமிள 

குபற்று மோதுவாரே . 


307 


ஓதியப டிக்கிரண்டு பொடி 
பன்னீ ருடேயீந்து ... 

... 
கோதிலாநற் பயத்தங்கட் டுதவிப்பின்பு 
கஞ்சிகொடுப் பா .. 

ராத்திரிக்கி நற்பசுவின் 
பாலனமும் மிதமாயீந்தால் 
ஆதிமுதல் வந்தடங்கீய் நாலாமு 

றைக்காய்ச்சல் கண்டுபோமே . 


308 


. 


( இ - ள் ) சுத்திசெய்த எலிப்பாஷாணம் 

மனோசிலை 
துத்தம் 

தாளகம் 
இவைகளைக் கல்வத்திலிட்டுப் ( பாகலிலைச்சாறு ) விட்டு 
நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணமுள்ள குளிகைளாக 
உருட்டி வைத்துக் கொள்ளவும் . 


245 


ஒரு குளிகையைப் பத்து மிளகின் சூரணத்துடன் கலந்து 
சுத்தமான பன்னீருடன் உட்கொள்ளவும் . 

பத்தியம் : - பகலில் பயத்தங்கஞ்சி சாப்பிட்டு , இரவு வேளை 
களில் பசுவின் பால் சாதம் சாப்பிடவும் . நாலு நாட்களுக்கொரு 
முறை ஏற்படும் ஜ்வரங்கள் தீரும் . 


230. ஜ்வரங்களுக்குச் சாதிலிங்க மாத்திரை 
சாதிலிங்கம் கௌரீபா ஷாணமொடு 

துருசியிவை சமதைகூட்டி 
ஓதிய நற் பாகலிலைச் சாற்றிலரைத் 

தேமிளகுக் கொப்பாயுண்டை 
மீதிலங்கச் செய்து நிழ லினிலுலர்த்தி 

யொவ்வொருண்டை மெல்லி நல்லார் 
நீதிமுலைப் பாலிலிட்டுப் பத்தியம்பா 
லனங்கொடுத்து நித்தந்தானே . 

309 


1 வராகனெடை 


( இ - ள் . ) சுத்திசெய்த சாதிலிங்கம் 

கௌரீபாஷாணம் 


துருசு 


இவைகளைக் கல்வத்திலிட்டுப் பாகலிலைச்சாறு விட்டு 
ஒரு நாள் முழுவதும் அரைத்து 

மிளகளவுள்ள உருண்டை 
களாக உருட்டி நிழலில் காயவைக்கவும் . 


இதிலொரு மாத்திரை எடுத்து முலைப்பாலில் உட் 
கொள்ளவும் . 

பத்தியம் : - தினந்தோரும் பசுவின் பால்சாதம் மாத்திரமே 
சாப்பிடவும் 


246 


231. ஜ்வர வீக்கங்களுக்கு " பேய்க்கருப்பங் 

கொழுந்து கஷாயம் 
பொல்லாத பேய்க்கருப்பங் கொழுந்து கடுக் 

காய்நெரிஞ்சிற் பொருநீர்முள்ளி 
வல்லாருஞ் செம்புளிச்சஞ் சந்தனஞ்சா 

ரணைவிழுவி வாய்ந்திலங்கும் 
நல்லாண்மை யிலைகளிவை சமபாக 

மாய்க்கூட்டி நயந்தேபின்னால் 
யெல்லாந்தான் பிசகாமல் சட்டமுடன் 
னெஞ்சுகந்தே யிடித்துத்தானே . 

310 


இடித்தெடுத்துச் சொன்னபடி தண்ணீரை 

விட்டெரித்தே யெட்டிலொன் றாய் 
வடித்ததிலே திட்டமொடு திப்பிலியை 

மென் பொடியாய் வளமாய்ப்போட்டுக் 
குடித்துவரி லுடலிலுற்ற சுர வீக்கம் 

வாடியப்பால் குணமேயாகும் 
படித்தபொருள் விரித்துரைசெய் தருமதுரை 

சரபேந்திரன் பகர்ந்தவாறே . 


311 


( இ - ள் ) பேய்க்கருப்பங்கொழுந்து 

கடுக்காய்த்தோல் 
நெருஞ்சிக்கொழுந்து 
நீர்முள்ளிச்சமூலம் 
செம்புளிச்சை 
சத்தனஇலை 
சாறணைவேர் 

விழுதியிலை 
இவைகளை வகைக்கு ஒருபிடி எடுத்துக் கல்லுரலிலிட்டு 
நசுக்கி , 16 பங்கு சுத்தஜலம் விட்டு அடுப்பில் மேலேற்றி எட்டில் 
ஒன்றாக்கி இறக்கவும் . 

இக்கஷாயத்துடன் திப்பிலிச் சூரணம் போட்டுச் சாப்பிட 
வும் . ஜ்வரத்துடன் கூடிய வீக்கங்கள் கரையும் . 


247 


232. பற்பல ஜ்வரங்களுக்கும் “ தூதுவளை 

வேராதிக் கஷாயம் 


தூதுவளை வேருபற்பா டகஞ்சிறுகாஞ் 

சோறிகோஷ்டந் துதிக்கும் சுக்கு 
மீது நற்திப் பிலிகோரைக் கிழங்குசிறு 

தேக்கு நில வேம்பிதெல்லா 
மோதுவகைக் கோரிரண்டு காசிடைசேர்த் 

திடித்ததிலே யொண்ணீர் தன்னில் 
கோதிலா திருபடிவிட்டேயுழக்சா 

கக்காய்ச்சிக் கொடுத்திடாயே .. 


312 


கொடுத்திட்டா லொன்றிரண்டு மூன்று நால்கு 

துளிகு நாள் குவவுங்காய்ச்சல் 
அடுத்திடும் சீரணத்தின் சுரமும்விடாச் 

சுரத்தினிடர் அப்பால் நீங்கும் 
விடுத்திடா மல்மூன்று நாளீந்தால் 

குளிரும் விடும் வேண்டி நெஞ்சிற் 
தொடுத்தபடி யே திடமாய் நாட்குநா 

ளுடல் பெருத்துத் துலங்குந்தானே . 


313 


( இ - ள் ) தூதுவளைவேர் 

பற்பாடகம் 
சிறுகாஞ்சோறிவேர் 
கோஷ்டம் 
சுக்கு 
திப்பிலி 
கோரைக்கிழங்கு 
சிறுதேக்கு 
நிலவேம்பு 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டுச் சுத்தஜலம் 
சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து , ஒரு 
உழக்காகச் சுண்டவைத்துச் சாப்பிடவும் . 


248 


தினந்தோருமோ , அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு தடவை 
யோ , மூன்று நாட்கொரு முறையோ அல்லது 4 நாட்களுக்கு 
ஒருமுறை வரும் ஜ்வரம் முதலானவைகளுக்கும் அஜீரண ஜ்வரங் 
களுக்கும் இக்கஷாயத்தை 3 நாட்களுக்குச் சாப்பிடவும் . குளிர் 
ஜ்வரங்களும் நீங்கும் . உடலும் பெருக்கும் . 


XXX 


233. பற்பல ஜ்வரங்களுக்கும் பற்பாடக விழுது 
அந்தநற்பற் பாடகத்தை யிளம் வெந்நீர் 

தனிலரைத்தே யதுசொற்திட்டம் 
பந்தமுட னரையெலுமிச் சங்காய்நேர் 

எருமைவெண்ணெய் பண்பாய்ச்சொல்வேன் 
சுந்தரஞ்செய் யோரெலுமிச் சங்காய்ச்சீ 

ரிவ்விரண்டுஞ் சுகமாய்க்கூட்டி 
யிந்தவண்ணம் பதினைந்து நாள் விடா 
மற்கொடுத்தா லியம்பக்கேளே . 

313 


இயம்பக்கே ளொன்றிரண்டு மூன்று நான் 

கேநாள்விட் டிடர் செய்மாறல் 
வியம் பெருமச் சுரங்களோடு குளிர்சுரமெல் 

லாந்தீர்ந்து விடுமேயப்பால் 
தயங்காம லுடல் பெருக்கும் பத்தியம 

தாய்வரவும் தரணியெங்கும் 
செயமருவு தருமநிறை யரசர் புகழ் 

சரபேந்திரன் செப்பும் வாறே . 


315 


( இ - ள் . ) பற்பாடகத்தை வெதுவெதுப்பான வெந்நீர் 

விட்டரைத்து எடுத்த 
விழுது 

* எலுமிச்சைப்பிரமாணம் 
எருமை வெண்ணெய் 
இவ்விரண்டையும் குழைத்து 15 

நாட்களுக்கு உட் 
கொள்ளவும் . 2 , 3 , 4 , நாட்களுக்கொருமுறை 

3 வந்து 


249 


வாதனை செய்யும் குளிர் ஜ்வரங்கள் தீரும் . உடலும் பெருக்கும் . 


பத்தியமாக இருக்கவும் . 


234. சகல ஜ்வரங்களுக்கும் விடத்தகரையாதி 

கஷாயம் 


நன்னயஞ்சேர் விடத்தகரைவேர் சாரணைவேர் 

சிற்றாமுட்டி நண்ணும்வேரும் 
யின்னமும் சீந் திற்கொடிசங் கம்வேர்கஞ் 

சாங்கோரை யெழிலாணாவேர் 
பன்னருங்கோரைக்கிழங்கு கற்றாழஞ் 

சருகுமயிர் மாணிக்கம்பின் 
பொன்னணியுங் கொன்றைமரப் பட்டைவில் வப் 
பட்டையவ்வேர் பொருந்தத்தானே . 


316 


பொருந்திவண் டூதுவளை வேர்ப்பட்டை 

துளசியின்வேர் புனல்முளளிவேர் 
திருந்து மிவை சமன்கூட்டி யாறுபடி 

நீர்விட்டுச் சீரகத்தோ 
டொருமைமிள கும்முடிந்திட் டேகாய்ச்சு 

மூன்றுபடி யுற்றாற்போட்ட 
மருந்தரைத்துக் கலந்துகஷா யங்கொடுத்தால் 

சகலசுர மாறிப்போமே . 


317 


( இ - ள் ) விடத்தகரைவேர் 

சாரணைவேர் 
சிற்றாமுட்டிவேர் 
சீந்திற்கொடி 
சங்கம்வேர் . 
கஞ்சாங்கோரை 
காட்டாமணக்கம்வேர் 


32 


250 


கோரைக்கிழங்கு 
கற்றாழஞ்சருகு 
மயிர்மாணிக்கம் 
பொற்கொன்றை மரப்பட்டை 
வில்வவேர் 
தூதுவளைவேர்ப்பட்டை 
துளசிவேர் 
புனலிவேர் 
முள்ளிவேர் 


இவைகளை 


ளை 

வகைக்கு ( 1 பலம் ) வீதமெடுத்துக் கல் 
உரலிலிட்டு நசுக்கிச் சின்னப்படி 3 படி , சுத்த ஜலம் விட்டு , 
அதனுடன் , சீரகமும் மிளகும் வகைக்கு 1 பலம் எடுத்துத் 
துணியில் முடிந்து போட்டு , அடுப்பின் மேலேற்றி 11 படி 
யாகும்வரை வற்றவைத்து இறக்கிக் கொள்ளவும் , 

தில் ஒரு உழக்குக் கஷாயம் எடுறது . மிளகையும் சீரகத் 
தையும் சுமார் ஒரு கொட்டைபாக்களவெடுத்து அரைத்துச் 
சாப்பிடவும் . 


தினம் 


சகலவித ஜ்வரங்களும் தீரும் . 


235 . 


சகல . ஜ்வரங்களுக்கும் “ கெந்தகாதி பற்பம் " 


நன்னயமாய்ச் சுத்திசெய்கெந்தகமிரதம் 

நேர்வாளம் நாபியல்லால் 
யின்னமனோ சிலைநறுவெங் கலிபற்பந் 

தாமிரத்தின் னெழிலாம்பற்பஞ் 
சொன்னபடி யரிதாரம் பலவகையும் - 

சமபாகஞ் சுகமாய்க்கூட்டி 
வன்ன நற்கை யாந்தகரைச் சாறுதனி !! 

லரைத்தெடுத்து வயணங்கேளே . 


318 


வயணமொடு குகையிலிட்டு மேலுமொரு 

குகைய தனால் வாயை மூடி 


251 


நயம்பெறவுஞ் சேலை மண்டாள் செய்துகுக் 

குடப்புடங்கள் நன்றாய்ப்போட்டு 
வியங்களொடு திட்டமதா யக்கினியிட் 

டேயெரித்து விளம்பும் வாறே 
யியல்புடனே யாறியபின் பத்தனையும் 

பொடியாக்கி யெடுத்திடாயே . 


319 


எடுத்ததனைச் சிதறாமல் லோர்சிமிழில் 

வைத்திடுவா யிடராய்த்தானே 
அடுத்தநவச் சுரங்களுக்குத் திட்டமொரு 

நான் குகுன்றி யளவே கொண்டு 
தொடுத்து வந்தால் சுரந்தீரும் பத்தியங்கள் 

தயிரனமுங் கொள்ளலாமே 
கொடுத்தபடி நடத்துதஞ்சைச் சரபேந்திர 

பூபதி தான் துதிசெய்வாறே . 


( இ - ள் ) சுத்தி செய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

பாதரசம் 
நேர்வாளம் 


நாபி 


மனோசிலை 


தாளகம் 


வெங்கலபற்பம் 
தாமிரபற்பம் 


வைகளையெல்லாம் சமபாகமெடுத்து முதலில் 

முதலில் இரசத் 
தையும் கெந்தகத்தையும் கல்வத்தினிலிட்டு அரைத்துக் கஜ்ஜலி 
செய்து பின்பு மற்றச் சரக்குகளையும் போட்டுக் கையாந்தகரைச் 
சாறுவிட்டு நன்றாக அரைக்கவும் . இதை வில்லைகளாகத் 
தட்டிக் காய்ந்தபின் ஒரு குகைதனிலிட்டு அதற்குத்தக்கபடி 
சில்லிட்டுச் சீலைமண் செய்யவும் . பின்பு குக்குட புடமிடவும் . 
( ஒருசாண் நீள , அகல , உயரமுள்ள புடம் ) தானாக ஆறிய 
பின்பு உள்ளிருக்கும் மருந்துச்சரக்கை எடுத்துப் பொடி செய்து 
வைத்துக்கொள்ளவும் . 


252 


புதிதான ஜ்வரங்களெனில் இதில் நான்கு குன்றியளவு 
எடுத்துப் ( பசுவின் பாலுடன் ) உட்கொள்ளவும் . ஜ்வரங்கள் 
தீரும் . 


பத்தியம் : - தயிர் சாதம் சாப்பிடவும் . 


236. பித்தகாசம் , ஜ்வரம் முதலானவைகளுக்குக் 

கொத்தமல்லிக் கடாயம் 
கொத்தமல்லி சுக்கு சிறு காஞ்சோறிவேர் 

நெல்லிக்காய் குளிர் தான்றிக்காய் 
சுத்தவிலா மிச்சையின்வே ரோடுவேலி 

முரண்டியல்லால் சூழ்சாதிக்காய் 
மொய்த்தகண்டங் கத்திரியுஞ் சமபாகங் 

காய்ச்சியதை முறையாயீந்தால் 
உத்தமமாம் பித்தகாசச் சுரங்களெல்லாம் 

321 
வாடியப்பா லோடிப்போமே . 


( இ - ள் ) கொத்தமல்லிவிதை 

சுக்கு 
சிறுகாஞ்சோறிவேர் 
நெல்லிமுள்ளி 
தான்றிக்காய்த்தோல் 
விலாமிச்சைவேர் 
வேலிமுரண்டி ( வேலிப்பருத்தி ) 
சாதிக்காய் 
கண்டங்கத்திரிவேர் 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு நசுக்கிச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரித்து , எட்டில் ஒன்றாக்கி இறக்கவும் 
இதனைப் பருகிவரப் பித்த ஜ்வரங்கள் , பித்த காசங்கள் 
முதலானவை தீரும் . 


253 


237. கப ஜ்வரத்திற்குப் பற்பாடகாதி கஷாயம் 


சுந்தரப்பற் பாடகந்திப் பிலிமிளகு 

நிலவேம்பு சுக்குகோஷ்டம் 
அந்தமுத்தக் காசுசிறு வழுதலைவேர் 

தூதுவளை யவ்வேரல்லால் 
பந்தமுள சிறுதேக்கு நல்லசிறு 

காஞ்சோறிவேர் பண்பாய்நீண்டு 
சந்தநிறை யச்சீந்திற் கொடிகளிவை 

சமங்கூட்டி சட்டங்கேளே . 


322 


சட்டமதா யிடித்தெடுத்து முந்நாழி 

தண்ணீரைச் சரியாய்ப்பின்பு 
விட்டதனிற் மூவிரற்கொண் டத்தூளிட் 

டுழக்காக லே தான்காய்ச்சித் 
திட்டமுட னே கொடுத்தா லாயிகச்சி 

ரந்தீருந் தினமும் நல்லோர் 
யிட்டபந்து சூழ்சபைவாழ் சரபேந்திர 

பூபதிதா னியம்பும்வாறே 


323 


( இ - ள் ) பற்பாடகம் 

திப்பிலி 
மிளகு 
நிலவேம்பு 
சுக்கு 
கோஷ்டம் 
கோரைக்கிழங்கு 
சிறுகத் திரிவேர் 
தூதுவளைவேர் 
கண்டுபாரங்கி 
சிறுகாஞ்சோறிவேர் 
சீந்திற்கொடி 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்துக் கல்லுரலி 
லிட்டு இடித்து வைத்துக்கொண்டு அதில் மூவிரற் கொண்ட 
தூள் ஒரு பாத்திரத்தில் போட்டுச் சுத்த ஜலம் சின்னப்படி 1 


254 


விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்கு ஆகும் வரை வற்ற 
வைக்கவும் , இதனைப் பருகிவரக் கப ஜ்வரங்கள் தீரும் . 


238 . 


கப ஜ்வரங்களுக்குத் தூதுவளை வேர் 

கஷாயம் 


தூதுவளை வேர்சீந்திற் றண்டுசிறு 

காஞ்சோறிவேர் துய்யகோஷ்டம் 
ஓதுமுத்தக் காசுபற்பா டகமிளகு 

சிறுதேக்கோ டுயர்ந்தசுக்கு 
மீதுசிறு வழுதலைவேர் நிலவேம்பு 

திப்பிலியு மேன்மைதாகிங் 
கோதுபடா பலவகையு மேசமதை 

வைத்திடித்துக் கூட்டுவாயே 


324 


கூட்டுவா யிரு நாழி நீரதிலே 

மூன்றுவிரற் கொண்டதூளைப் 
போட்டு நன்றா யெரித்ததனைக் காய்ச்சியப்பால் 

வடித்தெடுத்துப் புகன்றவாறே 
நீட்டுழக்கிற் பிசகாம லிப்படியே 

செய்து வந்தால் நித்தந்தான் முன் 
வாட்டுமல்லா யிகச்சுரமுந் தப்பாம 

லொப்புடனே வாசியாமே . 


325 


இ - ள் ) தூது வளைவேர் 

சீந்திற்கொடி 
சிறுகாஞ்சோறிவேர் 
கோஷ்டம் 
பற்பாடகம் 


மிளகு 
சிறுதேக்கு 
சுக்கு 


255 


சிறுகத் திரிவேர் 
நிலவேம்பு 
திப்பிலி 


வராகனெடை 


னடை 


வைகளை வகைக்கு 2 வரா 

வீதமெடுத்துச் 
சூரணமாக்கி 

வைத்துக் கொள்ளவும் . மூவிரல் கொண்ட 
அளவெடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுச் சுத்தஜலம் சின்னப் 
படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்கு ஆகும் 
வரை வற்றக் காய்ச்சவும் . இதனைப் பருகி வரக் கப ஜ்வரங்கள் 
தீரும் . 

குறிப்பு : - இக்கஷாயமும் , இதற்குமுன் கூறப்பட்ட 
கஷாயமும் ஒன்றேதான் . ஆனால் , செய்யுட்கள் பாட பேதம் 
உள்ளன . 


239 . 


கப ஜ்வரத்திற்குக் கொத்தமல்லியாதி 

கடாயம் 


சொன்னகொத்த மல்லிநெல்லி முள்ளிசிறு 

காஞ்சோறிவேர் சுக்குவாச 
வன்னமுத்தக் காசரத்தை சிறுதேக்கு 

பேர் முட்டி வல்வேர்மஞ்சள் 
நன்னயவட் டத்திருப்பி வேர் தூது 

வளைவேர் நன்னாரிவேரும் 
பின்னறுந்திப் பிலி தான்றிக் காய் நிலவேம் 

பிவைகளெலாம் பேசக்கேளே . 


326 


பேசக்கே ளோர் வகைக்கு யிரண்டது 

வராகனெடை பிசகிடாம 
லேசரியாய்ச் சேர்த்திடித்துத் தினமிருவ 

ராகனெடை யே தூள் போட்டு 
நேசமுடன் காய்ச்சியுழக் குண்டிடிலா 

யிகச்சுரமும் நீங்கும் நன்றாய் 
போசலகு லாதிபதி சரபேந்திர 

பூபதிதான் புகன்வாறே , 


327 


256 


( இ - ள் ) கொத்தமல்லிவிதை 

நெல்லிமுள்ளி 
சிறுகாஞ்சோறிவேர் 


சுக்கு 


கோரைக்கிழங்கு 
சிற்றரத்தை 
சிறுதேக்கு 
பேராமுட்டிவேர் 
மஞ்சள் 
வட்டத் திருப்பி வேர் 
தூதுவளைவேர் 
நன்னாரிவேர் 
திப்பிலி 
தான்றிக்காய்த்தோல் 
நிலவேம்பு 


முதலான சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை வீதம் 
எடுத்து இடித்து ஒரு 



டித்து ஒரு டப்பி பில் வைத்துக்கொள்ளவும் தினம் 
வேளை ஒன்றுக்கு 2 வராகனெடைத் துளெடுத்துச் கத்தஜலம் 
சின்னப்படி , விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகுமட்டும் 
வற்றவைத்து இறக்கவும் . இதனைப் பருகிவரக் கப ஜ்வரங்கள் 
தீரும் . 


240. வாத பித்த ஜ்வரத்திற்குச் சந்தனாதி கஷாயம் 
சந்தனங்கோ ரைக்கிழங்கு வெட்டிவே 

ரிலுப்பையின் பூ தாமரைப்பூ 
கந்தவிலா மிச்சைநெய்தற் கிழங்கு முந்திரி 

கைப்பழம்செங் கழுநீர் மேவும் 
அந்த நற்கி ழங்கீச்சம் குருத்து வெள்ளி 

லோத்திரமு மண நன்னாரி 
பந்தமுள நேர் நெல்லிப் பருப்புமிந்த 

328 
வகைமுழுதும் பகரக்களே , 


257 


பகர்ந்தபடி பேயிடித்துக் கொண்டதில் நன் 

னீரை வீட்டுப் பண்பாய்க்காய்ச்சி 
சுகந்தநற் றேன் சர்க்கரை கஷாய்மதி 

லேகலந்து சுகமாயீந்தால் 
அகலாத வாதபித்தந் தொந்திக்குஞ் 

சுரமயக்க மகலுங்கண்டாய் 
திகழுறும் தஞ்சையில் வாழ் சரபேந்திர 

பூபதி சொற் திட்டந்தானே . 


329 


( இ - ள் ) சந்தனத்தூள் 

கோரைக்கிழங்கு 
வெட்டி வேர் 
இலுப்பைப்பூ 
தாமரைப்பூ 
விலாமிச்சை வேர் 
நெய்தல் கிழங்கு 
திராக்ஷைப்பழம் 
செங்கழுநீர்க்கிழங்கு 
ஈச்சங்குருத்து 
வெள்ளிலோத்திரப்பட்டை 
நன்னாரிவேர் 
நெல்லிப்பருப்பு 


வைகளை வகைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்து ஒன்று 
இரண்டாக இடித்து ஒரு பாத்திரத்திலிட்டுச் சுத்தஜலம் சின்னப் 
படி 1 விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காக வற்றவைத்து 
வடிகட்டிக்கொண்டு , இதனுடன் தேனும் , சர்க்கரையும் போட்டுப் 
பருகவும் , 


வாத பித்த ஜ்வரங்களும் , மயக்கங்களும் தீரும் . 


* 


33 


258 


241. விஷம ஜ்வரம் , சீத ஜ்வரங்களுக்கு “ வெருகங் 

கிழங்கெண்ணெய் 


பகர்விருகங் கிழங்குசமூ லம்பலந்தான் 

பதினாறு பண்பாங்காடி 
சுகமாக நாலுபடி விட்டெரித்த 

ரைப்படியாய்ச் சுண்டக்காய்ச்சி 
யிகழாதநல் லெண்ணெயோர் படியாட்டுப் 

பாற்படிதா னிதுவல்லாமற் 
புகரில்விரு கங்கிழங்கு நாலுபலங் 

கொண்டுவந்து பொருந்தத்தானே. 


3.30 


பொருந்தவுமே முன்னாட்டுப் பாலிலரைத் 

தெண்ணெய்தனிற் போட்டுப்பின்பு 
திருந்தவு மொன் றாய்க்கலந்து பக்குவமாய்க் 

காய்ச்சிவடித் தேயிவ்வண்ணம் 
வருந்தாமற் தலைமூழ்கி னால்விஷமச் 

சீதஜ்வரம் வாசியாகும் 
தருமதுரை தஞ்சையில்வாழ் சரபேந்திர 

பூபதிசொல் தண்மைதானே . 


331 


( இ - ள் ) வெருகங்கிழங்குசமூலம் ( இடித்தது ) 16 பலம் 
காடி 

2 சின்னப்படி 


இவ்விரண்டையும் ஒன்று சேர்த்து அடுப்பின் மேலேற்றி 
அரைப்படி கஷாயமாகும்வரை சுண்ட வைக்கவும் . 


இதனுடன் , 


சுத்தமான நல்லெண்ணெய் சின்னப்படி 1 
ஆட்டுப்பால் 


இவ்விரண்டையும் சோத்து விருகங்கிழங்கு 4 பலத்தை 
ஆட்டுப்பால் விட்டரைத்து அதனுடன் குழப்பி அடுப்பின் மேல் 
ஏற்றி எரித்துப் பக்குவமாக இறக்கவும் . 


259 


இத்தைலத்தைத் தலையில் தேய்த்து முழுகிவர விஷம 
ஜ்வரங்கள் . சீத ஜ்வரங்கள் முதலானவைகள் தீரும் . 


242. அஸ்தி ஜ்வரத்திற்குச் சவுட்டுமண் தைலம் 


அந்தமுள்ள நல்லெண்ணெயோர் படிசவுட்டு 

மண்ணினன்னீ ரதுகேள் நன்றாய் 
பந்தமுட னொருபடியோ ராறுபடி 

முள் முருக்கம் பட்டைகோஷ்டம் 
சந்தனமிந் துப்புமஞ்சள் மரல்கிழங்கு 

சரளதேவ தாரஞ்சுக்கு 
சுந்தரசே ரதிமதுரந் திப்பிலிசிற் 

றரத்தையல்லாற் சொன்னதாமே . 


332 


சொன்ன விலா மிச்சைசிற்றா முட்டியவ்வேர் 

கொம்பரக்குச் சூழ்நன்னாரி 
வன்னமணிக் கடலினுரை யோர்வகைக்குக் 

காற்பலந்தான் வளமாய்க்கூட்டி 
யின்ன திடித் தெண்ணெயிலிட் டெரித்தொருநா 

ளிட்டொருநா ளேதான் பூசி 
நன்னமாய்க் குளித்துவந்தால் அத்திசுர 

மத்தனையும் நன்மையாமே . 


333 


இ - ள் . ) சுத்தமான நல்லெண்ணெய் 

சவுட்டுமண் 

ஜலம் 
இவைகளை ஒன்று கலந்து , அதனுடன் 


1 படி 
1 படி 
6 படி 


முள்முருக்கம்பட்டை 
கோஷ்டம் 
சந்தனத்தூள் 
இந்துப்பு 
மஞ்சள் 


260 


மருள் கிழங்கு 
சரள தேவ தாரு 
சுக்கு 
அதிமதுரம் 
திப்பிலி 
சிற்றரத்தை 
இலாமிச்சைவேர் 
சிற்றாமுட்டிவேர் 
கொம்பரக்கு 


நன்னாரிவேர் 


கடல் நுரை 


முதலான சரக்குகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்து 
இடித்துச் சூரணித்து எண்ணெயுடன் குழப்பியெரித்துப் பதத்தில் 
வடிக்கவும் . 


இந்தத் தைலத்தைத் தலையில் தேய்த்து ஸ்நானம் செய்ய 
வும் . இவ்வாறு 2 நாட்களுக்கொருமுறை செய்யவும் . அஸ்தி 
ஜ்வரங்கள் தீரும் . 


243. வாத கப ஜ்வரங்களுக்குச் சுக்காதிக் 

கஷாயம் 


சுக்குகடுக் காய்தான்றிக் காய்கடுக 

ரோகிணியுஞ் சூழ்வேப்பீர்க்குப் 
பக்குவமா யிலங்குநெல்லிக் காய்சீந்தில் 

கொடியி தலாற் பண்பாய்க்கைப்பே 
யொக்குமந்தப் பேய்ப்புடலிவ் வகைசமபா 

கங்காய்ச்சி யுயர்தேன்குத்தி 
தக்கும் வண்ண மீய்ந்திடி லிவ்வாத 

கபச்சுரந்த னக்குத்தானே . 


334 


261 


( இ - ள் ) சுக்கு 

கடுக்காய்த்தோல் 
தான்றிக்காய்த்தோல் 
கடுகரோகிணி 
வேப்பீர்க்கு 
நெல்லிமுள்ளி 
சீந்தில்கொடி 
பேய்ப்புடல் 


இவைகளை வகைக்கு ( 2 வராகனெடை ) வீதமெடுத்து 
இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி 1 விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எட்டிலொன்றாகும் வரை வற்றவைத்து இறக்கவும் . இக்கஷாயத் 
துடன் சுத்தமான தேன் சிறிதுவிட்டுச் சாப்பிட வாத 
ஜ்வரங்கள் நீங்கும் . 


244. வாதம் , பித்தம் முதலான தோஷங்களினால் 
ஏற்படும் பல வியாதிகளுக்குஞ் சீதேவி செங்கழுநீர் 

எண்ணெய் 


சுந்தரச்சீ தேவியார் செங்கழுநீர் 

சாறு தனிற் சொல்லோர் நாழி 
பந்தநற்சீந்திச்சாறு நாழியுரி 

நெய்யெண்ணெய்தா னதுநெய்க்கொப்பா 
யிந்தவகைச் சாற்றினிலே யதிமதுரம் 

வெட்டியே ரெழில்மஞ்சிட்டி 
பந்தவிலா மிச்சையின் வேர் சந்தனஞ்செஞ் 

சந்தனமேல் பகருவேனே . 


335 


பகாதேவ தாரமகில் நாகப்பூப் 

பச்சிலைநண் பண்பாங்கோஷ்டம் 
சுசந்தருநெய் தற்கிழங்க ரத்தைசடா 

மாஞ்சிலொடு சூழ்நன்னாரி 


262 


புகரில்குருக் கத்திமலர் யிலவங்க 

மிலவங்கம் போன்றபத்திரி 
யிகழாமற் பெருங்குறும்பை திப்பிலிதா 

மரைவளைய மின்னந்தானே . 


336 


இன்னமும் பொன் மெழுகுசிற்றா முட்டியவ்வேர் 

நன்னயமா மிசைத்தேன் சோர 
வன்னத்தா மரையரும்பு கடுகரோ 

கணியேலம் வளர்கச்சோலம் 
அன்னசத குப்பையிவை வகைக்கொருகா 

செடைபால்விட் டரைத்தெடுத்தே 
பின்னந்கப் பசுவின்பா லிரண்டுபடி 

விட்டு நன்றாய்ப் பேசக்கேளே . 


337 


பேசக்கேள் மெல்லமந்தாக் கினியாகக் 

காய்ச்சிவடி பிசகிடாமல் 
பூசுடம்பில் வாதபித்தம் விஷஞ்சன்னி 

வாத ஜ்வரம் பொருந்தா தப்பால் 
லேசரண வகையெரிவு தலைநோயும் 

வாசிய தா மெழில் சேர் தஞ்சை 
வாசனொப் பாயிலங்குஞ் சரபேந்திர 

பூபதிசொல் வண்மையாமே . 


338 


-- 


- 


( இ - ள் ) சீதேவி செங்கழுநீரீச்சாறு 

சீந்தில் கொடிச்சாறு 
பசுவின் நெய் 

நல்லெண்ணெய் 
இவைகளை ஒன்று கலந்து 


சின்னப்படி : 
சின்னப்படி . 
சின்னப்படி 1 
சின்னப்படி ! 


- 


அதிமதுரம் 
வெட்டிவோ 
மஞ்சிஷ்டா 
விலாமிச்சைவேர் 
சந்தனத்தூள் 
செஞ்சந்தனம் 


263 


தேவதாரம் 
அகில்கட்டை 
சிறுநாகப்பூ 
பச்சிலை 
கோஷ்டம் 
நெய்தல் கிழங்கு 
சிற்றரத்தை 
சடாமாஞ்சில் 
நன்னாரிவேர் . 
குருக்கத்திப் புஷ்பம் 
கிராம்பு 
இலவங்கப்பத்திரி 
பெருங்குறும்பை 
திப்பிலி 
தாமரையிலையினுட்சுருள் 
பொன் மெழுகு 
சிற்றாமுட்டிவேர் 
தாமரை மொட்டு 
கடுகரோகிணி 
ஏலக்காய் 
கச்சோலம் ( பூலாங்கிழங்கு ) 
சதகுப்பை 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்துப் 
பசுவின் பால் விட்டு நன்றாக அரைத்து , பசுவின் பால் சின்னப் 
படி ஒன்றுடன் குழப்பி , சாறுகூட்டிய நெய்யையும் சேர்த்து 
அடுப்பின் மேலேற்றி ( மந்தாக்கினியாக ) எரித்துப் பதத்தில் 
இறக்கவும் . 


இத்தைலத்தைத் தலையிலும் உடம்பிலும் பூசிவர வாத 
பித்த ஜ்வரம் , விஷங்கள் , ஜன்னி வாத - ஜ்வரம், கைகாலெரிவு 
தலை நோய் முதலான ரோகங்கள் தீரும் . 


264 


254. வாத பித்த ஜ்வரங்களுக்கு இலுப்பைப்பூக் 


கஷாயம் 


நல்லிலுப்பைப் பூப்பொன்மெழு கதிமதுரம் 

பன்னீர் நன்னாரிவேரு 
நெல்லிமுள்ளி யிருவேலித் தண்டுந்தா 

மரைவளையம் நெய்தல்வாசம 
புல்லிய தா மரைத்தாது சந்தனம்வி 

லாமிச்சை புதுசாதிக்காய் 
யெல்லியமுத் தக்காசு வெள்ளிலோத் 

திரமிதலா லியம்பக்கேளே , 


336 


இயம்புகின்ற பேரீச்சம் பழத்தினோடு 

சமபாக மெல்லாங்கூட்டி 
தயங்காம லிருநாழி தண்ணீர்விட் 

இழக்காகத் தானே காய்ச்சி 
நயந்தருஞ்சர்க் சரைதேனுங் கலந்து தையத் 

தினிற்கொடுத்தால் நண்ணும்பித்தம் 
உயர்வாதஞ் சுழிதாக மிவ்வகைச்சு 

ரங்களெல்லாமோடிப்போமே . 


340 


( இ - ள் ) இலுப்பைப்பூ 

பொன்மெழுகு 
அதிமதுரம 
ரோஜாப்பூ 
நன்னாரிவேர் 
நெல்லிமுள்ளி 
வெட்டிவேர்த்தண்டு 
தாமரையிலையினுட்சுருள் 
நெய் தல்கிழங்கு 
தாமரைத் தூது 
சந்தனத்துள் 
இலாமிச்சைவேரி 
சாதிக்காய் 
கோரைக் கிழங்கு 


265 


வெள்ளிலோத்திரம் 
பேரீச்சம்பழம் 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்து ஒன்றி 
ரண்டாக இடித்து 

பாத்திரத்திலிட்டுச் , சுத்த ஜலம் 
சின்னப்படி 1 விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் 

வற்ற வைக்கவும் . பின்பு கஷாயத்தை வடிகட்டிச் 
சர்க்கரை , தேன் இவ் விரண்டையும் கூட்டி விடியற்காலையில் 
சாப்பிடவும் . 


பித்த ஜ்வரங்களும் , வாத ஜ்வரங்களும் தா கமுந்தீரும் . 


246. நாட்பட்ட ஜ்வரத்திற்குச் சீதேவிச் செங்கழு 

நீரெண்ணெய் 


நன்னயமி குந்திலங்குஞ் சீதேவி 

யார்சாறு நாழிநெய்தான் 
பின்னதுரி யெண்ணெயுரி யிம் மூன்றுங் 

கலந்ததிலே பிசகாவண்ணம் 
மன்னும் வெட்டி வேர்கடுக ரோகிணிசந் 

தனமுமதி மதுரம்நான்கா 
யில்னவகை யொன்றினுக்கு நான் கதுவ 

ராகனெடை யிடித்துத்தானே . 


341 


இட்டரைத்தெல் லாக்கூட்டிப் பக்குவமாய்க் 

காய்ச்சிவடித் தெடுத்துவைத்துச் 
சட்டமதாய் தலையுடம்பிற் பூசியுள்ளுக் 

குக்கொடுத்தால் சார்ந்துகொண்டே 
விட்டகலாச் சுரம்பழய சுரங்களிவை 

வாசியதாம் வேந்தர் நல்லோ 
ரட்டதிசை போற்றுதஞ்சைச் சரபேந்திர 

பூபதிசொல் லமுதந்தானே . 
34 


342 


266 


சின்னப்படி - 

. 
- 


-ள் . ) சீதேவிச் செங்கழுநீர்ச்சாறு 

பசுவின் நெய் 

நல்லெண்ணெய் 
இவைகளை யொன்றுகலந்து , 

வெட்டிவேர் 
கடுகரோகிணி 
சந்தனத்தூள் 
அதிமதுரம் 


வைகளை வகைக்கு 4 வராகனெடை வீதமெடுத்து 
இடித்து க்ஷ சாறுவிட்டு நன்றாக அரைத்துச் சாறு கூட்டிய 
எண்ணெயுடன் குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பக்குவமாக்கி இறக்கவும் . 


இத்தைலத்தை தலையிலும் , உடம்பிலும் பூசிக்கொண்டு 
ஸ்நானஞ் செய்யவும் . நாட்பட்ட ஜ்வரங்கள் தீரும் . 


B 


247. 


வாத பித்த ஜ்வரங்களுக்கு முஸ்தாதிக் 

கஷாயம் 


பொன்னணிகோரைக்கிழங்கா மணக்கின் வேர் 

தக்காளி பொருந்தும்வேரும் 
சொன்னறுஞ்சீந் திற்கொடியல் லால்வேலி 

முரண்டியொடு சுக்கும் நேராய் 
ன்னவகை தானிடித்தெடுத்து நன்றாய்க் 

காய்ச்சிவடித் தீய்ந்தேவந்தால் 
முன்னரந்த வாதபயித் தியசுரமெல் 
லாங்கலங்கி முறிந்து போமே . 


343 


( இ - ள் ) கோரைக்கிழங்கு 

ஆமணக்கம்வேர் 
தக்காளிவேர் 
சீந்திற்கொடி 


267 


வேலிப்பருத்திவேர். 


சுக்கு 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை எடுத்து இடித்துச் 
சுத்த ஜலம் சின்னப்படி 3 விட்டு அடுப்பில் மேலேற்றிக் 
கொதிக்கவைத்து எட்டிலொன்றாச்கி இறக்கவும் . இக்கஷா 
யத்தைப் பருகிவர வாத ஜ்வரங்கள் தீரும் . 


** 


248. வாதபித்த ஜ்வரத்திற்குச் சந்தனாதி கஷாயம் 


சந்தனந்தா மரையரும்பு பூவிலுப்பைப் 

பூபேரீச்சம் பழம்பின் 
பந்தவெள்ளி லோத்திரம் நன் னாரியின்வே 

ரோர்வகைக்குப் பகரக்கேளாய் 
அந்தமுட னிரண்டதுகா செடைகூட்டி 

யிருபடி நீ ரதனிற்காய்ச்சி 
முந்தவுழக் காக்கியுண்டால் வாதபித்தஞ் 

சேர்ந்தசுர முறிந்துபோமே . 


344 


( இ - ள் . ) சந்தனத்தூள் 

தாமரைமொட்டு 
இலுப்பைப்பூ 
பேரீச்சம்பழம் 
வெள்ளி லோத்திரம் 
நன்னாரிவேர் 


. 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்து , 
இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பிள் 
மேலேற்றி எரித்து ஒரு உழக்கான பின்பு இறக்கவும் . 

இதனைப் பருகிவர வாத பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


XXXX 


268 


249 . 


பற்பல ஜ்வரங்களுக்கும் " கெந்தகாதி 

மாத்திரை 


செந்தகந்தா ளகமிரதம் நாபிமனோ 

சிலையுமன்றி கிளர் வெங்காரம் 
சந்தநிரை திரிகடுகு திப்பிலியிவ் 

வகைமுழுதுஞ் சமதைகூட்டி 
அந்தநற்கை யாந்தகரைச் சாற்றிலிரு 

சாமமரைத் தப்பால்பின்னால் 
சுந்தரஞ்சேர் வெள்ளைச்சா றணைச்சாற்றி 

லிருசாமஞ் சொன்னவாறே . 


345 


சொன்னபடி யரைத்தெடுத்துக் குன்றி நிக 

ராய்குளிகை சுகமாய்ச் செய்து 
நன்னயஞ்சேர் நிழலதில் தானுலாத்திக் 

கொண்டெடுத்து நாளுமீய்ந்தால் 
முன்னடல் செய்யும் வயிற்றுக் கட்டுமற்றச் 

சுரங்களுடமு ரண்டிதெல்லாம் 
அன்னமிடும் புண்ணியவான் றன் வினைபோ 

லேகலங்கி யகன்றுபோமே , 


346 


( இ - ள் . ) கத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

தாளகம் 
பாதரசம் 


நாபி 


மனோசிலை 
பொரித்த வெங்காரம் 


சுக்கு 


மிளகு 
இவைகள் வகைக்கு 1 வராகனெடையும் 

திப்பிலி 2 


எடுத்து , முதலில் ரசத்தையும் செந்தகத்தையும் சேர்த்து 
சல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்யவும் , 


269 


பின்பு மற்ற சரக்குகளைப் போட்டுக் கையாந்தகரைச் சாறு 
விட்டு 2 ஜாமங்கள் அரைக்கவும் . மறுபடியும் வெள்ளைச் 
சாறணைச்சாறுவிட்டு 2 ஜாமங்கள் வரை அரைத்துக் குன்றி 
மணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர 
வைக்கவும் . 


இதிலொரு மாத்திரை எடுத்து ( வெந்நீருடனுட் ) கொள்ள 
வயிற்றுக் கட்டுகள் , ஜ்வரங்கள் முதலானவை தீரும் . 


250. பற்பல ஜ்வரங்களுக்கும் திரிகடுகாதி 

மாத்திரை 


சட்டமுயர் திரிகடுகு திரிபலைகெந் 

தகஞ்சூதஞ் சங்கமொப்பாய் 
திட்டமுள்ள வெண்கார மிந்துப்புஞ் 

சமங்கூட்டித் தேர்ந்தேசுத்தி 
யிட்டந்த நேர்வாள முஞ்சமதை 

யாய்ச் சேர்த்தே யெல்லாமந்த 
மட்டர் நல் லெலுமிச்சம் பழச்சாற்றி 

லேயரைப்பாய் மருவத்தானே . 


347 


மருவத்தா னரைத்தெடுத்துக் குன்றி நிக 

ராய்க்குழிகை மகிழ்ந்தேசெய்து 
ஒருமையுட னே நிழலிற் தப்பாம 

லிப்படியே யுலர்த்திக்கொண்டு 
பருவமதா யனுபான மறவாம 

லோர் குளிகை பண்பாயீந்தால் 
கருவிலுற்ற கட்டுமத்தச் சுரங்களெல்லாம் 

வீட்டோடுங் கலங்கித்தானே . 


348 


( இ - ள் ) சுக்கு 

திப்பிலி 


270 


மிளகு 


கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 
தான்றிக்காய்த்தோல் 
சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 

பாதரசம் 
பொரித்த இந்துப்பு 

வெங்காரம் 


சங்கு 
சுத்திசெய்த நேர்வாளப்பருப்பு 


முதலான சரக்குகளை வகைக்கு 1 வராகனெனட 

னனட வீதம் 
எடுத்துத் தூள் செய்து கொண்டு, முதலில் இரசத்தையும் கெந்த 
கத்தையும் கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலியாக்கிப் 
பின் மற்ற தூளைப்போட்டு எலு மிச்சம் பழச்சாறுவிட்டு 
நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரை 
களாக உருட்டி நிழலில் காயவைக்கவும் . தக்க அனுபானத்தில் 
( வெந்நீர் . கஷாயம் முதலியன ) ஒரு மாத்திரையை விழுங்கப் 
பற்பல ஜ்வரங்களும் தீரும் . 


* = * = X 


251. வாத பித்த ஜ்வரத்திற்குச் சந்தனாதி 

கஷாயம் 


சந்தனந்தா மரைத்தாது பெருங்குமிழ்தா 

மரைவளையஞ் சார்ந்தகோரை 
அந்தநற் கிழங்குவெள்ளி லோத்திரம் நெல் 

லிப்பருப்பு மதுவுமல்லால் 
நந்தவில்லா முந்திரிகைப் பழம் பேரீச் 

சம்பழம் நன்னாரிவேரும் 
பந்தமுள்ள செங்கழுநீர்க் கிழங்குவெட்டி 
வேர்த்தண்டு பாங்காய்த்தானே . 


349 


271 


பாங்கான நல்லிலுப்பைப் பூவிலா 

மிச்சையிவை பண்பாய்க்கேளு 
நீங்காமல் வகைக் கொருகா செடை கூட்டி 

யிடித்தெடுத்து நீரிற்றானே 
யாங்காகும் படியிரண்டு விட்டுழக்காய்க் 

காய்ச்சியுண்டா லப்பாலந்த 
தீங்கான வாதபித்தந் தொந்திக்குஞ் 
சுரங்களெல்லாந் தீர்ந்துபோமே . 


350 


( இ - ள் . ) சந்தனத்தூள் 

தாமரைத் தாது 
பெருங் தமிழ்வேர் 
தாமரையிலைனுட்சுருள் 
கோரைக்கிழங்கு 
வெள்ளிலோத்திரம் 
நெல்லிப்பருப்பு 
திராக்ஷைப்பழம் 
பேரீச்சம்பழம் 
நன்னாரிவேர் 
செங்கழுநீர்க்கிழங்கு 
வெட்டிவேர் 
இலுப்பைப்பூ 
லாமிச்சைவேர் 


வைகளை வகைக்கு 1 வேராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் , சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்று 
விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒ 

மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை எரித்து 
இறக்கி வடிக்கட்டிச் சாப்பிடவும் . வாத பித்த ஜ்வரங்கள் 
தீரும் . 

* 55 * 


252. ஜ்வரங்களுக்குச் சாதீபலாதி மாத்திரை " 
சாதிக்காய் நாபியரி தாரமனோ 

சிலைசாந்தஞ் சாரிந்துப்பு 


272 


தீதில்லாத் திப்பிலிக டுகரோ 

கணிநற்சி றுநாகப்பூ 
நீதியுள்ள திரிகடுகு திரிபலை 

கிராம்பினொடு நேர்வாளந்தான் 
ஓதிடும்வ கைசமன் கூட் டியிஞ்சிச் 

சாற்றினிலே யுகந்து நாளே . 


351 


உகந்தரைத்துக் குன்றி நிகர் குளிகை செய்து 

நன்னிழலி லுலர்த்திக்கொண்டே 
அகந்தயங்கா மல்வா தச் சுரத்தினுக்கு 

நொச்சியிலை யாங்கஷாயந் 
திகந்தபித்தச் சுரத்தினுக்குச் சுக்குசிற்றா 

முட்டிதனி லெரித்துக்காய்ச்சிப் 
பகர்ந்தபடி கொடுத்துவந்தால் பித்தசு 

ரங்களெல்லாம் பறந்துபோமே . 


352 


( இ - ள் . ) சாதிக்காய் 
சுத்திசெய்த நாபி 

தாளகம் 
மனோசிலை 

காந்தம் 
பொரித்த இந்துப்பு 
திப்பிலி 
கடுகரோகிணி 
சிறுநாகப்பூ 
சுக்கு 
திப்பிலி 


மிளகு 


கடுக்காய்த்தோல் 
நெல்லிமுள்ளி 
தான்றிக்காய்த்தோல் 
கிராம்பு 
சுத்தி செய்த நேர்வாளம் 


273 


இவைகளை வகைக்கு ஒரு வராகனெடை எடுத்துக் கல்வத் 
திலிட்டுத் தூளாக்கி , இஞ்சிச்சாறு விட்டு ஒருநாள் முழுவதும் 
அரைத்துக் குன்றிமணிப் பிரமானமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டிக்கொள்ளவும் . இவைகளை நிழலில் உலர்த்திக்கொண்டு 

ஜ்வரமானால் நொச்சி இலைக் கஷாயத்திலும் . 
பித்த ஜ்வரமானால் சுக்கு , சிற்றாமுட்டி இவ்விரண்டையும் 
சேர்த்துத் தயாரித்த கஷாயத்திலும் ஒரு மாத்திரை சாப்பிட 
வும் . அவைகள் தீரும் , 


253. அஸ்தி ஜ்வரத்திற்குக் கூஷ்மாண்டம் 

கண்டம் 


இங்கி தஞ்சேர் பூசணிக்காய் மேற்றோலு 

முள் விரையு மெடுத்துப்போட்டு 
பங்கம்வரா மற்சிறுகச் சிறுகவரித் 

துலர்த்துவற்றப் பலந்தானூறு 
சங்கையில்லா மல்பசுவின் நெய்நாழி 

கொஞ்சங்கொஞ்சந் தானேவாரல் 
அங்கந்தச் சட்டி தனி லிட்டு நெய் விட் 

டேவறுத்தே யப்பாற்றானே . 


353 


அப்பால் திரி கடுகுவகை யினுக்கொவ்வோர் 

பலஞ்சீர கமீதல்லால் 
கொப்பாருமி லவங்கப்பட் டையிலவங் 

கப்பத்திரி கொத்தமல்லி 
தப்பாமலோர் வகைக்கரைப் பலஞ்சேர்த் 

திடித்து நன்றாய்த் தானேயெல்லாம் 
ஒப்பாய்வத் திரகாய மிட்டெடுத்துக் 

கொண்டுபின்னா லோதக்கேளே . 


354 


ஓதக்கேள் வெண்சீனி சர்க்கரையில் 

நாலுபல முயர்தேனாழி 
35 


274 


மீதந்தச் சூரணமும் பிசரியொன்றாய் 

கூட்டியதை மிதமாய்க்காலை 
நீதமொரு முக்கழஞ்சு உண்டுவந்தா 

லத்திசுரம் நீருவெட்கை 
வாதனை செய்யுளமாந்தை யுட்டணமுஞ் 

சட்டமதாய் வாசியாமே . 


355 


( இ - ள் ) நன்றாக முற்றிய பூசணிக்காயைக் கொண்டு வந்து . 
மேல்தோலையும் , 

உள் விரையையும் நீக்கிவிட்டு , சிறு சிறு 
துண்டுகளாக அரிந்து நன்றாகப் பிழிந்துவிட்டு உலர்த்தவும் .. 
இம்மாதிரியாக எடுத்த சதுப்பு 100 பலத்தை எடுத்து பசுவின் 
நெய் சின்னப்படி 1 விட்டுப் பொன் வறு லாக வறுத்துக் 
கொள்ளவும் , பின்பு , 


1 பலம் 


சுக்கு 
திப்பிலி 


மிளகு 


சீரகம் 


* பலம் 


இலவங்கப்பட்டை 
இலவங்கப்பத்திரி 
கொத்தமல்லிவிதை 


இவைகளைக் கல்லூரலிலிட்டு இடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
கொண்டு , சீனி சர்க்கரை 4 பலமும் , தேன் சின்னப்படி 1 யும் 
விட்டு மேற்சொன்ன கதுப்பையுமொன்றாகப் பிசரிக் கல்லுரலி 
லிட்டுப் பூணில்லா உலக்கையினால் இடித்துப் பத்திரப்படுத்தவும் . 


தில் 1 பலம் எடுத்துத் தினம் காலை நேரத்தில் உட் 
கொள்ளவும் . உளமாந்தை . உஷ்ணம் , அஸ்தி ஜ்வரம் , மூத்திர 
எரிச்சல் முதலான ரோகங்கள் தீரும் . 


275 


254. வாத பித்த ஜ்வரத்திற்குப் பலாகுடு . 

கஷாயம் " 
கோலநகை யார்சீந்திற் றண்டுசிற்றா 

முட்டியின் வேர் கூறிதெல்லாஞ் 
சாலவுமொவ் வோர்வகைக்கு நாலுகழஞ் 

சிடித்தெடுத்துச் சலமீர் நாழி 
மேலதில்விட் டுழக்காகக் காய்ச்சி நன்றாய் 

திப்பிலி தான் மென் தூளிட்டுச் 
சீலமுட னுண்டுவந்தால் வாதபித்தஞ் 
சேர்ந்தசுரஞ் சிதறிப்போமே . 

356 


( இ - ள் ) சீந்தில்கொடி 

சிற்றாமுட்டிவேர் 
இவ்விரண்டையும் தனித்தனியே 5 வராகனெடை வீதம் 
டுத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து ஒரு பாத்திரத்தில் இட்டுச் 
சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின்மேல் ஏற்றி உழக் 
காக வற்றக் காய்ச்சவும் இதனுடன் திப்பிலிச் சூரணமிட்டுப் 
பருகிவர வா தபித்த ஜ்வரங்கள் தீரும் . 


255 ஜ்வரத்திற்குப் பேதி குளிகை 
சாதிலிங்கம் பொரிக்காரங் கெந்தகமிந் 

துப்பிர தந் தான்றிக்காய்ப்பின் 
ஒதியதிப் பிலிமிளகு சுக்குகடுக் 

காய்கடுகு மோர்வகைக்கே 
நீதியரா கனெடையொன்றே யிவ்வகைநேர் 

சுத்திசெய்த நேர்வாளந்தான் 
கோதில்லா மற்கூட்டி மூக்கரட்டை 

யிலைச்சாறு கொண்டுதானே . 


357 


கொண்டந்தச் சாற்றினிலே சந்தனம்போ 

லரைத்தெடுத்துக் குன்றிக்கொப்பாய் 
உண்டைசெய்து சுரத்தினுக்கு மிளகுநற் 
கஷாயமதி லுதவியப்பால் 


276 


துண்டரிக்கஞ் செய்யும்விரே சனத்தினுக்குக் 

கொடுத்திடுவாய் துதிக்கும் நெய்யில் 
பண்டுத்த சுரம் பேதி யெல்லாந்தான் 

சொல்லாமற் பறந்து போமே . 


358 


( இ - ள் ) சுத்தி செய்த லிங்கம் 

கெந்தகம் 
நேர்வாளம் 


பாதரசம் 


பொரிக்காரம் 


பொரித்த இந்துப்பு 
தான்றிக்காய்த்தோல் 


திப்பிலி 


மிளகு 
சுக்கு 


கடுக்காய்த்தோல் 


முதலான சரக்குகளை வகைக்கு 11 வராகனெடை வீத 
மெடுத்துக் கல்வத்திலிட்டு , முதலில் இரஸத்தையும் 

கெந்த 
கத்தையும் நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு மற்ற 
சரக்குகளைப் போட்டு , மூக்கரட்டையிலைச்சாறுவிட்டு மறுபடி 
யும் நன்றாக அரைக்கவும் . சந்தனம் போல் மையானபின் இதை 
மிளகளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் காயவைக்க 
வும் . மிளகு கஷாயத்தில் ஒரு குளிகை விழுங்கவும் . ஜ்வரங்கள் 
தீரும் . 


பேதியாகவேண்டுமெனில் ஒரு மாத்திரையை நெய்யுடன் 
சாப்பிடவும் , 


277 


256. வாத பித்த ஜ்வரத்திற்கு ஆடுதீண்டாப் 

பாளைக் கஷாயம் 


பங்கம்பா ளையின் வேரு திரிபலைநற் 

திரிகடுகு பகரிதல்லால் 
கொங்கமில வங்கம்வகைக் கிருகழஞ்சி 

லிருநாழி குளிர் நீர்விட்டே 
அங்குழக்காய்க் காய்ச்சியப்பால் திப்பிலியில் 

மென்பொடிதா திைலேபோட்டுச் 
செங்கன்னாப் பாலதுவு வாதபித்தஞ் 

சேர்ந்தசுரஞ் சிதறிப்போமே . 


359 


( இள் ) ஆடுதீண்டாப்பாளைவோ 

கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 
தான்றிக்காய்த்தோல் 
சுக்கு 
திப்பிலி 


மிளகு 
கிராம்பு 


இவைகளை வகைக்கு 21 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்துச் சுத்தஜலம் சினைப்படி - ஒன்று விட்டு 
அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை , எரித்து வடிகட்டித் 
திப்பிலிச் சூரணம் போட்டுப் பசுவின் பால்விட்டுப் பருகவும் . 
வாதபித்த ஜ்வரங்கள் தீரும் . 


257. வாத பித்த ஜ்வரங்களுக்குச் செங்கழுநீர்க் 

கிழங்காதிக் கஷாயம் 


நன்னயமாஞ் செங்கழுநீர்க் கிழங்குமுந்தி 

ரிகைபழம் நன்னாரிவேரோ 
டின்னவெள்ளி லோத்திரந்தா மரைவளையும் 

பெருங்குமிழ்வே ரிலுப்பையில் 


278 


வன்னறுஞ்சந் தனம்வகைக்கீர் கழஞ்சிலிரு 

நாழிநன்னீர் வார்த்துக்காய்ச்சி 
அன்ன துழக் காக்கியுண்டால் வாதபித்தஞ் 

சேர்ந்தசுர மகலப்போமே . 


360 


( இ - ள் ) செங்கழுநீர்க்கிழங்கு 

திராக்ஷைப்பழம் 
நன்னாரிவேர் 
வெள்ளிலோத்திரம் 
தாமரையிலுயினுட்சுருள் 
பெருங்குமிழ்லேர் 
இலுப்பைப்பூ 
சந்தனம் 


இவைகளை வகைக்கு 2 கழஞ்சு வீதமெடுத்து ( 2 ) வராக 
னெடை ) க் கல்லுரலிலிட்டிடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்று 
விட்டு அடுப்பின் மேலேற்றி எட்டிலொன் றாக வற்ற வைக்கவும் . 
வாத பித்த ஜ்வரங்கள் தீரும் . 


258. தோஷ ஜ்வரங்களுக்கு நேர்வாள குளிகை 
நன்னயமாய் சுத்திசெய்த நேர்வாள 

இன்னமந்தப் பொற்கடுக ரோகணியோர் 
நாற் +ழஞ்சோ டிலுப்பைப்பூவும் 

சொன்ன திரு கழஞ்சிதெல்லாங் குளிர்ந்த தண்ணீர் 
விட்டரைத்துச் சுகமாய்த்தானே 

வன்னமுள்ள பருத்திவிரை நிகர் குளிகை 
செய்துலர்த்தி வைத்துக்கொண்டே . 

361 


வைத்தருளிஞ் சிச்சாற்றில் வாதசுரத் 

தினுக்கு நல்ல வளஞ்சேரி தேனில் 
உத்தமமாந் திப்பிலியிற் சேட்டுமச்சு 

ரத்தினுக்கோ வு தவிசெய்வாய் 


279 


தித்திக்கும் வெல்லமதிற் கொடுக்கில் மற்றச் 

சுரங்களெல்லாந் தீரும் நன்றாய் 
முத்தமிழோர் சித்தமகிழ் சரபேந்திர 

பூபதிசொல் முறையிதாமே . 


362 


( இ - ள் . ) 


சுத்தி செய்த நேர்வாளப்பருப்பு 71 வராகனெடை 
கடுகரோகிணி 

5 
இலுப்பைப்பூ 

2 } 


. 


இவைகளைக் கல்வத்திலிட்டுக் குளிர்ந்த ஜலம் விட்டு 
நன்றாக அரைத்துப் 

அரைத்துப் பருத்திவிதைப் பிரமாணமுள்ள மா 
திரைகளாக உருட்டி நிழலில் காயவைத்துக்கொள்ளவும் , 


இஞ்சிச்சாற்றில் 


ஒரு 


மாத்திரை 


வாத 

ஜ்வரத்திற்கு 
கொடுக்கவும் , 


கப ஜ்வரமாகில் மாத்திரையை எடுத்துத் தேனும் 
திப்பிலிச் சூரணமும் போட்டுக் குழைத்துச் சாப்பிடவும் 


பித்தம் முதலான இதர ஜ்வரங்களுக்கெல்லாம் வெல்லத்தில் 
வைத்து விழுங்கவும் , 


259. பற்பல ஜ்வரங்களுக்கும் சுக்கிரத ாதிக் 

குளிகை" 


சந்தமிகுஞ் சுக்கிர தம் பொரிக்காரம் 

நாபிகடுக் காய்தான்றிக்காய் 
சந்தநிரை கடுகுமிள கிந்துப்புக் 

செந்தசம் நற் சாதிலிங்கம் 
இந்தவகைக் கொவ்வொருவ ராகனெடை 

சுத்திசெய்யு மெழில்நேர்வாளம் 
பந்தவகை கரிச்சரிசோத தேமுருங்கி 

னிலைச்சாற்றிற் பகரக்கேளே . 


363 


280 


பகர்ந்தபடி யரைத்தெடுத்துக் குன்றி நிக 

ருண்டைசெய்து பண்பாய்த்தானே 
அகமுகத்து நிழலுலர்த்திச் சுரத்தினுக்கு 

மிளகுகஷா யத்திலீவாய் 
சுகமாகப் பேதிக்கு நெய்வருளா 

மணக்கெண்ணெயிற் சூழ்குன்மத்துக் 
கிகழாம லேகொடுப்பாய் பலநோயுந் 

தீர்ந்திடுமே யென்றுந்தானே , 


364 


( இ - ள் . ) சுத்திசெய்த பாதரஸம் 

நெல்லிக்காய் கெந்தகம் 
சாதிலிங்கம் 


நாபி 


பொரித்த இந்துப்பு 


சுக்கு 


தான்றிக்காய்த்தோல் 
கடுக்காய்த்தோல் 


மிளகு 
பொரிக்காரம் 


வைகளை வகைக்கு ( வராகனெடை 1 ) வீதமெடுத்துக் 
கல்வத்திலிட்டுச் சூரணித்து 

இதனுடன் சுத்தி செய்த நேர் 
வாளப் பருப்பு 11 வராகனெடை சேர்த்து முருங்கிலைச்சாறு 
விட்டு நன்றாக 

ஒருநாள் 

முழுவதுமரைக்கவும் . இதனைக் 
குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
நிழலில் காயவைக்கவும் . 


ஜ்வரங்களுக்கு மிளகுக் கஷாயத்துடன் ஒரு மாத்திரை 
கொடுக்கவும் . நன்றாக மலங்கழியும் , 


குன்மம் 

முதலான வியாதிகளுக்கு நெய்யிலோ அல்லது 
ஆமணக்கெண்ணெயிலோ கொடுக்கவும் . 


281 


260. 18 வித ஜ் வரங்களுக்கும் வெள்ளைப் 

பாஷாணக் குளிகை 
மிதிபாக லிலைச்சாற்றில் வெள்ளைப்பா 

ஷாணம்விட மீளச் செய்வாய் 
துதிநாவி யிஞ்சியின்சாற் றினில் விடத்தைத் 

திறந்துவிடு துலங்கு மேதிப் 
புதியசா ணாகமதில் நேர்வாளத் 

தின் விடத்தைப் போக்கி யப்பால் 
விதித்தகுப்பை மேனியிலைச் சாற்றினெல்லிக் 
கெந்தகத்தின் விடத்தை நீக்கே . 

365 


விடம் நீக்கும் பாஷாண மொரு கழஞ்சு 

நாபிபனை வெடைதா னொன்று 
திடந்தரும் நெல்லிக்காய்க்கெந் தகமிரண்டு 

பணவெடை நற் றிகழ்நேர் வாளம் 
உடனிரண்டு பணவெடைவெங் காரமறு 

பணவெடைசேர்த் தொன்றாய்க் கூட்டிப் 
படர்ந்திலங்கு மிதிபாக லிலைச்சாற்றி 

லரைத்தெடுத்துப் பாங்காய்த் தானே . 


366 


பாங்கான மிளகு நிகர் குளிகைகள் செய் 

துலாத்தியதைப் பண்பாய்க் கைக்கொண் 
டேங்காம லீந்துவந்தால் பதினெட்டுச் 

சுரங்களிவை யிடர்செய் யாது 
பூங்காவுங் காவேரிசூழ் சோழதே 

சாதிபதி புலவோர் சங்கம் 
நீங்காமற் பூசுரர்வாழ் சரபேந்திர 
பூபதி சொல் நேமந் தானே . 

367 
( இ - ள் ) 
சுத்திசெய்த வெள்ளைப் பாஷாணம் 11 வராகனெடை 

31 குன்றி நிறை 
நெல்லிக்காய்க்கெந்தகம் 6 , 
நேர்வாளம் 

6 . 
பொரித்த வெங்காரம் 

20 குன்றி நிறை 
36 


நாபி 


282 


இவைகளை ஒன்று சேர்த்துக் கல்வத்திலிட்டு நன்றாக 
அரைத்து மிதிபாகலிலைச் சாறுவிட்டு ஒருநாள் 

முழுதும் 
அரைக்கவும் . பின்பு இதை மிளகுப் பிரமாணமுள்ள குளிகை 
களாக உருட்டி நிழலில் காயவைத்து . வேண்டும்போது ஒரு 
குளிகையை வெந் நீ ருடன் விழுங்கப் பதினெட்டுவகை 
ஜ்வரங்களுந் தீரும் . 


சுத்திக்கிரமங்கள்: 

வெள்ளைப் பாஷாணத்தை மிதிபாகலிலைச் சாற்றில் 
ஊறவைக்கவும் . 
நாபியைச் சிறுசிறு 

துண்டுகளாக்கி இஞ்சிச்சாற்றில் 
ஊறும்படி செய்யவும் . 

நேர்வாளப் பருப்பைப் புதிய எருமைச் சாணாகத்தில் 
ஊறப்போட்டு ( வேக ) வைக்கவும் . 

நெல்லிக்காய்க் கெந்தகத்தைக் 
சாற்றில் ஊறப்போடவும் . 

= = 


குப்பைமேனியிலைச் 


261. தொந்த ஜ்வரங்களுக்கு முஸ்தாதி கஷாயம் " 
கந்தநற்கோ ரைக்கிழங்கு மூக்குத்திப் 

பூண்டுகடுக் காயிதலால் 
அந்தநில வேம்புசிற்றா முட்டிவிலா 

மிச்சையின்வே ரணிசேர் சீந்தில் 
சுந்தவேலி முரண்டிசமன் கூட்டியெட்டி 

லொன்றாய்ச்சுண் டக்காய்ச்சி 
பந்தமுட னீந்துவந்தாற் தொந்தசுரம் 

வந்தவழி பார்த்துப்போமே . 


368 


( இ - ள் ) கோரைக்கிழங்கு 

மூக்குத்திப்பூண்டு 
கடுக்காய்த்தோல் 
நிலவேம்பு 


283 


சிற்றாமுட்டிவேர் 
இலாமிச்சைவேர் 
சீந்தில்கொடி 
வேலிப்பருத்திவேர் 


வைகளை 


வசைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்துச் சுத்த ஜலம் 
ஒன்றுவிட்டு அடுப்பின் 

மேலேற்றி எட்டில் 
ஒன்றாகும் வரை 

சுண்டக்காய்ச்சவும் . இக்கஷாயத்தைப் 
பருகிவரத் தொந்த ஸ்வரங்கள் தீரும் . 


சின்னப்படி 


262. விடா ஜ் வரங்களுக்கு முலைப்பா 

லெண்ணெய் " 
சுந்தரஞ்சேர் முலைப்பாலி லிருநாழி 

பசுவினெய்யுஞ் சொல் நா னாழி 
அந்தமிகும் நற்பசு வின் பாலிலிரு 

நாழியிவை பண்பாய்க் கூட்டிப் 
பந்தமுள்ள மதுகம் பொன்னாங்காணிவே 

ரும் நெல் லிப் பருப்பி தல்லால் 
தந்தலில்லாப் பூசினியின் விரையோடுவெள் 
ளெரிவிரையும் நயமாய்த் தானே . 

369 


நயமாய்த்தான் வகைக்கிரு கழஞ்சுநிறை 

சேர்த்தரைத்து நன்றா யந்தச் 
சுயமான நெய்பாலி லைகள் பக்கு 

பக்குவமாய்ச் சுண்டக் காய்ச்சி 
உயராதோர் கழஞ்சளவு பூசுவிடாச் 

சுரமுள் வெட்கை வுடம்பும் வாட்டி 
வியனாக வுலர்த்துகின்ற வறட்சியெல்லாங் 

கிட்டாமல் விட்டுப் போமே . 
( இ - ள் . ) முலைப்பால் சின்னப்படி ஒன்று 
பசுவின் நெய் 

இரண்டு 
பசுவின்பால் 

ஒன்று 
வைகளை ஒன்று கலந்து , 


370 


284 


அதிமதுரம் 
பொன்னாங்காணி வேர் 
நெல்லிப்பருப்பு 
பூசினிவிதை 
வெள்ளெரிவிதை 


இவைகளை வகைக்கு 2 , வராகனெடை வீதமெடுத்துப் 
பால்விட்டு நன்றாக அரைத்து மேல்சொன்ன நெய்கலவை 
யுடன் கலந்து அடுப்பின் மேலேற்றிப் பக்குவமாகக் காய்ச்சி 
இறக்கவும் . இந்நெய்யை உடம்பிலும் பூசி , உள்ளுக்கும் 
சாப்பிட்டுவர விடாத ஜ்வரங்களுக்கும் , வறட்சியும் தீரும் . 


263. ஜ்வரம் வெட்கைகளுக்கு இலவங்காகி 

கிறுதம் " 


குலவுபசு வின்பாலி லிருநாழி 

நெய்நாழி கூட்டிக் கொண்டே 
யிலவங்கம் நீர்வள்ளிக் கிழங்கினொடு 

வாசம் நிறை யேலங் கோட்டம் 
நிலப்பனைக் கிழங்குவண்டு கிட்டாத 

செண்பகத்தி னீண்ட மொட்டு 
வலதிலங்கு நாய்ப்பாகற் கிழங்குகிராம் 

பதிமதுரம் வைத்துத் தானே . 


371 


வைத்திடுவாய்ச் சட்டமதாய் வகைக்கிருக 

ழஞ்சுநிறை வளமாய்ச் சேர்த்தே 
அத்தனையும் சந்தனம்போ லரைத்தெடுத்துக் 

கரைத்து நெய்யி லப்பாற் காய்ச்சி 
நித்தமுண்டு பூசிவந்தால் உள்ளின்வெட்கை 

யெல்லாந்தா னீங்கும் நன்றாய் 
உத்தமலிங் கேசரருள் பெற்றசர 

பேந்திரமா லுரைத்தவாறே . 
( இ - ள் . ) பசுவின் பால் சின்னபடி 1 
நெய் 

- 
இவ் விரண்டையும் ஒன்று கலந்து , 


372 


285 


இலவங்கப்பட்டை 
தண்ணீர் விட்டான் கிழங்கு 
ஏலக்காய் 
கோஷ்டம் 
நிலப்பனைக் கிழங்கு 
செண்பக மொட்டு 
நாய்ப்பாகல் கிழங்கு 
கிராம்பு 

அதிமதுரம் 
இவைகளை வகைக்கு 21 வராகனெடை எடுத்துப் பால் 
விட்டு நேகவரைத்துப் பால் சேர்ந்த நெய்யுடனே கூட்டி , 
அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பக்குவமாக்கி இறக்கவும் . 

இந்நெய்யை உடம்பில் தேய்த்துக்கொண்டு , உள்ளுக்கும் 
சாப்பிட தேக காங்கை , ஜ்வரம் முதலானவை நீங்கும் . 


M 


264. சீத ஜ்வரத்திற்குப் பாஷாணாதி குளிகை 
நன்னயஞ்சேர் கௌரீபா ஷாணமெலிப் 

பாஷாணம் நன்னுந் துத்தம் 
வன்னமுள்ள தொட்டிப்பா ஷாணந்தா 

ளகந்துருசு வலுநேர் வாளம் 
சொன்ன வகை சமன்சோத்தூ மத்தையிலைச் 

சாற்றிலரை சுகமா யப்பால் 
யின்னமதைக் குக்குடப்பு டத்தினிலே 
தப்பாம லிட்டுத் தானே . 

373 


இட்டவுட னேயெடுத்து நற்காட்டுப் 

பன்றியல்லால் விலங்கு மீனின் 
சட்டமதாய்க் கைத்திடுமி ரண்டுவகை 

பித்தினிலே சார்ந்த ரைத்தே 
திட்டமொவ்வோ ருளுந்து நிகர் குளிகைசெய்தே 

யிஞ்சுக்கின் திறமாஞ் சாற்றில் 
வட்டறுப்பா யத்தின்மூன்று நாட்கொடுத்தால் 

சீதசுரம் வாங்கிப் போமே . 


374 


286 


( இ - ள் . ) சுத்திசெய்த கௌரீபாஷாணம் 

எலிப்பாஷாணம் 
துத்தம் 
தொட்டிப்பாஷாணம் 
தாளகம் 
துருசு 
நேர்வாளப்பருப்பு 


. 


இவைகளை வகைக்கு ஒரு வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்வத்திலிட்டு ஊமத்தையிலைச்சாறு விட்டுநன்றாக அரைத்துச் 
சிறு சிறு வில்லைகளாகத் தட்டிக் காயவைக்கவும் . நன்றாகக் 
காய்ந்தபின் இவைகளை ஒரு அகலில் வைத்துச் சேலைமண் 
செய்து ஒருமுழ நீள , அகல , உயரமுள்ள புடத்திடலிவும் . பின்பு 
இப்பற்பத்தை எடுத்துக் கல்வத்தினில் வைத்துக் காட்டுப்பன்றிப் 
பித்தமும் , விலாங்கு மீனின் பித்தமும் தனித் தனியே விட்டு 
நன்றாக ஒவ்வொரு நாள் அரைத்து உளுந்து பிரமாணமுள்ள 
மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தவும் . 


இதிலொரு மாத்திரையெடுத்து இஞ்சிச் சாற்றிலோ , அல்லது 
சுக்குக் கஷாயத்திலோ கொடுக்கச் சீத ஜ்வரங்கள் தீரும் 3 
நாட்களுள் குணமுண்டாகும் . 


í 


265. அசீரண ஜ்வரங்களுக்கு கொக்கினெச்ச 

குளிகை " 


கதிர்செய்வெள்ளைக் கொக்கினெச்சம் பலமூன்று 

கடுகுரோ கணிதான் கேளாய் 
யதிலுமொரு பலங்கூட்டி வேம்பிலுற்ற 

பட்டையின்சாற் றரைத்தே குன்றி 
தித்தபடி குளிகை செய்து சீரகம்வேப் 

பீர்க்கினிணீ . ரூற்றிக் காய்ச்சி 
விதித்தொருண்டை யீந்திடில சீரணச்சு 

ரங்களெல்லாம் விட்டுப்போமே . 


375 


287 


( இ - ள் ) வெள்ளைக் கொக்கின் எச்சம் 

கடுகரோகணி 


3 பலம் 
1 பலம் 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டு வேப்பம்பட்டைச் 

விட்டு நன்றாக அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணம் 
உள்ள மாத்திரைகளாக உருட்டவும் . 


சாறு 


சீரகம் , வேப்பீர்க்கு இவ்விரண்டையும் இடித்து வைத்த 
சஷாயத்துடன் ஓர் உருண்டை விழுங்க அசீரண ஜ்வரங்கள் 
தீரும் . 


4 * 


266. அசீரண ஜ்வரங்களுக்கு நெல்லிமுள்ளிக் 

கஷாயம் " 
செப்பு நெல் லிமுள்ளி சுக்குத்திப் 

பிலிமூலஞ் சிறந்தி டோமம் 
கைப்புளவ சம்பு கொடி வேலி சங்கம் 

வேருகடுக் காய்தான் றிக்காய் 
யொப்புறு நன் மிளகுமிவை சமபாகங் 

கூட்டியிடித் தொன்றாய்க்காய்ச்சி 
அப்படியே கொடுத்திடல் சீரணச்சு 
ரங்களப்பா லகன்று போமே . 

376 


( இ - ள் . ) நெல்லிமுள்ளி 

சுக்கு 
திப்பிலிமூலம் 
ஓமம் 
வசம்பு 
கொடிவேலிவேர் 
சங்கம்வேர் 
கடுக்காய்த்தோல் 
தான்றிக்காய்த்தோல் 
மிளகு 


288 


முதலான சரக்குகளை 

சரக்குகளை வகைக்கு 2 வராகனெடை வீதம் 
எடுத்துக் கல்லுரலிலிட்டு இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி 
1 விட்டு அடுப்பின் மேலேற்றி எட்டிலொன்றாக்கி இறக்கிப் 
பருகிவர அசீரண ஜ்வரங்கள் தீரும் . 


267. அஜீரண ஜ்வரங்களுக்குக் " கெந்தகாதி 

மாத்திரை 


கெந்தகம் நேர் வாளமிர தங்கடுக்காய் 

யெட்டிவிரை கிளருஞ் சுக்கு 
சுந்தரத்திப் பிலிமிளகு கொடிவேலி 

சிவதையவ்வேர் சுத்தி செய்தே 
இந்தவகை சமங்கூட்டி வெஞ்ச திரக் 

கள்ளியின்பா லினிலே நன்றாய்ப் 
பந்தமுட னேயரைத்துக் குன்றிநிகர் 

குளிகை செய்து பகரக் கேளே . 


377 


பகரக்கேள் வெயிலினிலே யுலர்த்தியொன்றைத் 

தேனிலிட்டுப் பண்பாஞ் சீந்தில் 
புகல் தான்றிக் காய்கடுக்காய் நெல்லிமுத்தக் 

காசொடுபேய்ப் புடல் வேப் பீர்க்கு 
வகைக்கொருப லங்கூட்டி யிரு நாழி 

நீருழக்காய் வற்றக் காய்ச்சி 
யகலாமல் கொடுத்திடில சீரணச்சு 

ரங்களெல்லா மகன்று போமே , 


378 


( இ - ள் . ) சுத்திசெய்த நெல்லிக்காய் செந்தகம் 

நேர்வாளம் 
இரஸம் 
எட்டிவிதை 

சிலதைவிதை 
கடுக்காய்த்தோல் 


சுக்கு 


289 


திப்பிலி 
மிளகு 

கொடிவேலி வேர்ப்பட்டை 
இவைகளுள் முதலில் இரஸத்தையும் , கெந்தகத்தையும் 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு 
மற்றச் சரக்குகளையிட்டுச் சதுரக்கள்ளிப்பால் விட்டு நன்றாக 
அரைத்துக் குன்றிமணிப் பிரமாணமுள்ள மாத்திரைகளாக 
உருட்டி வெயிலில் உலர்த்தி பத்திரப்படுத்தவும் . 


சீந்தில்கொடி 
தான்றிக்காய்த்தோல் 
நெல்லிமுள்ளி 
கடுக்காய்த்தோல் 
கோரைக்கிழங்கு 
பேய்ப்புடல் 
வேப்பீர்க்கு 


இவைகளை வகைக்கு 1 பலம் 

வீதமெடுத்து இடித்து , 
சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு அடுப்பின் மேலேற்றி 
ஓர் உழக்காகுபட்டும் எரித்து முன் சொன்ன குளிகையுடன் 
பருகிவர 


அசீரண ஜ் ரங்கள் தீரும் . நன்றாக மலமும் கழியும் . 


268. பற்பல ஜ்வரங்களுக்கும் அமுத சர்க்கரை 
நன்னயச்சீந் திற்கொடிமற் றோலை நீக்கித் 

துண்டுதுண்டாய் நறுக்கிக் கொண்டு 
சொன்னபடி துவைத்தெடுத்தே இருசாடி 

தனிற்போட்டுச் சுகமாய்ப்பின்னால் 
அன்னதெல்லாம் பிசைந்துவடி கட்டியதைத் 

தெளியவைத்தேயன்னீர் போக்கி 
யின்னமடி வண்டலைத்தா னேகாய்ச்சிற் 
சர்க்கரையா மியம்பக் கேளே . 

379 
37 


290 


இயம்புமந்தச் சர்க்கரை நற் சர்க்கரையி 

லரைப்படி சேர்த் திதுவல் லாமல் 
நயம்பெருசீ ரகத்திலரைப் படிகள் சற்றே 

வறுத்திடித்து நன்றாய் மூன்றும் 
வயணமுட னே கலந்து கொண்டதனை 

யுண்டுவரில் வந்த காய்ச்சல் 
அயர்வு செய்யு முடலெரிவு மிவ்விரண்டும் 

கிட்டாம லகன்று போமே . 


380 


( இ - ள் . ) சீந்தில் கொடியின் மேல்தோலையும் அதன் 
மேலுள்ள பசுமை நிறத்தையும் சுரண்டிவிட்டுத் துண்டு துண்டு 
களாக நறுக்கிக் கல்லுரலிலிட்டு இடித்து ஒரு பெரும் பாத்திரத் 
திலிட்டுச் சுத்த ஜலம் விட்டுப் பிசையவும் . பின்பு இதை 
இறுத்துக் கொள்ளவும் . இவ்வாறு அந்தச் சக்கையை இரண்டு 
மூன்று தடவை திரும்பத் திருப்பப் பிசைந்து நீரை பாத்திரம் 
வேறொரு பாத்திரத்தில் இறுத்துக்கொள்ளவும் . பாத்திரத்தை 
அப்படியே அசங்காமல் வைத்துவிடச் சீந்தில் சர்க்கரை பாத்தி 
ரத்தினடியில் தங்கும் . பின்பு மேலுள்ள தெளி நீரை இறுத்து 
அதன் மண்டியை உலரவைத்துக் கொள்ளவும் . 


இவ்வாறு சேகரிக்கப்பட்ட சீந்தில் சர்க்கரை படி 


வெள்ளைச் சர்க்கரை 


வறுத்த பெருஞ்சீரகம் 


இம்மூன்றையும் கல்லுரலிலிட்டு இடித்து வஸ்திரகாயம் 
செய்து உட்கொள்ள ஜ்வரங்கள் . உடல் எரிச்சல் முதலானவை 
கள் தீரும் . 


291 


269. அஜீர்ண ஜ்வரத்திற்கு “ இலாமிச்சையாதி 

கஷாயம் " 


கந்தவிலா மிச்சைவெட்பாலையினரிசி 

நெய்தல் முத்தக் காசு கோட்டஞ் 
சந்தனம்பற் பாடகமா டாதோடை 

மருள் பேரீச் சம்ப ழத்தேன் 
சந்தரச்சீ தேவியார் செங் கழுநீர் தான்றி 

நெல்லிசுக் குக்க டுக்காய் 
நந்தலில்லா முந்திரிகைப் பழம்வேப்பம் 

பட்டையொடு நயமாய்க் கேளே . 


381 


நயமாம்வட் டத்திருப்பிக் கொன்றையின் வேர்ப் 

பட்டைமேன்னன் னாரி வேரு 
செய மருவு திப்பிலிமூ லஞ்சிறு மூ 

லம்மிளகு சீந்திற் றண்டு 
வியம் பெருகி ராம்புமா மஞ்சளதி 

மதுரமதி விடையஞ் சுக்கோ 
டுயர்ந்திடுமப் பிரகோட்டப் திப்பிலிகூ 

விளைவேர் பின் னோது வேனே . 


382 


ஓதலாந்தண் ணீர் விட்டான் கிழங்குசிற்றா 

முட்டியவ்வேர் விழல்வ சம்பு 
தீதகல் தா மரைவளைய மேற்கடுகு 

ரோகணியத் தேவ தாரம் 
பேதமில்லா திருவேலித் தண்டுசிறு 

காஞ்சொறிசொற் பேய்ப்புடலும் 
மீதந்தப் பெருங்குமிழிவ் வகையெல்லாஞ் 

சொல்லுகிறேன் மிதமாய்த் தானே . 


383 


மிதமாய்த்தான் கடைச்சரக்கோர் பங்கும் வெட்டு 

மருந்தும்நன் றாய் மேலீர் பங்கும் 
பதறாம லேபதமா யிடித்ததில் மூ 

விரலளவு பகருந் துளில் 


292 


யீதவாய்ப்போட் டிருநாழி நீரதுவிட் 

டோருழக்கா யெரித்துக் காய்ச்சி 
நிதமிருபோ துண்டிடில சீரணச்சு 

ரங்களப்பால் நீங்கிப் போமே . 


384 


( இ - ள் ) இலாமிச்சை வேர் 

வெட்பாலையரிசி 
நெய்தல் கிழங்கு 
கோரைக்கிழங்கு 
கோஷ்டம் 
சந்தனத்தூள் 
பற்பாடகம் 
ஆடாதொடைவேர் 
மருளங்கிழங்கு 
பேரீச்சம்பழம் 
சகதேவிச்சமூலம் 
தான்றிக்காய்த்தோல் 
நெல்லிமுள்ளி 


சுக்கு 


கடுக்காய்த்தோல் 
திராக்ஷைப்பழம் 
வேப்பம்பட்டை 
வட்டத்திருப்பி 
கொன்றை வேர்ப்பட்டை 
நன்னாரிவேர்த்தோல் 
திப்பிலிமூலம் 
திப்பிலி 
மிளகு 
சீந்திற்கொடி 
கிராம்பு 
மரமஞ்சள் 
அதிமதுரம் 
அதிவிடையம் 


சுக்கு 


293 


உயர்ந்தகோஷ்டம் 
( யானை தி ) திப்பிலி 
வில்வவேர் 
தண்ணீர்விட்டான்கிழங்கு 
சிற்றாமுட்டிவேர் 
விழல்வேர் 
வசம்பு 
தாமரையிலையினுட்சுருள் 
கடுகரோகிணி 
தேவ தாரு 
வெட்டிவேர் 
சிறுகாஞ்சோறிவேர் 
பேய்ப்புடல் 
பெருங்குமிழ்வேர் 


கிலுள்ள கடைக்சரக்கு வகைகளை வகைக்கு 1 பலம் 
வீகழும் வேர்வகைகளை வகைக்கு 2 பலம் வீதமும் எடுத்துச் 
சிறுசிறு துண்டுகளாக வெட்டி நிழலில் உலர்த்திக் கல்லுரலி 
லிட்டிடித்து வைத்துக்கொள்ளவும் . வேண்டும் போது இ 
கஷாய சூரணத்தில் மூவிரல் கொள்ளுமளவெடுத்து ஒரு 
பாத்திரத்தில் போட்டுச் சுத்த ஜலம் சின்னப்படி 1 விட்டு 
அடுப்பின் மேலேற்றி எட்டிலொன்றாகும் வரை வற்ற 
வைத்துத் தேன் விட்டுத் தினம் 2 வேளை பருகிவர , அஜீர்ண 
ஜ்வரங்கள் தீரும் , 


குறிப்பு : இம்முறையில் சிற்சில சரக்குகள் 2 தடவை 
கூறப்பட்டிருப்பதானால் அவைகளை இருமடங்காக எடுத்துக் 
கொள்ளல் வேண்டும் . 

**** 


270 . வாதபித்த ஜ்வரகளுக்குச் சந்தனாதி 

கஷாயம் 
சந்தனமா டாதோடை வேருவட 
தொப்பையின்வேர் சார்ந்த கொட்டி 


294 


யந்தனற்கி முங்குபற்பா டகமொடு தா 

மரைவளைய மடர்நன் னாரிச் 
சுந்தரவே ரதிமதுர மிவ்வகையெல் 

லாஞ்சமதைச் சுகமாய்க் கூட்டிப் 
பத்தமுட னிரு நாழி நன்னீர் விட் 

இழக்காகப் பண்பாய்க் காய்ச்சே . 


385 


பண்பாய்க்காய்ச் சித்தேனுஞ் சர்க்கரையு 

மேற்கலந்து பகருங் காலை 
ஒண்பாக மாய்க் கொடுத்தால் வாதபித்தச் 

சுரங்களப்பா லொதுங்கு மப்பால் 
பெண்பாலில் வைத்த பெரு விடையீசர் 

கிருபையினாற் பெருகுங் கீர்த்தி 
வண்பாரெல் லாந்து திசெய் சரபேந்திர 

பூபதி சொல் வளமை தானே . 


386 


( இ - ள் , ) சந்தனத்தூள் 


ஆடாதொடைவேர் 
ஆலம்வேர் 
தர்ப்பைவேர் 


கொட்டிக்கிழங்கு 
பற்பாடகம் 
தாமரையிலையினுட்சுருள் 


நன்னாரிவேர் 


அதிமதுரம் 


இவற்றை வகைக்கு ( 2 வராகனெடை ) வீதமெடுத்துக் 
காயவைத்துக் கல்லுாலிலிட்டி டித்தச் 

சுத்த ஜலம் சின்னப் 
படி 1 விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும்வரை 
வற்ற வைக்கவும் பின்பு இதனை வடிகட்டித் தேனும் , 
சர்க்கரையும் போட்டுத் தினம் 2 வேளை பருகவும் . வாத 
பித்த ஜ்வரங்கள் தீரும் . 

AND 


295 


271 அஜீர்ண ஜ்வரங்களுக்குப் " பிரமிக் கஷாயம் 


387 


சுந்தரதேட் டிப்பிரமி கந்தமுள்ள 

கொத்தமல்லி சுகக்கற் றாழை 
அந்த நல்லா டாதோடை யிலையுடனே 

தப்பாம லணிதி ராய்ச்சொல் 
இந்தவகை யைந்தினையுஞ் சேர்த்ததிலே 

நானாழி யின்னீர் வார்த்து 
நந்தல்வரா மல்பதத்தில் நான்கிலொரு 

பங்காக நயமாய்க் காய்ச்சே . 
நயமாய்க்காய்ச் சிப்பிழிந்து கொண்டபின்பு 

தேங்காய்ப்பால் நாழி விட்டே 
அயராம லே கடுக ரோகணியி 

ரண்டுபல மரைத்துப் போட்டே 
யியல்பாக வேகரைத்துக் கொடுத்துவந்தா 

லா மசுர மெல்லாம் நன்றாஞ் 
செயலாந்தருமநிறை சரபேந்திர 

பூபதியார் செப்பும் வாறே 


388 


( இ - ள் ) பிரமி 

கொத்துமல்லி 
கற்றாழை 
ஆடாதோடையிலை 
திராய் 


கஷாயம் 


இவைகளை வகைக்கு 1 பிடியெடுத்து நசுக்கிச் சுத்த ஜலம் 
சின்னப்படி 2 விட்டு அடுப்பில் மேலேற்றி நான்கில் ஒன்றாக்கி 
இறக்கி வடிகட்டிக்கொண்டும் , 

சின்னப்படி : 
தேங்காய்ப்பால் 
இவ்விரண்டையும் கலந்து கடுகரோகணி 2 பலமெடுத்துக் 
கஷாயம் விட்டு , அரைத்துக்குழப்பி அருந்தவும் : ஜ்வரங்கள் 
தீரும் . ( நன்றாகப் பேதியும் ஆகும் ) . 

D 


296 


272. ஆம ஜ்வரங்களுக்குத் தேங்காய்ப் 

பாலெண்ணெய் 
தேங்காய்ப்பா லோருழக்கா மணக்கெண்ணெயோ 

ருழக்கிரண்டுஞ் சேர்த்தே யுப்பு 
நீங்காம லோர்கழஞ்ச கொடிவேலி 

வேர்கழஞ்சு நேரா யின்னம் 
பாங்காகு மதிவிடையம் முள்ளிவசம் 

பிட்டெரிந்துப் பண்பா யீந்தால் 
ஆங்காமாவல் லாமசுர மத்தனையும் 
விட்டகலு மப்பாற் றானே . 


389 


ஒரு உழக்கு 


இ - ள் . ) தேங்காய்ப்பால் 

ஆமணக்கெண்ணெய் 
இவ்விரண்டையுமொன்று கலந்து , 


11 வராகனெடை 


உப்பு 
கொடிவேலி வேர்ப்பட்டை 
அதிவிடையம் 
பூண்டு 
வசம்பு 


இவைகளைத் தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து , அதனுடன் 
குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 
இதிலொரு ஸ்பூனளவெடுத்துப் பருகிவர 

ஆம ஜ்வரங்கள் 
நீங்கும் 


273. ஆம ஜ்வரத்திற்குக் கடுகரோகிணி மாத்திரை 
வன்னமுள்ள பொற்கடுக ரோகணியி 

லோர்பலம் நேர் வாளந் தானே 
சொன்ன திரு பலமிதல்லா லாமணக்கின் 

பூச்செவந்தி சுகமாய்க் கேளே 


297 


அன்னதொரு பலங்கூட்டி முலைப்பாலி 

லரைத்துமிள கன்னே ருண்டை 
நன்னயமாய்ச் செய்து முலைப் பாலிலிட்டா 

லாமஜ்வரம் நலிந்து போமே . 


390 


- 


( இ - ள் ) கடுகரோகணி 

- 1 பலம் 
சத்திசெய்த நேர்வாளம் 

-2 
ஆமணக்கம்பூ 

- 1 
செவந்திப்பூ 

1 
இவைகளைக் கல்வத்திலிட்டு , முலைப்பால் விட்டு நன்றாக 
அரைத்து , மிளகளவுள்ள உருண்டைகளாக உருட்டி நிழலில் 
உலர்த்தவும் . இம்மாத்திரையில் ஒன்றையெடுத்து முலைப்பாலு 
டன் விழுங்கவும் . ஆம ஜ்வரங்கள் நீங்கும் , 


274 ஆம ஜ்வரத்திற்கு உப்பிலி நெய் 


உப்பிலிச்ச மூலஞ்சா ரணைசமூ 

லஞ்சங்க மொன்வே ரல்லால் 
தப்பிலாச் செருப்படிச மூலமென்வே 

லிப்பருத்தித் தான்ச மூலங் 
கைப்பிலாக பொடுதலையி லைமணித்தக் 

காளியும்வ கைக்கச் சாறு 
செப்பியதோ ரரைக்காற்சே ரிளங்கொட்டைப் 

பாக்க தன் வேர் சீராய்த் தானே . 


391 


சீராய்த்தா னரைத்தெடுத்தோர் நாழிநெய்யிற் 

கரைத்ததிலே சேர்ப்பாய் சுக்குங் 
காரான பொற்கடுக ரோகணி திப் 

பிலிக்கடுக்காய் கைப்பா முள்ளி 
பேரான வசம்பிதெல்லா மரைத்தெரித்து 

வடியதத்திற் பிசகா வண்ணந் 
தாராள மாய்மூன்று காசெடையீ 

யாமசுரந் தானே போமே , 
38 


392 


298 


( இ - ள் ) இண்டுச்சமூலம் 

சாரணைச்சமூலம் 
சங்கம் வேர் 
செருப்படிச்சமூலம் 
வேலிப்பருத்திச்சமூலம் 
பொடு தலையிலை 

மணத்தக்காளியிலை 
இவைகளின் சாறு வகைகள் தனித்தனியே - சேர் எடுத்து 
ஒன்று கலந்து கொள்ளவும் . அதனுடன் , கொட்டைப்பாக்கின் 
இளவேரை அரைத்துக் கலந்து , பசுவின் நெய் சின்னப்படி : 
விட்டுக் குழப்பி , 


சுக்கு 
கடுகரோகணி 
திப்பிலி 
கடுக்காய்த்தோல் 
உள்ளிப்பூண்டு 
வசம்பு 


இவைகளை 1 வராகனெடை வீதமெடுத்து 

நன்றாக 
அரைத்து அதனுடன் குழப்பி எரித்துப் பதத்திலிறக்கவும் . 

இந்நெய்யில் மூன்று காசெடையெடுத்துப் பாலுடன் உட் 
கொள்ளவும் . ஆம ஜ்வரங்கள் தீரும். 


275. பற்பல ஜ்வரங்களுக்கும் சீதேவிச் செங்கழு 

நீர்க் கஷாயம் " 
பொன்னணிச் சீதேவியார் செங்கழுநீர் 

கைத்திடுபேய்ப் புடல் நீள் சீந்தில் 
வன்னவிலா மிச்சைசிறு காஞ்சொறிவேர் 

கொத்தமல்லி வாசங் கோரை 
நன்னயக்கி ழங்குகண்டங் கத்தரிதன் 

சந்தனமும் நவில்வே னப்பால் 


299 


யின்னம் நில வேம்புசுக்கோர் வகைக் கொருகா 

செடைசரியா யிடித்துத் தானே . 


39 3 


இடித்தெடுத்துக் கொண்டிரண்டு படி நீரை 

விட்டுழக்கா யெரித்துக் காய்ச்சி 
வடித்ததனை யீந்துவந்தால் பொல்லாத 

சுரங்களெல்லாம் வாசி யாகும் 
நடித்தபரிக் கேநகுலன் பூசுரர்க்குப் 

போச நிகர் நயமாய்த் தன்பேர் 
படித்தவர்சிந் தாமணியாம் சரபேந்திர 

பூபதி சொற் பண்பி தாமே . 


394 


( இ - ள் ) சகதேவிச்சமூலம் 

பேய்ப்புடல் 
சீந்தில் கொடி 
இலாமிச்சைவேர் 
சிறுகாஞ்சோறிவேர் 
கொத்தமல்லிவிதை 
கோரைக்கிழங்கு 
கண்டங்கத்திரிவேர் 
சந்தனத்தூள் 
நிலவேம்பு 


சுக்கு 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுர லி லிட்டு ஒன்றிரண்டாக இடித்துச் சுத்தஜலம் 
சின்னப்படி ஒன்று விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்கு 
ஆகும்வரை வற்றக் காய்ச்சவும் . இக்கஷாயத்தைப் பருகி 
வரப் பற்பல ஜ்வரங்களும் தீரும் . 


* 4xA 


300 


276 . வரள் ஜ்வரத்கிற்குக் கொத்தமல்லிக் 

கஷாயம் 
கொத்தமல்லி சிற்றாமுட்டி வேர்கோரைக் 

கிழங்குசுக்குக் குளிர்ந்த சீந்தில் 
புத்தநில வேம்புபற்பா டகமோமம் 

பொன்முசுட்டை பொருந்தும் வேரும் 
மெத்தவகைக் கொவ்வொருகா செடையிடித்தி 

ரண்டுபடி யிளநீர் விட்டே 
அத்தனையு முழக்காகக் காய்ச்சியுண்டால் 

மெய்ச்சுரவர ளகலப் போமே . 


395 


( இ - ள் ) கொத்தமல்லிவிதை 

சிற்றாமுட்டிவேர் 
கோரைக்கிழங்கு 
சுக்கு 
சீந்தில் கொடி 
நிலவேம்பு 
பற்பாடகம் 
ஓமம் 
பொன்முசுட்டைவேர் 


இவைகளை கைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்து , இளநீர் சின்னப்பட்டி ஒன்று விட்டு 
அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் மட்டும் எரித்து இறக்கவும் , 
இதனைப் பருகிவர வரள் ஜ்வரங்கள் தீரும் . 


277. அந்தர்கத ஜ்வரங்களுக்குப் படலோதிக் 

கஷாயம் 


பொல்லாப்பேய்ப் புடல்கடுக ரோகணிகோ 

ரைக் கிழங்கு புதிதாஞ் சுக்கு 
வல்லாரு கொன்றைப்பட்டை செவிமு ரண்டிபற்பா 

மொடுபா வட்டை . வேரு 


30 ! 


எல்லாந்தான் சமபாக மாய்க்காய்ச்சி 

மூன்றேதா ளீந்திட் டாக்கால் 
நில்லாம லந்தர்க தச்சுரங்க 
ளப்பாலே நீங்கிப் போமே . 


396 


( இள் ) பேய்ப்புடல் 

கடுகரோகணி 
கோரைக்கிழங்கு 
சுக்கு 
பற்பாடகம் 
பாவட்டைவேர் 
வேலிப்பருத்திவேர் 


இவைகளைச் சமனெடுத்து ( வகைக்கு 2 வராகனெடை ) 
இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒ ன்று விட்டு அடுப்பின் 
போலேற்றி ஒரு உ முக்காகக்காய்ச்சி இறக்கி 3 நாட்களுக்குப் 
( 0 கிவாவும் . உள்ளூர அடிக்கும் ஜ்வரங்கள் தீரும் . 


278. பற்பல ஜ்வரங்களுக்கும் பலாலாக்ஷாதி 

தைலம் 


அந்தநற்சா றணையரக்கு நல்லசிற்றா 

முட்டியவ்வே ரமுக்கு ராவேர் 
இந்தவகை யொன்றினுக்கோ ரைந்துபலந் 

தப்பாம லிடித்துக் கொண்டு 
பந்தமொடு பதினாறு படிநீர்விட் 

டே நான்கு படியாய்க் காய்ச்சி 
சுந்தரமாய் வடித்ததிலே நாழியெண்ணெய் 

வார்த்திடப்பால் சுகமாய்த் தானே . 


397 


சுகமான தயிர்மேல் நீர் பன்னிரண்டு 

படிகூட்டிச் சுகந்த மஞ்சள் 
இகழாத பெருங்குறும்பை மதுகமிலா 

மிச்சையின்வே ரெழிலாம் கோஷ்டம் 


302 


398 


அகககிழ்செய் சந்தனம் ரேணுகமுத் 

தக்காசு மரத்தை யல்லால் 
திகழ்தேவ தார நில வேம்பொடுமஞ் 

சிட்டியின்னஞ் செப்பக் கேளே . 
செப்பிய நன் னாரியிவை வகைக்கோரு 

கழஞ்சுநன்றாய்ச் சேர்த்தரைத்தே 
கைப்பிலகு வேம்பினுட பட்டை கண்ணீர் 

விட்டானக் கடவுள் சென்னி 
ஒப்புடன் பூ ணறுமோரு வனகச்கழக்சச் 

சாறு விட்டே யொன்றாய்க் காய்ச்சி 
அப்படியே வடித்துடம்பிற் பூசிடிலெல் 

லாச்சுரமு மகன்று போமே . 
( இ - ள் ) சாறணைவேர் 

அரக்கு 
சிற்றாமுட்டிவேர் 
அமுக்குராக்கிழங்கு 


399 


இவைகளை வகைக்கு 5 பலம் வீதமெடுத்து இடித்துக் 
கொண்டு சுத்த ஜலம் சின்னப்படி 8 விட்டு அடுப்பின் மேல் ஏற்றி 
2 படியாகும் வரை வற்றக் காய்ச்சவும் , கஷாயத்தை வடிக்கட்டி 
அதனுடன் , 


சுத்தமான நல்லெண்ணெய் 
தயிரின் தெளிவு நீர் 
வைகளைச் சேர்த்துக் கலந்து , 


பெரியபடி . 
சின்னப்படி 6 


சந்தனத்தூள் 
காட்டுமிளகு 
மஞ்சள் 
மருளங்கிழங்கு 
அதிமதுரம் 
கோஷ்டம் 
இலாமிச்சைவேர் 
கோரைக்கிழங்கு 


303 


சிற்றரத்தை 
தேவதாரம் 
நிலவேம்பு 
மஞ்சிஷ்டா 
நன்னாரிவேர் 


வைகளை வகைக்கு 11 வராகனெடை வீதமெடுத்து 
மேற் கூறிய திரவங்களில் ஏதேனுமொன்றைவிட்டு நன்றாக 
அரைத்து , 


1 ஆழாக்கும் 


வேப்பம்பட்டைச்சாறு 
தண்ணீர் விட்டான் கிழங்குச்சாறு 


விட்டு யாவற்றையுமொன்று கலந்து அடுப்பின் மேல் ஏற்றி 
எரித்துப் பதத்தில் இறக்கி வைத்துக்கொள்ளவும் . 

இத்தைலத்தை உடலில் பூசிவரப் பற்பல ஜ்வரங்களும் 
தீரும் . 


குறிப்பு : அரக்கை ஒரு துணியில் முடிந்து டோலா யந்திர 
மாகக் கட்டிக் கஷாயம் எடுப்பது வழக்கமாகும் . 


279. விஷம் , சீத ஜ்வரகளுக்குப் பொன் 

முசுட்டைக் கஷாயம் 
சீலமுள்ள பொன் முசுட்டை கொடிவேலி 

பேர்முட்டி சிற்றா முட்டி 
சூலமணி யீசுரவேர் நன்னாரி 

வேர்துளசி சுக்கி தல்லால் 
வேலணியார் நல்வேலி முரண்டயிவை 

சமபாக மேதான் கூட்டி 
கோலமுடன் காய்ச்சியுண்டால் விஷமச்சீ 

தச்சுரங்கள் குணம தாமே . 


400 


304 


( இ - ள் ) பொன்முசுட்டைவேர் 

கொடிவேலிவேர் 
பேராமுட்டி 
சிற்றாமுட்டி 
பெருமருந்து வேர் 
நன்னாரிவேர் 


துளசி 


சுக்கு 
வேலிப்பருத்திவேர் 


இவைகளை வகைக்கு ( 2 வராகனெடை ) வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துக் சுத்தஜலம் சின்னப்படி ஒன்று விட்டு 
அடுப்பின் மேலேற்றி ஒரு ஆழாக்காகும் வரை எரித்து வடிக் 
கட்டிச் சாப்பிட , 


விஷம ஜ்வரங்களும் , சீத ஜ்வரங்களும் தீரும் . 


280. விஷம ஜ்வரங்களுக்குச் சித்திரமூலாதிக் 

கஷாயம் 


சட்டமுள்ள கொடிவேலி வெள்ளுள்ளி 

பொன்முசுட்டை சார்ந்த சுக்கு 
திட்டமுயர் பேய்ப்புடல்வேர்ப் பற்பாட 

கஞ்செவ்வியஞ் சேர்த்து நேராய் 
விட்டதிலே நன்னீரை யெட்டிலொன்றாய்க் 

காய்ச்சியப்பால் வேண்டி யுண்டால் 
கொட்டமிடு துட்டவிஷ மச்சுரங்க 

ளத்தனையுங் குணம தாமே . 
இ - ள் ) சித்திரமூலவேர் 

பூண்டு 
பொன்முசுட்டைவேர் 
சுக்கு 
பேய்ப்புடல்வேர் 


401 


305 


பற்பாடகம் 
செவ்வியம் 


வைகளை 


வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்து 
ஒன்றிரண்டாக இடித்துச் சுத்த ஜலம் சின்னப்படி 1 விட்டு , 
அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . 
இதனைப் பருகி வர விஷம ஜ்வரங்கள் தீரும் , 


281. விஷம ஜ்வரம் , சீத ஜ்வரங்களுக்குச் சீரகாதி 

கஷாயம் " 


சீரகநா ரத்தையிலை பற்பாட 

சந்துளசி சீந்திற் றண்டு 
பேரணியி லந்தையிலை சுக்கு கண்டல் 

கத்திரிசொற் பேய்ப்புடலும் 
பாரளந்த நல்லவிஷ்ணுக் ராந்தியிவை 

சமபாகம் பண்பாய்க் கூட்டி 
நீரதிலே விட்டெரித்துப் பக்குவமாய்க் 

காய்ச்சியப்பா லியம்பக் கேளே . 


402 


நியமமதாய் வடித்திடுக ஷாயத்தி 

லேமிளகு நேர் தூ ளாக்கி 
நயமிகுஞ்சர்க் கரையிரண்டு மென் பொடிகள் 

போட்டதனை நயந்தே யுண்டால் 
அயர்வு செய்யும் பொல்லாத விஷமசுரஞ் 

சீதசுர மது நன் றாகும் 
செயந்தருநற் றஞ்சையில் வாழ் சரபேந்திர 

பூபதிசொல் சிறப்புத் தானே . 


403 


( இ - ள் ) சீரகம் 

நாரத்தையிலை 
பற்பாடகம் 
துளசி 
சீந்தில் தண்டு 


39 


306 


இலந்தையிலை 


சுக்கு 
கண்டங்கத்திரிவேர் 
பேய்ப்புடல் 
விஷ்ணுக்ராந்தி 


இவைகளை வகைக்கு ( 2 

வராகனெடையெடுத்து ) 
நசுக்கிச் சுத்த ஜலம் சின்னப்படி ஒன்றுவிட்டு 

அடுப்பின்மேல் 
ஏற்றி எட்டிலொன்றாகும் வரை எரித்து வடிகட்டி , அதனுடன் 
மிளகுத்தூள் சேர்த்துச் சர்க்கரையும் போட்டுப் பருகிவர 

விஷம ஜ்வரங்களும் , சீத ஜ்வரங்களும் குணமாகும் . 


282. முசுமுசுக்கை லேகியம் 


பகரு முசுமுசுக்கைபலம் நூற்றி ரட்டி 

பதினாறு மரக்கானீர் தனிலே போட்டுச் 
சுகமாய்த்தா னெட்டிலொன்றாய்க் காய்ச்சிக் கொண்டு 

சொல்லிய தண் ணீர்விட்டான் கிழங்கின் சாற்றி 
லகலாம லாழாக்குப் பசுவின் பாலோ 

ராழாக்கி னோடிலவம் பட்டைச் சாறே 
பிகழாதே யாழாக்கு விட்டப் பாலே 
யெல்லாந்தான் கலந்தவுட னியம்பக் கேளே . 

404 


இயம்பக்கே ளறுபதுப லந்தப் பாம 

லினித்திடுசர்க் கரையனலிட் டெரித்துக் காய்ச்சி 
நயமேவு முந்திரிகைப் பழம்கச் சோல 

நண்ணுபழ மதிமதுர முத்தக் காசு 
சுயமான சந்தனமி லவங்க மேலஞ் 

சுகந்தருகஸ் தூரிமஞ்சள் நன்னாரிவேர் 
வியன்சேர்ந்தா மரைக்கிழங்கி லவங்கப்பத்ரி 

விலாமிச்சை வேரிதன்றி விளம்பு வேனே . 


405 


307 


விளம்பு நெல் லிப் பருப்பொடுதிப் பிலிநல் வாசம் 

வீசுமந்தச் செங்கழுநீர் கிழங்கி னோடே 
வளம்பெருவட் டத்திருப்பி யிவைக ளொவ்வோர் 

வசையினுக்குப் பன்னிருப லந்தான் கூட்டி 
களங்கமில்லாக் காட்டெருமைப் பாலுஞ் சொன்ன 

கணக்குடனே யேழுபலஞ் சேர்த்தி டித்தே 
தளம்பாதே யிரண்டுபடி செந்தேன் வார்த்துத் 

தான்பிசைந்து தான்றிக்கா யளவுண் டாற்கே . 


406 


உண்டாலப் பால் சூழ்ந்த பித்தம் பிரமை 

மூர்ச்சை யோங்கு சுரம் பயித்திய விகாரம் 
பண்டார்த்த நீர்க்கடுப்புத் தாது நஷ்டம் 

பண்ணுமதி சாரமங்க காசமின்னங் 
கண்டார்க்(சங் காமாலை பலநோய் தீருங் 

கௌரிபங்சர் பூசைசெய்யும் சனக மேரு 
வெண்டாமரையின் மடந்தை நாவில் வாழும் 

வேதியர்சூழ் சரபேத்திரன் விளம்பும் வாதே , 


407 


( இ 


இ - ள் ) முசுமுசுக்கையைச் சமூலமாக 200 பலம் எடுத்துக் 
கொண்டு நசுக்கிச் சுத்த ஜலம் 

சுத்த ஜலம் 16 மரக்கால் விட்டு அடுப்பின் 
மேலேற்றி 2 மரக்காலாகும் வரையெரித்து வற்ற வைக்கவும் . 
இதனுடன் , 


தண்ணீர் விட்டான் கிழங்குச்சாறு 


- 1 ஆழாக்கு 
- 1 


பசுவின்பால் 


இலவம்பட்டைச்சாறு 


- 1 


முதலியவைகளையொன்று கலந்து , சர்க்கரை 60 பலம் 
போட்டு அடுப்பின் மேல் வைத்துப் பாகு செய்து கொள்ளவும் . 


திராக்ஷைப்பழம் 
கச்சோலம் ( பூலாங்கிழங்கு ) 
அதிமதுரம் 
கோரைக்கிழங்கு 
சந்தனத் தூள் 


308 


கிராம்பு 
ஏலக்காய் 
கஸ்தூரிமஞ்சள் 
நன்னாரிவேர் 
தாமரைக்கிழங்கு 
இலவங்கப்பத்திரி 
இலாமிச்சைவேர் 
நெல்லிக்காய்ப் பருப்பு 
திப்பிலி 
செங்கழுநீர்க்கிழங்கு 
வட்டத்திருப்பி 
முதலான சரக்குகள் வகைக்கு 
கூகைநீர் 


2 பலம் 


7 பலம் 


முதலான சரக்குகளைக் கல்லுரலிலிட்டு இடித்து வஸ்திர 
காயஞ் செய்து , பாகுடன் சேர்த்துக் கிண்டி இறக்கிக் கொள்ள 
வும் , நன்றாக ஆறியபின் சுத்தமான தேன் சின்னப்படி | விட்டு 
நன்றாகப் பிசைந்து கொள்ளவும் . 


இதில் தான்றிக்காயளவெடுத்து உட்கொள்ளப்பித்தம் , பிரமம் 
மூர்ச்சை , சுரம் , பித்த விகாரங்கள் , நீர்க்கடுப்பு , இந்திரிய நஷ்டம் 

திசாரம் , தாகம் காமாலை முதலான பற்பல ரோகங்களுந் 
தீரும் . 


முற்றிற்று 


ஜ்வர ரோக சிகித்ஸை முறைகளிலுள்ள 

மருந்துகளின் அகராதி 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


145 


111 


119 


289 


109 


27 


74 


88 


121 


238 


அகத்திவேர்க் கஷாயம் ( வாதஜ்வரங்களுக்கு ) 
2 அதிவிடய மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
3 அதிவிடய நெய் (பழங்காய்ச்சலுக்கு ) 

அமுத சர்க்கரை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
5 அரக்குச் சந்தனாதிதைலம் ( ஜ்வரங்களுக்கு ) 
6 அரிதாரக்குளிகை ( தாப ஜ்வரத்திற்கு ) 
7 அரிதாரக்குளிகை ( சீத ஜ்வரம் , விஷம ஜ்வரத்திற்கு ) 
8 அரிதாரக்குளிகை (விடாத ஜ்வரங்களுக்கு ) 
9 அரிதாரக்குளிகை ( சீத ஜ்வரத்திற்கு ) 
10 அரிதாரக்குளிகை (விஷம ஜ்வரங்களுக்கு ) 
11 அதிதாரச் சுண்ணாம்புக் குளிகை ( பலவித 

ஜ்வரங்களுக்கும் ) 
12 ஆடாதோடைக் கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
13 ஆடுதீண்டாப்பாளைக் கஷாயம் ( வாத , பித்த 

ஜ்வரங்களுக்கு ) 
14 ஆமணக்கம்வேர் கஷாயம் ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
15 ஆலம்பழுப்புக் கடாயம் ( சீத ஜ்வரத்திற்கு ) 
16 இராஸாதி குளிகை ( ஜ்வரத்திற்கு ) 
17 இராஸாதி மாத்திரை ( ஜ்வரத்திற்கு ) 
18 இரஸாதி குளிகை ( குளிர் ஜ்வரம் , ஆம ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
19 இரதாதிச் சூரணம் ( நீடித்த ஜ்வரம் , திரிதோஷ 

ஜ்வரங்களுக்கு ) 


100 


139 


277 


146 


3 


8 


9 


20 


57 


310 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


72 
198 


149 
95 


284 
227 


2 


116 


146 


148 


158 


291 


274 


20 இரஸாதி குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
21 இர தாதிக் குளிகை (சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
22 இரு வேலிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
23 இலவங்காதி மாத்தினா (தாடஜ்வரங்களுக்கு ) 
24 இலவங்காதி கிறுதம் ( ஜ் வரம் , வெட்கைகளுக்கு ) 
25 இலந்தைக் கஷாயம் ( அதிசார ஜ்வரங்களுக்கு ) 
26 இலாமிச்சையடை கஷாயம் ( ஜ்வரத்திற்கு ) 
27 லாமிச்சைவேர் அடைகஷாயம் ( குளிர் 

ஜ்வரத்திற்கு ) 
28 இலாமிச்சைவேர் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
29 லாமிச்சைவேர் கஷாயர் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
30 இலாமிச்சைக் சஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
31 இலாமிச்சையாதி கஷாயம் ( அஜீர்ண 

ஜ்வரங்களுச் கு ) 
32 இலுப்பைப்பூக் கஷாயம் ( பித்த ஜ்வரங் ளுக்கு ) 
33 இலுப்பைப்பூ மாத்திரை ( திரிதோஷ 

ஜ் வரங்களுக்கு ) 
34 இலுப்பைப்பூ மாத்திரை ( திரிதோஷ 

ஜ்வரங்ளுக்கு ) 
35 உசீராதி கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
36 உ ¥ ராதி கஷாயம் ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
37 உசீராதி கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
38 உசீராதி கஷாயம் ( அதிசார ஜ்வரங்களுக்கு ) 
39 உப்பிலிநெய் ( ஆம ஜ்வரத்திற்கு ) 
40 எலிப்பாஷாண மாத்திரை (சீத ஜ்வரங்களுக்கு ) 
41 எலிப்பாஷாண மாத்திரை ( முறைக் 

காய்ச்சலுக்கு ) 
42 எலுமிச்சம்பழ எண்ணெய் ( பழஞ் ஜ்வரத்திற்கும் 

வீக்கத்திற்கும் ) 


52 


104 


68 


80 


158 


230 


297 


80 


244 


138 


311 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


49 


83 


43 ஏலாதி குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 

22 
44 ஏலாதி குளிகை ( பித்த ஸந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 151 
45 ( கடல் நுரைத் ) தைலம் ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
46 கடுகரோகிணி கஷாயம் ( பக்கசூலை முதலானவைகளுக்கு ) 7 
47 கடுகரோகிணி மாத்திரை ( விடுபடாத ஜ்வரங்களுக்கு ) 

22 
48 கடுகரோகிணி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
49 கடுகரோகிணி மாத்திரை ( திரிதோஷ ஜ்வரங்களுக்கு ) 91 
50 கடுகரோகிணிக் கஷாயம் ( பித்த ஜ்வரம் 
முதலானவைகளுக்கு ) 

137 
51 கடுகரோகிணியாதி கஷாயம் ( 4 ப ஜ்வரத்திற்கு ) 

168 
12 கடுகரோகிணி மாத்திரையும் சுக்காதிக் கடாயமும் 
( கப ஜ்வரங்களுக்கு ) 

177 
53 கடுகரோகிணி சுக்குக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 191 
54 கடுகரோகிண்யாதி கடாயம் ( பக்க நோய் , வாத பித்த 

208 
ஜ்வரங்களுக்கு ) 
55 கடுகரோகிணி மாத்திரை ( ஆம ஜ்வரத்திற்கு ) 

296 
56 கண்டகாரிக் கஷாயம் (சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 219 
57 கஸ்தூரியாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 

13 
கஸ்துரி மஞ்சள் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 

161 
59 குண்டலாதிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 

173 
60 குண்டலா திவேர்க் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 

163 
61 குருவிச்சவேர்க் கஷாயம் ( ஜ்வரத்திற்கு ) 

59 

204 
62 குருவிச்சவேர்க் கஷாயம் ( சந்நிக்கு ) 
63 கூஷ்மாண்ட கண்டம் ( அஸ்தி ஜ்வரத்திற்கு ) 

273 
64 கெந்தகாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 

2 ) 


312 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


42 


44 


48 


63 


82 


90 


92 


112 


133 


212 


220 


225 


231 


268 


65 கெந்தகாதி குளிகை ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
66 கெந்தகாதி மாத்திரை (சகல ஜ்வரங்களுக்கும் ) 
67 கெந்தகாதி மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
68 கெந்தகாதி பற் மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
69 கெந்தகாதி குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
70 கெந்தகாதி மாத்திரை ( சகல ஜவரங்களுக்கும் ) 
71 கெந்தகாதி மாத்திரை ( முறைக்காய்ச்சலுக்கு ) 
72 கெந்தகாதி மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
73 செந்தகாதி குளிகை ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
71 கெந்தகாதி மாத்திரை (விஷ ஜ்வரங்களுக்கு ) 
75 கெந்தகாதி மாத்திரை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
76 கெந்தகாதி குளிகை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
77 செந்தகாதி மாத்திரை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
78 கெந்தகாதி மாத்திரை ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
79 கெந்தகாதி மாத்திரை ( அஜீர்ண ஜ்வரங்களுக்கு ) 
80 கெந்தகாதி பற்பம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
81 

கெந்தக பாஷாண குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
82 கெந்தகமடல்துத்த குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
83 கெந்தக தாம்ராதி மாத்திரை (சந்நிபாத 

ஜ்வரங்களுக்கு ) 
84 கொக்கினெச்ச குளிகை ( அசீர்ண ஜ்வரங்களுக்கு ) 
85 கொத்தமல்லிக் கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
& 6 கொத்தமல்லிக் கஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
87 கொத்தமல்லிக் கடாயம் ( சேத்தும ஜ்வரத்திற்கு ) 
88 கொத்தமல்லிக் கஷாயம் ( கபத்திற்கு ) 
89 கொத்தமல்லியா திக் கடாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
90 கொத்தமல்லிக் கஷாயம் ( பித்த காசம் ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 


2k8 


2500 


87 


99 


200 


285 


73 


159 


186 


192 


255 


252 


313 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


300 


33 


143 


203 


4 


12 


103 


15 


126 


98 


76 


92 கொத்தமல்லிக் கஷாயம் ( வரள் ஜ்வரத்திற்கு 
93 கொன்றைவேர்க் கஷாயம் ( சகல ஜ்வரங் 

களுக்கும் ) 
94 கோரைக்கிழங்கு கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு 
95 கோரோசனாதி மாத்திரை ( பித்த ஜ்வரம் , 

ஸந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
96 கோரோசனை குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
97 கௌரீ பாஷாணக் குளிகை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
98 கௌரீ பாஷாணக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
99 கௌரீ பாஷாண பற்ப மாத்திரை ( சகல 

ஜ்வரங்களுக்கும் ) 
100 சத்திச்சாரணை நெய் (பழைய ஜ்வரங்களுக்கு ) 
101 சந்தனாதி உருண்டை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
102 சந்தனாதி கஷாயம் ( தொந்த ஜ்வரங்களுக்கு ) 
103 சந்தன தி கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
104 சந்தனாதி கஷாயம் ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
105 சந்தனாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
106 சந்தனாதி கஷாயம் ( கப ஜ்வாத்திற்கு ) 
107 சந்தனாதி கஷாயம் ( அதிசார ஜ்வரத்திற்கு ) 
108 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
109 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
110 சந்தனாதி கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
111 சந்தனாதி கஷாயம் ( வாத பித்த ஜ்வரங்களுக்கு ) 
112 சந்தன உசீராதி கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
113 சந்தனாதி மாத்திரை (சீதஜ்வரத்திற்கு) 
114 சவுட்டு மண்தைலம் ( அஸ்தி ஜ்வரத்திற்கு ) 
115 சாதிலிங்க குளிகை ( தாப , வாத , சீத ஜ்வரங் 

களுக்கு ) 


131 


140 


154 


185 


228 


256 


267 


270 


293 


135 


56 


259 


40 


314 


எண் . 


பக்கம் 


மருந்துகளின் பெயர் 


47 


51 


55 


96 


60 


11 


205 


65 


97 


115 


16 


116 சாதிலிங்க குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
117 சாதிலிங்க குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
118 சாதிலிங்க குளிகை ( சகல ஜ்வாங்களுக்கும் ) 
119 சாதிலிங்க குளிகை ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
120 சாதிலிங்க குளிகை ( தீராத ஜ்வரங்களுக்கு ) 
121 சாதிலிங்க குளிகை ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
122 சாதிலிங்க குளிகை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
123 சாதிலிங்கா திக் கலிக்கம் ( ஜ்வரங்கள் , 

சந்நிபாதத்திற்கு ) 
124 சாதிலிங்க இஞ்சி குளிகை ( வாத , மாந்த 

ஜ்வரங்களுக்கு ) 
125 சாதிலிங்க கோரோசனைக் குளிகை ( தாய 

ஜ்வரங்களுக்கு ) 
126 சாதிலிங்க பாஷாணக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
127 சாதிலிங்கநாபி மாத்திரை ( கொடூரமான 

ஜ்வரங்களுக்கு ) 
128 சாதிலிங்க மாத்திரை ( தாப , சீத ஜ்வரங்களுக்கு ) 
129 சாதிலிங்க மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
130 சாதிலிங்க மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
131 சாதீபலாதி மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
132 சித்ர மூலாதிக் கடாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
133 சித்ர மூலா திக் கடாயம் விஷம் ஜ்வரங்களுக்கு ) 
134 சிறுகாஞ்சோறிக் கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
135 சிறுகாஞ்சோறிக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
136 சிறுகாஞ்சோறி வேர்க்கஷாயம் ( கப 

ஜ்வரங்களுக்கு 
137 சீதேவிச் செங்கழுநீரெண்ணெய் ( வாதம் , 

பித்தம் முதலான தோஷங்களினாலேற்படும் 
பல வியாதிகளுக்கும் ) 


101 
131 


213 


245 


271 


176 
304 


78 


162 


191 


26 ) 


315 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


265 


298 


174 


189 


107 


305 


209 


167 


211 


138 சீதேவிச் செங்கழு நீரெண்ணெய் ( நாட்பட்ட 

ஜ்வரங்களுக்கு ) 
139 சீதேவிச் செங்கழுநீர்க் கஷாயம் (பற்பல 

ஜ்வரங்களுக்கும் ) 
140 சீந்தில் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
141 சீந்தில் கொடிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
142 சீரகாதி கஷாயம் ( ஜ்வரங்கள் . உழலை 

முதலியவைகளுக்கு ) 
143 சீரகாதி கஷாயம் ( விஷம ஜ்வரம் , சீத 

ஜ்வரங்களுக்கு ) 
144 சீரகாதி உருண்டை ( பித்த சந்நிக்கு ) 
145 சீரகாதிப்பால் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
146 சீரகாதி உருண்டை ( சந்நிபாத , விஷம 

ஜ்வரங்களுக்கு ) 
147 சுக்கா திக் கஷாயம் ( வாத ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
148 சுக்காதிக் கஷாயம் ( வாத , கப ஜ்வரங்களுக்கு ) 
149 சுக்கிராதிக் குளிகை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
150 சுண்ட்யாதி கஷாயம் ( கப , காசம் , ஜ்வரம் 

முதலானவைகளுக்கு ) 
151 செங்கழுநீர்க் கிழங்குக் கஷாயம் ( கப 

ஜ்வரங்களுக்கு ) 
152 செங்கழுநீர்க் கிழங்காதி கஷாயம் ( வாத , 

பித்த ஜ்வரங்களுக்கு ) 
153 தசமூலாகடு த்ரயாதி கஷாயம் ( சீத ஜ்வரங்களுக்கு ) 
154 தாடிமாதி கஷாயம் ( பேதியுடன் கூடிய 

ஜ்வரங்களுக்கு ) 
155 தாளக கோரோசனைக் குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
156 தாளகாதி பற்பம் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 


134 


260 


279 


187 


193 


277 


37 


231 


79 


45 


316 


எண் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


26 


17 


149 


129 


155 


127 


1 


142 


144 


157 


160 


165 


157 தாளக மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
158 தாளக பற்பம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
159 தான்றிக்காய் கடாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
160 திப்பிலி உருண்டையும் , கஷாயமும் ( பழஞ் 

ஜ்வரங்களுக்கு ) 
161 திப்பிலி மூலாதி கடாயம் (பித்த , சந்நிபாத 

ஜ்வரங்களுக்கு ) 
162 திராயெண்ணெய் ( பழஞ் ஜ்வரங்களுக்கு ) 
163 திராக்ஷாதி கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
164 திராக்ஷாதி கஷாயம் (பித்த ஜ்வரங்களுக்கு ) 
165 திராக்ஷாதி கஷாயம் ( பித்த காய்ச்சலுக்கு ) 
166 திராக்ஷாதி கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
167 திராக்ஷாதி கஷாயம் ( பித்த ஜ்வாத்திற்கு ) 
168 திராக்ஷாதி கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
169 திராக்ஷாதி கஷாயம் (பித்த ஜ்வரங்களுக்கு ) 

திராக்ஷாதி கஷாயம் ( பித்த காய்ச்சலுக்கு ) 
171 திராக்ஷாதி மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
172 திரிகடுகாதி மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
173 திரிகடுகுக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
174 துத்தாதி குளிகை ( தாப , சீத ஜ்வரத்திற்கு ) 
175 துத்தாதி குளிகை ( பற்பல முறை ஜ்வரங்களுக்கும் ) 
176 துத்தாதி குளிகை ( குளிர் காய்ச்சலுக்கு 
177 துத்தாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
178 துத்தாதி மாத்திரை ( சகல சீத ஜ்வரங்களுக்கும் ) 
179 துத்தாதி மாத்திரை ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
180 துத்தாதி மாத்திரை ( மாறல் ஜ்வரங்களுக்கு ) 

துத்த அரிதாரக் குளிகை ஜ்வரங்களுக்கு ) 
182 

துரு * அரிதாரக் குளிகை ( கப ஜ்வரங்களுக்கு ) 


170 
170 
102 


267 


190 


30 


61 


66 


35 


39 


86 


239 


89 


71 


317 


எண் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


58 


164 


241 


182 
195 


247 
254 


296 


187 


242 


183 துருசு மாத்திரை ( குளிர் ஜ்வரம் , வரள் 

ஜ்வரம் முதலியவைகளுக்கு ) 
184 தூதுவளைக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
185 தூதுவளைக் கஷாயம் ( முறைக் காய்ச்சலுக்கு ) 
186 தூதுவளையாதிக் கஷாயம் ( கப ஜ்வரம் , 

வெள்ளோக்காளம் முதலியவைகளுக்கு ) 
187 தூதுவளை வேராதிக் கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
188 தூதுவளை வேராதிக் கஷாயம் ( பற்பல 

ஜ்வரங்களுக்கும் ) 
189 தூதுவளை வேர்க்கஷாயம் கப ஜ்வரங்களுக்கு ) 
190 தேங்காய்ப் பாலெண்ணெய் ( ஆம ஜ்வரங்களுக்கு ) 
191 தேவ தார்வாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
192 நாபிக் குளிகை ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
193 ( நாபிக் ) குளிகையும் (சிறுகுமிழ் ) கஷாயமும் 

( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
194 நிர்குண்டிக் கஷாயம் ( வாத ஜ்வரத்திற்கு ) 
195 நிலவேம்புக் கஷாயம் ( ஜ்வரங்களுக்கு ) 
196 நிலவேம்புக் கஷாயம் ( நாட்பட்ட ஜ்வரங்களுக்கு ) 
197 நிலவேம்புக் கஷாயம் ( தலைபாரம் , இடுப்புவலி 

வீக்கம் , கபஜ்வரம் முதலியவைகளுக்கு ) 
198 நிலவேம்புக் கஷாயம் ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
199 நிலவேம்புக் கஷாயம் ( சாயங்கால வேளைகளில் 

வரும் ஜ்வரங்களுக்கு ) 
200 நெல்லிமுள்ளிக் கஷாயம் ( அசீரண ஜ்வரங்களுக்கு ) 
201 நேர்வாள குளிகை ( தோஷ ஜ்வரங்களுக்கு ) 
202 நேர்லாள மாத்திரை ( சீத ஜ்வரங்களுக்கு 

பேதியாக ) 
203 நேர்வாள மாத்திரை ( சகல சுரங்களுக்கும் ) 
204 நேர்வாள மாத்திரை ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
205 பஞ்சாமிர்தம் (உள்காய்ச்சலுக்கு ) 
206 படோலாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
207 படோலாதி கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 


196 
132 

21 
120 


184 
233 


240 
287 
278 


38 
52 
221 
54 


165 
189 


318 


பக்கம் 


எண் 


மருந்துகளின் பெயர் 


218 
300 
219 
181 
275 


124 
30 ! 


248 
223 
253 

3 
168 

6 


24 
285 


208 படோலாதி கஷாயம் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
209 படோலாதி கஷாயம் ( அந்தர்கத ஜ்வரங்களுக்கு ) 
210 பலா கஷாயம் ( தோஷ ஜ்வரங்களுக்கு ) 
211 பலாகுடூச்யாதி கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
212 பலாகுடூசீ கஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
213 பலாச்வகந்தாதி தைலம் ( பழய ஜ்வரங்களுக்கு ) 
214 பலாலாக்ஷாதி தைலம் ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
215 பற்பாடக விழுது ( பற்பல ஜ்வரங்களுக்கும் ) 
216 பற்பாடகக் கஷாயம் ( அதிசார ஜ்வரங்களுக்கு ) 
217 பற்பாடகாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
218 பற்பாடகாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
219 பார்ங்கியாதி கஷாயம் ( கப ஜ்வாத்திற்கு ) 
220 பாஷாண மாத்திரை ( முறைக் காய்ச்சலுக்கு ) 
221 பாஷாணலிங்க மாத்திரை ( குளிர் ஜ்வரங்களுக்கு ) 
222 பாஷாணாதி குளிகை ( சீத ஜ்வரத்திற்கு ) 
223 பிப்பல்யாதி கிரு தமும் , கஷாயமும் விஷ 

ஜ்வரங்களுக்கு ) 
224 பிரமிக் கஷாயம் ( அஜீரண ஜ்வரங்களுக்கு ) 
225 பூசினிக் கொடிக் கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
226 பெருந்துத்தி வேர்க்கஷாயம் ( அதிசார 

ஜ்வரத்திற்கு ) 
227 பெருமரப்பட்டைக் கஷாயம் ( அதிசார 

ஜ்வரங்களுக்கு ) 
228 பேதிகுளிகை ( ஜ்வரத்திற்கு 
229 பேய்க்கரும்புக் கொழுந்துக் கஷாயம் 

( ஜ்வர வீக்கங்களுக்கு ) 
230 பேய்பீர்க்கம் எண்ணெய் ( ஜ்வரத்திற்கும் 

வீக்கத்திற்கும் ) 
231 பொன்முசுட்டைக் கஷாயம் ( வாத 

ஜ்வரங்களுக்கு ) 
232 பொன் முசுட்டைக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 


235 


295 


153 


228 


275 


246 


233 


138 
194 


319 


எண் . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


233 பொன்முசுட்டைக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
234 மடல் துத்த குளிகை ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
235 மடல் துத்த பாஷாண மாத்திரை ( ஜ்வரத்திற்கு ) 
236 முக்கூட்டம் ... எண்ணெய் ( பழஞ்ஜ்வரத்திற்கு ) 
237 முசுமுசுக்கை லேகியம் 
238 முந்திரிகை வடகம் ( பற்பல ஜ்வரங்களுக்கு ) 
239 முலைப்பாலெண்ணெய் ( விடா ஜ்வரங்களுக்கு ) 
240 முன்பினக் கடாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
241 முஸ் தாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கு ) 
242 முஸ்தாதி கஷாயம் ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
243 முஸ் தாதி கஷாயம் ( பித்த ஜ்வரத்திற்கு ) 
241 முஸ் தாதி கஷாயம் ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
215 முஸ் தாதி கஷாயம் ( பித்தக் காய்ச்சலுக்கு ) 
245 முஸ்தாதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
247 முஸ் தாதி கஷாயம் ( சேத்தும ஜ்வரங்களுக்கு ) 
24 ; முஸ்தாதி கஷாயம் (சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
249 முஸ் தாதி கஷாயம் ( விஷ ஜ்வரங்களுக்கு ) 
250 முஸ்தாகி சஷாயம் ( வாத , பித்த ஜ்வரங்களுக்கு ) 
251 முஸ்தாதி கஷாயம் ( தொந்த ஜ்வரங்களுக்கு ) 
252 வசாதி கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
253 வாள மாத்திரை ( பித்த ஜ்வரங்களுக்கு ) 
254 விடத்தகரையாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
255 விளாமிச்சைக் கஷாயம் ( தாப ஜ்வரங்களுக்கு ) 
355 விஷ்ணுக்ராந்தி கஷாயம் ( வாத ஜ்வரங்களுக்கு ) 
257 வெங்கார மாத்திரை ( வாத ஜ்வரத்திற்கு ) 
258 வெங்கார குளிகை ( ஜ்வரங்களுக்கு ) 
257 வெட்டி வேர் மாத்திரை ( சசல ஜ்வரங்களுக்கும் ) 
26 !) வெட்பாலையாதி கஷாயம் ( திரிதோஷ 

ஜ்வரங்களுக்கு ) 
261 வெட்பாலைக் கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
262 (வெண்ணொச்சி ) யெண்ணெய் ( பழஞ் 

ஜ்வரங்களுக்கு ) 


303 
34 
75 
127 
306 
225 
283 
188 
85 
94 
141 
147 
166 
172 
180 
207 
235 
266 
282 
175 
150 
249 

41 
141 
128 
105 


29 


69 


179 


118 


320 


எண் 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


237 
122 


258 
43 
64 
10 
18 


23 


36 


263 வெண்ணொச்சிவேது ( ஜ்வர வீக்கத்திற்கு ) 
264 வெருகங்கிழங்கெண்ணெய் ( குளிர் ஜ்வரத்திற்கு ) 
265 வெருகங்கிழங்கெண்ணெய் ( விஷம ஜ்வரம் , 

சீத ஜ்வரங்களுக்கு ) 
266 வெள்ளிலோத்திர நெய் ( சகல ஜ்வாங்களுக்கும் ) 

வெள்ளிலோத்கிர கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
268 வெள்ளைப்பாரஷண மாத்திரை ( ஜ்வரங்களுக்கு ) 
269 வெள்ளைப்பாஷாண மாத்திரை ( குளிர் ஜ்வரத்திற்கு ) 
270 வெள்ளைப்பாஷாண மாத்திரை ( குளிர் 

ஜ்வரங்களுக்கு ) 
271 வெள்ளைப் பாஷாண மாத்திரை ( குளிர் ஜ்வரத்திற்கு ) 
272 வெள்ளைப் பாஷாண குளிகை ( 18 வித 

ஜ்வரங்களுக்கும் ) 
273 வேப்பலகு கஷாயம் ( கப ஜ்வரங்களுக்கு ) 
274 வேலிப்பருத்திக் குளிசம் ( பலவகை ஜ்வரங்களுக்கும் ) 
275 ஸஹதேவி நெய் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
276 ஸஹதேவி நெய் ( சந்நிபாத ஜ்வரங்களுக்கு ) 
277 ஸுரஸாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
278 

ஸுரஸாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
279 ஹரித்ராதி கஷாயம் ( கப ஜ்வரத்திற்கு ) 
280 ஹரித்ராதி தைலம் ( ஜ்வரங்களுக்கு ) 
281 ஹரித்யாதி கஷாயம் ( சகல ஜ்வரங்களுக்கும் ) 
282 ஜ்வரம் நீங்குவதற்கான உபாயங்கள் 


281 
181 
114 
201 
202 

19 
67 


183 


11 
71 


110 


சரபேந்திர வைத்திய முறைகளில் 
கீழ்கண்ட மருந்து முறைகளை 
பயோகித்த வைத்தியர்களின் 
நற்சாக்ஷிப் பத்திரங்கள் 


( 1 ) 
ப.பூ. சின்னய்யாசெட்டி , கமுதி போஸ்டு , 
வைத்தியர் , 

ராமனாதபுரம் ஜில்லா . 
விரோதிய , கார்த்திகை 12 , 


இதற்குமுன் ஸ்ரீ S. கோபாலன் , B.A. , BL . , அவர்களால் 
வெளியிடப்பட்ட குன்மரோக சிகிச்சையைத் தருவித்து அதன் 
முறைகளைப் படித்து , சில செய்தும் ஆனந்தம் அடைந்தேன் . 
குன்மரோக சிகிச்சை 114 - வது பக்கம் சக்திகுன்மத்திற்கு 
“ ‘ வில்வாதி லேகியம் 

என்ற 

முறை வெகு ஆச்சரியமாகக் 
குணம் செய்கிறது . எல்லோரும் சந்தோஷமடைகிறார்கள் , 


ஒப்பம் : ப . பூ . சின்னய்யாசெட்டி . 


( 2 ) 


M.R. Krishnamoorthy Iyer , 

Native Doctor . 


Camp : Puttukkottai , 

15-12-52 . 


குன்ம சிகிச்சை நூலில் அநேக மருந்துகள் செய்து அனுப 
வித்துப் பார்த்ததுடன் குன்மாதி செந்தூரம் முறைப்படி 
அனு வித்தேன் . நன்றாயிருக்கிறது . இன்னமும் வைத்ய வெளி 
பீடுகள் எனக்கு அனுமதியில்லாமலே V.P.P. யில் அனுப்பித் தரக் 
கேட்டுக் கொள்கிறேன் . 


தங்கள் , 
( Sd . ) M.R. Krishnamoorthy . 


2 


( 3 ) 
K. கதிர்வேல் , 

மண்டப வீதி , 
தமிழ் சித்த வைத்யசாலை , 

ஈரோடு 

17-1- 49 . 
அன்புடையீர் , 

தங்கள் குன்ம ரோக சிகிச்சை வெளியீடு நெ . 2- ல் சொல்லப் 
பட்ட “ 93. நெ . குன்ம வாயுவுக்கு எண்ணெய் ( சந்தம் வேறு ) " 
என்ற இம்மருந்தினால் வலிகுன்மம் , செங்கிரந்தி , ஆகிய 2 
நோய்களும் பூரண குணமளிக்கிறது என்பதை என் அனுபவத் 
தால் அறிந்து தங்களுக்குத் தெரிவித்து மகிழ்ச்சியுற்றேன் . ஷை 
நோய் 3 வருடமாகக் கஷ்டப்பட்டுப் பலரக சிகிச்சை பெற்றும் 
குணமுற்றபாடின்றி அவஸ்தைப்பட்டவன் ஒருவன் அத்தாக்ஷி 
யின் 

தங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் எழுதுகிறேன் , 
இந்நூல்களில் இன்னும் சிலமருந்துகள் தயாராகின்றது . அதை 
அனுபவித்து விவரம் தெரிந்து எழுதுகிறேன் . 

இப்படிக்கு , 
( Sd . ) K , கதிர்வேல் . 


மீதே 


. 


( 4 ) 
I am much surprised to see the efficient curative powers 
of Sarabendra recipes . My wife bad a serious trouble during 
menses . And many patent medicines have been tried in vain 
for the past 4 years . At last I had an opportunity to meet 
Dr. Venkatarajan who prescribed a course of treatment in 
No. 4 of Garbini Balaroga Chiktsai and to our astonishment 
it has given complete relief from the illness . 

In turn I have 
tried in many other cases with success , 

( Sd ) P. S. Raman , 

Station Master , 
S. 1. R. Tanjore . 


3 


( 5 ) 
தங்கள் வெளியீடுகள் யாவும் நாங்கள் வாங்கி அதன் 
முறைப்படி மருந்துகள் தயாரித்து 

அதன் குணங்களைக் 
கண்டோம் . குன்ம ரோக முறையும் , நயன ரோக முறை 
யும் நாங்கள் கையாண்டோம் . பெருமைப்படத்தக்க நல்ல 
முறைகள் , 

N.V. ராஜு , 

Native Doctor , 
கருணா நிதி வைத்தியசாலை , 

நாமக்கல் , 


68 - வது 


( 6 ) 
குன்மரோக சிகித்ஸையில் 96 - ம் பக்கத்திலுள்ள 
மருந்து “ குன்மத்திற்குக் கும் மட்டிக்காயெண்ணெய் முறைப் 
படி தயார் செய்து கொடுத்ததில் சுமார் 15 முதல் 20 நாட்கள் 
உபயோகிப்பவருக்குக் குன்மக்கட்டி கரைவதுடன் வயிற்றுவலி 
யம் நின்றுவிடுகின்றன. இன்னும் அதன் தலைப்யில் கண்ட 
வியாதிகளைத் தவிர குன்மம் , குமட்டல் , ஓக்காளம் ஆகியவை 
களும் குணமடைகின்றன . ஆனால் ஆகாரம் ஜவ்வரிசிப் பாயஸம் 
கொடுத்து வருதல் முக்யம் ஷ கஞ்சி கொடுக்கலாம் . க்ஷ கஞ்சி 
பாயஸம் கொடுத்தால் குணமடைகிறது என்பதை மகிழ்ச்சி 
யுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 


( Sd . ) H.T. Govindan , 
F.T.H.C. ( Homeo ) 
Amaragandi P.0 .. 

SALEM . 


( 7 ) 
குன்மரோக 

சிகிச்சை 

முறைகளில் வஜ்ஜிரவல்லரிதகி 
லேகியம் நல்ல குணமளிக்கிறது . 6 மாதமாக இருந்த தலைச் 
சுற்றலும் , கண் புகைச்சலும் , மூலக்கொதிப்பும் சில வாரத்தில் 
குணமாகியது . பவுத்திரத்திற்கும் நல்ல மருந்து , பாண்டுவில் 
வீக்கம் வடிகிறது . 


4 


கர்ப்பிணி பாலரோக சிகிச்சை முறைகள் 198 - ம் பக்கம் 
214 - வது மாத்திரை சகல பாலபேதிக்கும் , சுரத்திலும் , இசுலி 
லும் , அடிதள்ளியதிலுள்ள பேதிக்கும் மேலான மருந்து . வாய் 
வேக்காளமுள்ள மூலக்கிராணியும் 10 தினங்களில் குணமேற் 


பட்டது . 


266 - வது பக்கத்திலுள்ள மாவடு அவ்வளவாகக் குணம் 
கொடுக்கவில்லை . 

202 - ம் பக்கத்திலுள்ள மருந்து வாந்தியோடு கூடிய கழிச் 
சலையும் பொருமலையும் தீர்க்கிறது . 

203 - ம் பக்கத்திலுள்ள மாம்பட்டைச்சாறு நல்ல 
உள்ளது . மேலும் எழுதுகிறேன் . 


ணம் 


( Sd . ) K.G. நாகராஜ மண்ணயார் , 

சித்தவைத்தியம் , 
சாலியத் தெரு . அம்மாபேட்டை . 

| -11-50 . 


( 8 ) 
4.வது வெளியீடான நயனரோக சிகித்ஸை 23 - வது முறைத் 
தைலத்தைச் செய்து குளித்தேன் . அதில் மிகவும் நல்ல பயன் 
அடைந்தேன் 


சு . சுந்தரசாமி . 
ஆவில்சின்னாம்பாளையம், 
பொள்ளாச்சி P.O. கோவை . 

20-9-50 


( 9 ) 
Nayana Roga Chikitsai book is containing 
really valuable preparations with good get up 
worth going thro and even added on by ( Allo 
paths ) to their armamentarium and aid .. 


5 


( P. S. ) Enumeration of Signs & Symptoms 
and Diseases of Eyes , Preparation of various 
medicines are quiet neatly given . 
Captain V.N. RAMAKRISHNAN , L.M.P. , 

Sitharam Clinic , 
Krishnagiri , 
2-9-50 . 


( 10 ) 
I have great pleasure in informing that I have tried 
one or two remedies in Sarabendrar Vaidya Murai and found 
them wonderfully efficacious. No. II Kumari Thailam in 
Nayana Rnga Chikitsai was made by me and it has been very 
effective for obstinate Headache , Eye trouble like circulating 
pupil , even without the addition of ingredient called Kandivendai 
which was said to be available at Malabar . 


I made enquiries in the Drug Shops at Malabar and 
I was told by a reliable shop - man that genuine Kandivennai 
being the first evacuvation of the newly born young one of an 
elephant , was very rare and bazaar people are selling powdered 
Kungiliyam in the name of Kandivennai . With great trouble 
I got a good quantity of genuine Stuff from Nammara , Cochin 
and mixed it in prepared oil . 

Those who used it said , it was extremely hot. Those 
who had very obstinate complaints like headache etc. , had 
wonderful cures with the help of this mixture . 
I therefore reserved it for very difficult cases only 

In 
ordinary cases the oil without the special drug is giving 
excellent results . I have got some stock of oil and I shall 
be glad to send it for cases of unsteady pupil etc. , I wish 
to bave all the publications of this Medical Series as and 


6 


when they are published 

I am very glad that the Saraswathi 
Mabal has come forward to publish these valuable manuscripts. 

R. THULASIDOSS ,, 


Yarn Merchant , 
Sevapet , Salem , 

14-9-51 . 


( 11 ) 


நூல்கள் 


காலங் 


சரபேந்திர வைத்ய 

வெளி 
முறைகளாகிய 
வந்ததில் குன்மரோக சிகித்ஸை 10 - வது பக்கம் , 5 - வது மருந்து , 
சங்கக்ஷாரம் என்ற முறையைத் தயாரித்து 5 மாத 
களாகின்றன . இதற்குள் 3 கேஸ்கள் 

தெற்குள் 3 கேஸ்கள் பலனடைந்தது . Gastric 
Trouble 10 வருட காலமாயிருந்ததையும் . பித்த குன்மம் 
ஒன்றும் , அஜீர்ண பேதி ஒரு கேஸும் பூரண சுகமடைந்தது . 
அதனால் நமக்கு நல்ல பெயரும் , வருவாயும் கிடைத்தது . 


கோடேடி ராமச்சந்திரன் என்ற L.M.P . டாக்டரின் 
தங்கைக்கும் பரிணாம சூலைக்கு 15 நாட்களுக்கு ம 

மருந்து 
கொடுத்திருக்கிறேன் , முக்கால்வாசி குணம் கிடைத்திருக்கிறது . 
பூர்ண குணமானதும் தெரிவிக்கிறேன் 

அந்த அம்மாவிற்குப் 
பெரிய டாக்டர்கள் யாவரும் பார்த்தனர் . அம்மருந்து வேண்டு 
மானாலும் தங்களுக்கு அனுப்புகிறேன். உபயோகித்துப் 
பாருங்கள் , புகழ்ந்து எழுதுவதல்ல அம் மருந்தின் பெருமையை . 


இப்படிக்கு , 
K.R. GUHUN , 
Peddavaru P.O. 
( Via ) KOVUR 


( 12 ) 
டி மேற்படியாரின் மற்றொரு கடிதம் 

அனுபவத்தில் 116 - ம் பக்கம் 115 - ம் மருந்தான 
“ குன்மாதி எட்டுக்கும் பெருங்காயச் சூரணம் என்ற 


எமது 


7 


மலக 


முறையை யான் அநேகருக்குக் கொடுத்துக் குணமடையக் கண்டு 
மகிழ்ச்சியடைந்து வருவதன்னியில் ஒரு முக்யமான 

கேஸை 
இங்கெழுதி எம் மகிழ்ச்சியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 
இங்கிருந்து தென்திசையில் 1 மைலில் 

உள்ள 

பல்லி 
என்ற கிராமத்தில் செறு கூறி நாராயணன் என்ற குடியானவன் 
( கம்மா ) 45 வயதுள்ளவன் . வனுக்குப் பரிணாமசூலை 
என்று நம் அ பிப்ராயம் . சென்னை போய் X - RAY 
முதற்கொண்டு எடுத்துப் பார்த்தும் , அலோபதிச் சிகித்ஸை 
ஒரு வருடம் 

வருடம் செய்தும் அவனுக்குக் குணமாகவில்லை . மிக்க 
வருத்தத்துடன் இருந்தாள் . அவனுக்கு 

நாள் 

மேற்கூறிய 
பெருங்காயச் சூரணத்தை 

உபயோகிக்க , 
வடைந்து சாப்பாடு 

சாப்பாடு ஜீரணமாகிக் கொண்டும் நல்ல முறை 
யிலிருக்கிறதைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . இன்னும் பல 
முறைகள் தயார் செய்து வருகிறேன் . 


வலி குறை 


K. R. GUHUN , 

Peddavaru , 
21-8-51 . 


( 13 ) 


ஐயா , 
ஸரஸ்வதி மகாலில் 10-11-51 - ல் சில 

புஸ் தகங்கள் 
வாங்கிச்சென்றேன் . அதில் கண் வியாதிகளின் மருந்தைச் 
செய்து பலருக்கும் போட்டதில் குணமிருந்தது . பலரும் 
என்னிடம் கண்நோய் தீர வந்து போகிறார்கள் . அவர்கள் 
வருவதற்குச் சரஸ்வதி மகால் தான் காரணம் . ஹோமியோ 
பதி டாக்டராயிருந்தாலும் இதுவரை ஆயுர் வேத மருந்தே 
உபயோகித்து வருகிறேன் 

S. R நாராயணன் , 
32. ரங்கநாதபிள்ளை தெரு , 

சேலம் , 13-2-52 . 


8 


( 14 ) 


10 - வது முறையான குன்மத்திற்கு மாத்திரை என்னும் 
மருந்தினால் கொடிய வயிற்றுவலி 

குணமாகி இருக்கிறது .. 
நான் பரம்பரைக் கிராம வைத்யன் . கிராமங்களில் வைத்யம் 
செய்து கொண் + நக்கிறேன் . 

இதைப்போன்ற 
வெளியிட்டிருந்தால் 
அவைகளை எமக்கு 

அதிவிரைவில் அறி 
விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் . 


நூல்களை 


கோபாலகிருஷ்ணன் 
திருவாடையார்கோவில் , 


கண்டமங்கலம் போஸ்டு 


விழப்புரம் . 


( 15 ) 
நான் 

ன் தஞ்சை சரஸ்வதி மகால் வெளியீடு நயனரோக 
சிகித்ஸை மூலம் ரோக நிதானம் தெரிந்து அதில் சொல்லி 
யிருக்கும் முறைகளின்படி அநேகம் பேருக்கு மருந்தைப் பிர 
யோகித்து சுமார் 1000 பேர் 

வரை குணமடைந்திருக்கிறார் 
கள் . ரோக நிதானங்கள் விபரதாய் சொல்லியிருக்கிற 
படியே தான் இருக்கிறது . நான் தற்போது இதையே முக்ய 

தொழிலாகக் கொண்டு , வந்தவர்களுக்கு மருந்து 
கொடுத்துக்கொண்டிருக்கிறேன் . 

மிக 

இது ஏழைகளுக்கு 
உபயோகமாயிருக்கிறது . இம்மருந்துகளுக்குச் சென்னை 
முதலான இடங்களிலிருந்தும் ஜனங்கள் வருகின்றனர் . 


மான 


T. N. Venkatarama Iyer , 

Optician , 
குத்தாலம் 24-6-52 , 


